72 / 7 / 


காந்திமகான் கதை 


( நாட்டுப் பாடல் ) 


கொத்தமங்கலம் சுப்பு 


பழனியப்பா பிரதர்ஸ் 
சேப்பாக்கம் 

தெப்பக்குளம் 
சென்னை -5 

திருச்சிராப்பள்ளி 


முதற் பதிப்பு - 1947 
இரண்டாம் பதிப்பு - 1955 


விலை ரூ.4-8 


ஏஷியன் பிரிண்டர்ஸ் , 
சென்னை -5 


சமர்ப்பணம் 


பாரத நாட்டின் விடுதலைக்காக இந்நாட்டிலும் வெளி 
நாட்டிலும் நடந்த பற்பல போராட்டங்களில் ஈடுபட்டு 
வீர சுவர்க்கம் புகுந்த ஊர் பேர் தெரியாத பல்லாயிரம் 
தொண்டர்களுக்கும் , இந்தப் புத்தகத்தில் இடம் 
பெறாமல் விடுபட்ட தேச பக்தர்களுக்கும் இந்திய நாடு 
சுதந்தரம் பெற்ற இந்தப் புனிதமான தினத்தில் இந்த 
நூலைச் சமர்ப்பிக்கிறேன் . 


சர்வசித்து 


ஆடி 30 


கொத்தமங்கலம் சுப்பு . 


வெள்ளிக்கிழமை 


இரண்டாம் பதிப்பின் முன்னுரை 


நமஸ்காரம் . 


இரண்டாம் 


காந்திமகான் கதையைக் கேட்டுக் கண்ணீர்வடித்த லக்ஷக் 
கணக்கான மக்களுக்கு எனது வணக்கத்தைத் தெரிவித்துக் 
கொள்கிறேன் . இந்த 

பதிப்பில் இன்னும் 
எத்தனையோ விவரங்களை எழுதிச் சேர்க்க வேண்டுமென்று 
எண்ணியதுண்டு. ஆனால் , புத்தகம் வேண்டுமென்று நண்பர்கள் 
எழுதும் அவசரத்தைப் பார்த்து சுதந்தரம் வந்ததன்பிறகு 
ஆறு மாதத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியை மாத்திரம் பாடி 
இரண்டாம் பாகமாகச் சேர்த்திருக்கிறேன் . 


இந்த இரண்டாம் பதிப்பை மனமுவந்து வெளியிடமுன் 
வந்த அன்பர் சிரஞ்சீவி . பழனியப்ப செட்டியாரவர்களுக்கு என் 
நன்றி உரியதாகுக . 


கொத்தமங்கலம் சுப்பு . 


முதற் பதிப்பின் முன்னுரை 


நமஸ்காரம் . 


சரித்திரம் எழுதுவது என்பது சாதாரணமான காரியமல்ல . 
அதிலும் காந்தி மகான் கதையை எழுதுவதென்றால் காந்தியைப் 
போன்ற அகக்கண் படைத்த ஒருவரால்தான் அதை எழுதமுடி 
யும் . அப்படியிருக்கும்பொழுது நான் இதை எழுத ஆரம்பித்ததை 
எண்ணினால் எனக்கே வியப்பாக இருக்கிறது . இது அறிவினால் 
ஏற்பட்ட முயற்சி அன்று ; ஆசையால் ஏற்பட்டதுதான் என்ற 
தீர்மானத்திற்கு நான் வருகிறேன் . 


எனக்கு எப்பொழுதுமே நாட்டுப் பாடல்களைப் படிப்பதில் 
வல் 

அதிகம் . ராஜாதேசிங்கு போன்ற கதைகளைப் படிக்கும் 
பொழுது என்னை அறியாமலே உணர்ச்சி வசப்பட்டுவிடுவேன் . 
ஆஹா! இந்தக் கவிஞர்கள் அந்தந்தக் காலத்தில் இருந்தார்கள் ; 
அந்த நிகழ்ச்சிகளைக் கண்ணால் கண்டிருக்கிறார்கள் ; பொங்கி 
உணர்ச்சியில் 

பாடியிருக்கிறார்கள் என்று எண்ணிப் 
பூரித்துப்போவேன் . இந்த எண்ணமே இந்த நூலைப் பாடத் 
தூண்டியது என்றுகூடச் சொல்லலாம் . 


வந்த 


முதலில் , இந்த நூலைச் சுருக்கமாகப் பாடவேண்டுமென்று 
தான் எண்ணினேன் .ஆனால் என் நண்பர்களில் சிலர்- தேசபக்தி 
யில் மேலான பலர் - இதை விரிவாகப் பாடவேண்டும் . பின் 
காலத்தில் எடுத்துப் படிப்பவர்களுக்கு விஷயம் விளங்கவேண்டு 
மென்று கூறியதால் விரித்துப் பாட ஆரம்பித்தேன் . ரொம்ப 
விரிந்து விட்டது . அப்படியிருந்தும் சரித்திரம் முழுதும் இதில் 
அடங்கியிருக்கவில்லை. காங்கிரஸ் கதை ஒரு . சமுத்திரம் . அதில் 
என்னால் நீந்த முடிந்த அளவுக்குத்தான் நீந்தியிருக்கிறேன் . 
இதிலும் என் கைசோர்ந்த இடங்கள் எத்தனையோ இருக் 
கின்றன . நான் பாடியிருப்பவை கொஞ்சம் ; நான் பாடாமலிருப் 
பவை அனந்தம் என்று எனக்குத் தெரிகிறது . இதற்குக் காரணம் 
உதாசீனம் அன்று . தெரியாமல் விட்டவையும் , முடியாமல் விட்ட 
வையும்தான் . எத்தனையோ நிகழ்ச்சிகள் பிசகி இருக்கலாம் . 
முன்பின்னாக மாறியிருக்கலாம் . குறை உங்களுக்குத் 
தெரியும் . அதற்காக மன்னித்துவிடுங்கள் . சொல்லவேண்டி 
யதைச் சொல்லுங்கள் . ஈசன் திருவருள் துணை செய்தால் 
அடுத்த பதிப்பில் திருத்திக் கொள்ளுகிறேன் . 

இந்தச் சரித்திரம் முழுவதும் நான் கண்டவையல்ல . கண்ட 
தும் , கேட்டதும் , படித்ததுமேயாகும் . இதற்கு உதவிய நூல்கள் 


என் 


vui 


தமிழ் நாட்டுப் பத்திரிகைகளும் , எழுத்தாளர்களின் உணர்ச்சி 
மிகுந்த புத்தகங்களுந்தான் . 

வணங்கு 
கின்றேன் . 


இவர்களை 


நான் 


தன்னடக்கத்தின் சிகரமாக உள்ளவர் காந்தி . அளந்து பேசு 
பவர் காந்தி . இதமொழி சொல்பவர் காந்தி . அவர் கதையை 
எழுத ஆரம்பித்த நானோ இவ்வளவுக்கும் எதிரிடையாக உள்ள 
வன் . எனது நாவிலிருந்து வீரமறவர்களின் உணர்ச்சியோடு 
வரும் பாடல்கள் சில இடங்களில் சற்றுக் கடுமையாக இருக்க 
லாம் . என்ன செய்வது ? அவர்களுடைய வாழ்க்கையே கடுமை 
யானதுதான் ! 


இதைப் படிக்கும் அன்பர்கள் வசனம் படிப்பது போல் 
படிக்கக் கூடாது . பாடிப் பாருங்கள் . தேசத்தின் சென்றகால 
வாழ்வையும் காந்திமகானையும் கருத்தில் நினைத்துக்கொண்டு 
பாடுங்கள் . தேன்போலப் பாடுவீர்கள் . என் சிந்தை குளிரும் . 


இது காந்தி மகான் கதையென்று சொன்னால் அவரது 
குழந்தைகளைப்பற்றிய விவரம்கூட இதில் கிடையாது . காங்கிரஸ் 
கதையென்று சொன்னாலோ சில நிகழ்ச்சிகள் இல்லாமலிருக் 
கலாம் . காந்தியும் காங்கிரசும் ஒன்றாகக் கலந்த கதை மட்டும் 
தான் இது . காந்தியே காங்கிரஸ் என்பது தான் என் போன்ற 
எளியவர்களின் கருத்து . 


இந்நூலை வெளியிடுவதற்கு முன்வந்த சக்தி காரியால 
யத்தார் மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் . ஒருமுறை விளம்பரம் 
செய்து குறித்த தேதியையும் நிறுத்திக்கொண்டிருக்கிறார்கள் . 
ஆனால் நமது நல்லகாலம் . சுதந்தர விழாக்கொண்டாடும் இந்த 
தினத்தில் , புண்ணியபூமி விடுதலைபெற்ற பொன்னான தினத்தில் 
இந்தப் புத்தகம் வெளிவருகிறது . இது எனக்குப் பெருமை. என் 
வம்சத்திற்குப் பெருமை . என்னை வாழ்விக்கும் தமிழ் நாட்டிற்குப் 
பெருமை . ஒரு தொண்டர் செய்த சிறு தியாகத்திற்கும் ஈடாகாது 
என் முயற்சி . ஆனால் இதில் எனக்குக் கிடைக்கும் ஆனந்தமோ 
என் உள்ளத்தை உருக்குகிறது . வாழிய செந்தமிழ் , வாழ்க நற்ற 
மிழர் வாழிய பாரதமணித் திரு நாடு என்று சொன்ன பாரதியும் 
தேசிகவினாயகம் பிள்ளை அவர்களும் பிறந்த மண்ணில் நானும் 
பிறந்த பாக்கியம் நல்லதோ கெட்டதோ இவ்வளவு பெரிய 
புத்தகத்தை எழுதி முடிக்கும்படி என்னை செய்துவிட்டது . 
இதற்கு உதவி செய்த தமிழ் நாட்டையும் தமிழ் மக்களையும் 
வணங்குகிறேன் . 


கொத்தமங்கலம் சுப்பு , 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 
3 


4 


5 


6 


7 


10 


10 


11 


12 


13 


இந்தியாவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் 
1857 சிப்பாய் கலகம் 
விக்டோரியா மகாராணி பிரகடனம் 
ஆங்கிலக் கல்வி 
தமிழ் நாடும் காங்கிரசும் 
காங்கிரஸ் உதயம் 
1885 முதலாவது காங்கிரஸ் 
காங்கிரசும் மக்களும் 
வங்கப் பிரிவினை 
காங்கிரஸ் வளர்ச்சி 
திலக மகாராஜும் தேச பக்தர்களும் 
கோபால கிருஷ்ண கோகலே 
ஒத்துழையாமை தீர்மானம் 
1906 சுயராஜ்ய விதேசி பகிஷ்காரம் 
சூரத் காங்கிரஸ் 
சுப்ரமண்ய சிவா , சிதம்பரம் பிள்ளை 
திலகரை நாடு கடத்தினார்கள் 
பட்டாபிஷேகம் 
ஹோம்ரூல் இயக்கம் 
1916 லக்ஷ்மணபுரி காங்கிரஸ் 
மஹாத்மா காந்தி 
காந்தி வழி 
சம்பரான் சத்தியாக்ரகம் 
ராஜேந்திர பிரசாத் , கிருபாளனி 
வல்லபாய் படேல் 


.. 


13 
14 


15 


18 


19 


20 


21 


22 


23 


30 


... 


30 


31 


31 


ரௌலட் சட்டம் 


32 


.. 


.. 


33 


34 


.. 


: 


35 
37 


: 


... 


42 


43 


52 


53 


57 


58 


... 


59 


60 


61 


62 


64 


தமிழரேத்தம் 
ரௌலட் சத்தியாக்ரகம் 
பஞ்சாப் படுகொலை 
அமிருதசரஸ் காங்கிரஸ் 
1921 ஒத்துழையாமை 
காந்தி மகான் கேஸ் 
சுயராஜ்ய கட்சி உதயம் 
நாகபுரி தேசீயக் கொடி சத்தியாக்ரகம் 
காந்திக்கு ஆபரேஷன் , விடுதலை 
இந்து முஸ்லீம் சண்டை உண்ணா விரதம் 
பெல்காம் காங்கிரஸ் 
நிர்மாணத்திட்டம் 
வைக்கம் சத்தியாக்ரகம் 
சி . ஆர் . தாஸ் மரணம் 
கௌஹாதி காங்கிரஸ் 
சென்னை காங்கிரஸ் 
பூர்ண சுதந்திரம் தேவை 
சைமன் கமிஷன் பகிஷ்காரம் 
கல்கத்தா காங்கிரஸ் 
வீராதி வீரன் 
ஒரு வருஷம் தவணை 
சர்க்கார் தயாரிப்பு 
தியாகி ஜதீந்திர நாத் தாஸ் 
1929 லாகூர் காங்கிரஸ் , ஜவஹர்லால் நேரு 
1930 உப்பு சத்தியாக்ரகம் 
வேதாரண்ய சத்தியாக்ரகம் 
அடக்கு முறை 
தொண்டர்கள் பெருமை 
அடக்கு முறையின் அலங்கோலம் 
காந்தி இர்வின் ஒப்பந்தம் 


66 
68 
701 


: 


71 
72 
73 
75 


--- 


79 


.. 


81 
88 


... 


99 


102 


104 


... 


107 


115 


*. 
... 


117 
118 


... 


121 


... 


124 


... 


125 


132 


... 


.... 


135 


137 


... 


140 


. 


... 


147 


... 


153 


.. 


155 


... 


157 


.. 


160 


.... 


162 


ஒப்பந்தத்தை மீறுதல் 
வட்ட மேஜை மகா நாடு 
வில்லிங்டன் தர்பார் 
தனித்தொகுதி ஹரிஜனப் பிரிவினை 
உண்ணா விரதம் , ஹரிஜன சேவை 
அவசர சட்ட சத்தியாக்ரகம் 
சட்ட மறுப்பை நிறுத்துதல் 
நாட்டின் நிலைமை 
காந்தி மகாத்மா கரங்கிரஸிலிருந்து விலகுதல் 
1937 மாகாண சுய ஆட்சி 
காங்கிரஸ் மந்திரி சபைகள் 
ஆலயப் பிரவேசம் 
1939 யுத்தம் , காங்கிரஸ் ராஜினாமா செய்தல் 
1941 யுத்த மறுப்பு சத்யாக்ரகம் 
அமெரியின் ஆகஸ்டு அறிக்கை 
சப்பான் சண்டை பயம் 
கிரிப்சு திட்டம் 
1942 - ஆம் வருஷம் காங்கிரஸ் மௌலானா அபுல்கலாம் 

ஆசாது அவர்கள் தலைமை 
வெள்ளைக்காரா வெளியே போ 
ஆகஸ்டு தீர்மானம் 
ஆகஸ்டு குழப்பம் 
ஆகஸ்டு அடக்கு முறை 
பிரிட்டிஷார் காங்கிரசை மன்னிப்பு கேட்கும்படி கூறல் . 
1943 காந்தி உபவாசம் 
வேவல் வருகை 
ஆகாகான் அரண்மனையில் 
1944 காந்தி ஜின்னா பேச்சு 
1945 சிம்லா மகாநாடு 
சீமையில் அரசியல் மாறுதல் 
ஜெய் ஹிந்த் 


163 


165 , 


168 


173 
175 
175 
176 


183 


184 
187 


187 
192 


194 
198 


... 


199 : 


xii 


... 


: 


நேதாஜி சுபாஷ்சந்திரபோஸ் 

201 
நேதாஜி பெருமை 

204 
தேசீய ராணுவ விடுதலை 

210 
கப்பல் சண்டை 

211 
மந்திரிகள் தூது 

213 
மந்திரிகள் திட்டம் 

215 
முஸ்லீம் லீக் நேரடி நடவடிக்கை 

218 
தேசமெங்கும் கலகம் 

220 
காங்கிரஸ் இடைக்கால சர்க்கார் அமைத்தல் 

222 
மகாத்மா காந்தியடிகளின் நவகாளி யாத்திரை 

225 
இடைக்கால சர்க்காரில் லீக் சேருதல் 

237 
மவுண்ட்பாட்டன் வருகை 

240 
இந்தியா இரண்டு துண்டாதல் 

242 
1947 ஆகஸ்டுமீ 15s இந்தியா தேசம் சுதந்திர மடைதல் . 247 
கொடிப் பாட்டு 

250 
மகாத்மா காந்தியடிகள் நவகாளி செல்லுதல் 

252 


.. 


இரண்டாம் பாகம் . 


255 


257 


259 


கல்கத்தாவில் காந்திஜி 
டில்லியில் கலகம் 
டில்லி உண்ணாவிரதம் 
குண்டு வீச்சு 
உபதேசம் 
பிரார்த்தனைக் காட்சி 


260 


261 
262 


... 


வந்தேமாதரம் 


இந்தியாவும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் 


முப்பக்கம் சூழ்ந்த கடல் முத்திருக்கும் ஆழ்ந்த கடல் 
இப்பக்கம் வந்தாலும் இமயம் வடக்கினிலே 
கட்டாத கோட்டையுண்டு கடலும் மலைகாவல் 
எட்டாது அசலானுக் கிடங்கொடுக்கா திந்நாடு 
பதினெட்டு லச்சமயில் பரந்துகிடக்கும் தேசம் 
அதிலஞ்சு ‘ பர்சண்டே ' ஆளும் பிரிட்டனுமே 
வத்தாத கங்கைபொன்னி வயல்பாயுந் தேசமிதில் 
பத்தாக் குறையுமில்லை பஞ்சமென்ற பேச்சுமில்லை 
முப்பத்து முக்கோடி முடிமன்ன ரிந்நாட்டில் 
அறுகோடிப் பேர்களுக்கு அடிமையாய்ப் போனார்கள் 
ஆறாயிரம் மைல்கள் அப்பா லிருந்துவந்த 
ஆசாமி தங்களுக்கே ஆளடிமை யானார்கள் 
வஞ்சனை தெரியாமல் வக்கணையு மில்லாமல் 
அஞ்சிலொரு பங்காளுக் கடிமையே யானார்கள் 
இந்தப் படிதானே வந்தவித மென்னவென்றால் 
இங்கிருந்த மூதாதை தங்களுட புத்தியினால் 
கைமாறிப் போனதுக்குக் காரணமும் சொல்லவென்றால் 
கத்தியினால் சண்டையிட்டுக் கைமாறிப் போகவில்லை 
துப்பாக்கி தன்முனையில் தூக்கியுந்தான் போகவில்லை 
அவர்கள் எடுக்கவில்லை அள்ளிக்கொடுத்து விட்டோம் 


10 


விக்க வந்த வெள்ளையனின் வெள்ளிக்கு ஆசைப்பட்டு 
ஒக்க உள்ள இந்தியரே ஊரைக் கெடுத்தார்கள் 
காசுக்கு ஆசைப்பட்டுக் காட்டிக் கொடுத்தார்கள் 
லஞ்சகத்துக் காசைப்பட்டு லச்சைகெட்டுப் போனார்கள் 
இந்தியனும் முஸ்லீமும் என்னைக்குஞ் சண்டையிட்டு 
வந்தவனின் காலடிக்கீழ் வைத்தார்கள் இந்நாட்டை 
துப்பாக்கிக் கட்டையென்றால் துடை நடுங்கிப் போவார்கள் 
குப்பாயங் கண்டு விட்டால் குடஞ்சாஞ்சு விழுவார்கள் 

1 


2 


20 


தொப்பிவச்ச பேரைக்கண்டால் தூர துடைக் கோடிடுவார் 
கொப்பிவச்ச மாடுகளைக் கொம்பைப் பிடிச்சிழுப்பார் 
இப்படி இருக்கையிலே இங்குவந்த கும்பினியான் 
சொல்படி நடப்பவராய் சொரணைகெட்டுப் போனார்கள் 
சிங்களமும் வங்கமுமே சிண்டைப் பிடிக்கிறதும் 
தெம்மதுரை காஞ்சியின்மேல் தெண்டெடுத்துப் போகிறதும் 
மாராட்டியர் முசல்மான் மல்லுக்கு நிக்கிறதும் 
வலுச்சண்டை போடுறதும் வந்தவர்கள் கண்டார்கள் 
நாட்டைப் பிரித்துவிட்டு நடுவே புகுந்தார்கள் 
ஊரை இரண்டாக்கி ஊடே புகுந்தார்கள் 
பாட்டனுக்கும் மாமனுக்கும் பகையை வளர்த்துவிட்டு 
நாட்டைச் சுரண்டிடவே நடுவே புகுந்தார்கள் 
பணங்கொடுத்த பக்கத்திலே பரத்தை படுப்பதுபோல் 
குணம்படைத்த கும்பினியான் கூட்டுறவை நாடிடு வார் 
பத்துலட்சம் தான் கொடுத்தால் பகலில் படைதருவான் 
இருபதுலச்சம் கொடுத்தால் இரவில் எதிரிபடை 
பத்துப்பணம் கொடுத்தால் பந்துசன மாயிடுவான் 
இருபதுபணம் கிடைத்தால் எதிரிசன மாயிடுவான் 
பாப்பாரச் சாதிதன்னைப் பறச்சாதி மேலேவிட்டு 
பறச்சாதி தன்னையிந்தப் பாப்பான் மேல் மோதவிட்டு 
நாயக்கன் சீமையிலே ராவுத்தனை மோதவிட்டு 
ராவுத்தன் சீமையிலே நாயக்கனை மோதவிட்டு 
மித்திரபேதங்களிலே எத்தனை விதங்களுண்டோ 
அத்தனையும் செஞ்சு இங்கே ஆண்டானே கும்பினியான் 


ஜனங்கள் விழிப்பு 


கும்பினியான் தன்னிடமே கொதுவைவச்ச நாட்டிலவன் 
கொடிபோடக் கண்டதுமே கோபமும்தான் கொண்டார்கள் 
அடகுவச்ச தங்கநகை அதுமுழுகிப் போனது போல் 
அலறிப் புடைச்சார்கள் அய்யய்யோ வென்றார்கள் 
சப்திபண்ணும் காலத்திலே சட்டவட்டம் பேசிப்புட்டு 
சாரிபண்ணுங் காலத்திலே சண்டை பிடித்தார்கள் 
எண்ணியதைச் சொல்லவுமே இக்கட்டு வந்ததெனக் 
கண்ணிரண்டுந்தான் கலங்கி கருத்தில் புகைந்தார்கள் 


30 


3 


கஞ்சிக்கும் கூழுக்கும் கக்கண்டு வெத்திலைக்கும் 
பஞ்சம் வருவதையும் பட்டினியும் கண்டார்கள் 
எழுதி வச்ச காயிதத்தை இன்னொருத்தன் தான் தடுக்க 
உளுதுவச்ச கொல்லையிலே உள்ளான் படுத்துவிட 
ஆமைபுகுந்த குடி அத்தறுதி ஆனதுபோல் 
சீமைத் துணிவரவும் தேசத்தொழில் கெடவே 
காட்டுமா டோடிவந்து கம்புக்கொல்லை சாஞ்சதுபோல் 
நாட்டார்கள் கைத்தொழிலில் போட்டிவரக் கண்டார்கள் 
மாடுவித்து ஆடுவித்து வரிகட்டி மானம் விட்டு 
நாடுவிட்டுப் போனாலும் நல்லவரி போவதில்லை 
ஆளாயிருந் ததுபோய் அடிமையாய்ப் போனமின்னு 
நாளாக நாளாக நடுநெஞ்சம் நஞ்சிடவே 
கண்டார்கள் நாட்டுமக்கள் கதிகலங்கிக் கோபமது 
கொண்டார்கள் கொண்டதுமே கொழுந்து விட்டு எழுந்தார்கள் 


மன்னர்கள் விழிப்பு 


திக்கெட்டும் ஆண்டிருந்த செங்கோலு மன்ன வரை 
சொக்கட்டான் காய்போலே தூக்கிவெட்டிப் போடுறதும் 
பட்டாளம் வச்சிருக்கோம் படிச்செலவு தாருமென்று 
அட்டாளச் சீமையெங்கும் அதட்டிப் பறிக்கிறதும் 
பிள்ளையில்லா ராச்சியத்தில் பிள்ளை நா னென்றுவந்து 
உள்ளதெல்லாம் பத்திக்கிட்டு ஓட விரட்டுறதும் 
ஆண்டிருந்த ராசனுக்கு அல்லவுன்சு பிச்சையிட்டு 
வேண்டாத பெண்டாட்டி விபசாரி எங்கிறதும் 
கண்டார்கள் ராசரெல்லாம் கைகட்டி நிற்கவெட்கம் 
கொண்டார்கள் கொண்டதுமே குதித்து எழுந் திட்டார்கள் 


40 


சிப்பாய்க் கலகம் 


தாய்போல நாடாண்ட ஜான்ஸி மகாராணி 
தருமகுண லெட்சுமிபாய் சண்டையிட எண்ணமிட்டாள் 
சிவாஜி வங்கிசத்தில் தீப்பொறிபோல் மிச்சமுள்ள 
தீரன் நானாசாகிப் சீறியெழுந் திட்டானாம் 
அய்யோத்தி நவாப்பு அடங்கலுக்கும் நல்லவனாம் 
அவனும் எழுந்தானாம் ஆத்திரங்கள் கொண்டானாம் 


' 4 


50 


'பண்டமது விக்கவந்த பரங்கிகளின் சேனையிலே 
ஒண்டிப் பிழைத்து வரும் உள்ளூருச் சிங்கங்களை 
எண்ணமிட்டுச் சன்னாசி ஏழை பரதேசிகள் போல் 
ஏராளமான பெயர் இவங்களுக்குள்ளே புகுந்து 
பட்டாளம் தன்னிலுமே பஜனைகளும் பாட்டுகளும் 
பாடிவந்து தேசபக்திப் பயிரைவளர்த்து விட்டார் 
ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாண்டில் 
ஆதியிலே மீரத்து . ஆனதொரு ஊரினிலே 
சிப்பாய்க் கலகம் என்று சேதிக்குச் சொல்லிவரும் 
தேசீயச் சண்டையது தீப்போலப் பத்தியதே 
செத்துவிடப் போறமின்னு தெறிஞ்சதுமே பல்லியது 
தேளைக் கடிப்பதுபோல் சீறியே பாய்ந்துவிட்டார் 
வெள்ளையரைக் கண்டதுமே வெட்டி எறிஞ்சிட்டார்கள் 
கொள்ளைகளை வைத்தார்கள் கொடுஞ்சூறை யிட்டார்கள் 
ஆனாலுமென்ன இங்கே ஆளுபலம் போதாது 
துப்பாக்கிக் கட்டையில்லை சுடுமருந்து தானுமில்லை 
வேத்தூரு தன்னிலுள்ள வெள்ளையரின் பட்டாளம் 
வேகமா யோடிவந்து வெட்டியெறிஞ் சிட்டாங்க 
படுபாவி நீலன் அவன் படைதிரட்டிக் கொண்டுவந்து 
பாங்கான சீமை எல்லாம் படு சூரை யாடிவிட்டான் 
சிப்பாய்க் கலகமென்னும் தீயை அணைச்சாலும் 
தேசத்து முச்சூடும் தேசபக்தி பத்தியதே 


விக்டோரியா ராணி பிரகடனம் 


கம்பெனியா ராட்சியிலே கலகம் கிளம்புதெனக் 
காருணிய ராணியம்மாள் கருத்தில் நினைச்சாளாம் 
கண்டனையும் தண்டனையும் கம்பெனியான் செய்யக்கண்டு 
கங்காணம் வச்சிருந்த காருணிய ராணியம்மா 
காலமெல்லாம் கம்பெனியான் கடுமைத்தனம் பாத்துக் 
கருத்தைச் செலுத்தி ஒரு கவனம்வச்ச ராணியம்மா 
கலகமும் செய்யவேண்டாம் கம்பெனியும் ஆளவேண்டாம் 
உலகம் தனைக்காக்க உள்ளபடி எண்ணமிட்டோம் 
என்று சொல்லித் தேசமிதை இணைச்சுவிட்டாள் பிரிட்டனுடன் 
இன்னுஞ் சிலதுகளும் இந்தியர்க்குச் செய்துவைத்தாள் 


80 


5 . 


ஆங்கிலக் கல்வி 


இந்தக் கலகமது இனிமேல் வராதபடி 
இங்கிலீஷ் மோகமது எங்கும் பிறந்திடவே 
கல்கத்தா தன்னிலேயோர் காலேஜு கட்டிவைத்தார் 
கல்விகத்து இந்தியர்கள் கவுர்மெண்டு ஆளாக 
மதராசுப் பட்டணத்தில் வச்சார்கள் காலேசை 
மந்தை மந்தையாப்படிச்சு வக்கணைக் கணக்கெளுத 
பம்பாயி தன்னிலும் ஓர் பள்ளிகட்டி வச்சார்கள் 
பண்டமது வித்து இவர் பட்டம் பதவிபெற 
காலேசிலே படிச்சுக் காலுச்சராய் தொப்பிவச்சு 
கண்ணாடி போட்டுக்கிட்டுக் கருத்தழிஞ்சு போனார்கள் 
வெள்ளை மக்கள் போலாக மேலாக வாழவெண்ணி 
வெட்டுக் குடுமிகளும் விதவிதமாச் சட்டைகளும் 
ஒட்டு வச்ச மீசைகளும் ஒசந்தகால் ஜோடுகளும் 
நட்டுவச்ச கம்புகள் போல் நல்லாக நிக்கிறதும் 
துட்டுச் சிலவழித்துத் துரைபோல வாழுறதும் 
லட்டுகளை விட்டுவிட்டு ரொட்டிசுட்டுத் திங்கிறதும் 
பெத்தெடுத்த மூதாதை பேரிட்ட பேர்தனையே 
பின்னும் வெட்டி முன்னும் வெட்டி பிலுக்குப்பேர் வைக்கிறதும் 
பாட்டனாரிட்ட பெயர் பரமேச்வரன் மாறி 
பீ . வாரன் என்றுவைத்துப் பெருமைப் படுகிறதும் 
வி . என் . குஞ்சிதபாதம் வெறும் பாதமாகிவிடும் 
வேலாயுதம் பெயரும் வி . ஏ . யுத மாகும் . 
நடை உடைகளும் மாறி நம்ம சனம் மட்டமின்னு 
அடைவு கெட்டுப் பேசுவதில் ஆனந்தம் கொள்ளுறதும் 
நாகரீகப் பேய்தனக்கே நாளடிமைப் பட்டுவிட்டு 
நாட்டை மறந்தவர்கள் நாடோறு கோடியுண்டு 
கொட்டிவச்ச குப்பையிலே குருக்கத்தி பூத்ததுபோல் 
ஒட்டிவச்ச கல்வியிதில் உண்டான நன்மைகளோ 
இங்கிலீஷ் தேசமக்கள் இணையில்லா வீரமுடன் 
என்னென்ன பாடுபட்டார் என்றும் படித்தார்கள் 
சொந்தநா டென்பதொரு சொல்லின் இனிமையிலே 
எந்த நாடும் அவர்க்கு இளப்பமாய்ப் போன துவும் 


70 


6 


80 


வந்த நாடெங்கணுமே வாழுமட்டும் வாழ்ந்துவிட்டு 
சொந்த நாட்டுக் கோடத் துடியாய் துடிக்கிறதும் 
பார்த்துப் படித்தார்கள் படிக்கவுமே தேசபக்தி 
ஆர்த்து உடம்பினிலே அன்பும் பெரிதூற 
சிப்பாய்க் கலகமது சீர் கெட்டுப் போனாலும் 
சிந்தையில் விதைத்தவிதை செடியாய் முளைத்திடவே 
தேசம் இதைத்தானே திரும்பப் பிடித்திடவே 
சிந்தனையும் தீவிரமாய்ச் செஞ்சிருந்த நம்மவர்கள் 
தேசம் தடுமாறிச் செயலழிந்து போனதையும் 
தெண்டத்துக்கே யுழைச்சுத் திண்டாடு கின்றதையும் 
கண்ட சில நல்லவர்கள் கையெடுக்கத் தக்கவர்கள் 
கண்டார்கள் கண்டார்கள் காங்கிரசைக் கண்டார்கள் . 


தமிழ் நாடும் காங்கிரசும் 


என்றும் தலைவணங்கா எங்கள் தமிழ் நாடு 
ஏழைகளை ஆதரிச்சு ஈயும் தமிழ் நாடு 
வீரத் தமிழ் மறவர் வெற்றித் தமிழ் நாடு 
வேற்றூருக் காரனையும் போற்றும் தமிழ் நாடு 
இரண்டரைக்கோடி மன்னர் இருக்கும் தமிழ் நாடு 
சுரண்டவந்த பேர்களையும் தூத்தாத் தமிழ் நாடு 
எட்டாத காலம் முதல் ஏத்தம் பெறும் நாடு 
செட்டாக வாழுதற்குத் தெரியாத் தமிழ் நாடு 
தெள்ளுந் தமிழ் மொழியில் தேமதுரப் பாட்டிசைத்து 
வெள்ளம் பெருக்கெடுத்து மேவும் தமிழ் நாடு 
அம்புவியில் ராம கதை ஆயிரம்பேர் சொன்னாலும் 
கம்பனது காவியம்போல் காணக்கிடையாது 
ஒரு சுவை உண்டி செய்து உண்பார்கள் மத்தவர்கள் 
அறுசுவை உண்டி செய்து அன்பாய் படைத்திடுவோம் 
சங்கீதமானாலும் தனியாய் வளப்படுத்தி 
மங்காத பண்பாட்டில் வளர்க்கும் தமிழ் நாடு 
காஞ்சீபுரம் மதுரை கர்சிலையும் சிற்பங்களும் 
வாஞ்சையுடன் பேசி வருவார் முகம் பார்க்கும் 
கச்சைகட்டிக் கொண்டெதிர்த்த கட்ட பொம்ம நாயகனும் 
ஒச்சமொண்ணு சொல்லவொண்ணா ஊமைத் துரை மகனும் 


90 


7 


சீரங்க பட்டணத்துத் திப்புவெனும் சுல்தானும் 
தேசிங்கு மன்னவனும் தீரன் மம்மதுக்கானும் 
அவதாரம் செஞ்சிருந்து அன்னியனைச் சண்டையிட்டு 
ஆட்டி வச்சுப் பேர் படைச்ச அருமைத் தமிழ் நாடு 
வங்கக் கடலிடையே வந்த தொரு ஆணிமுத்தை 
தங்கத்தை ராமகிஷ்ண சத்குருவின் சீடனையே 
ஆனந்த ஞானிவிவே கானந்தச் சாமிதனை 
அமெரிக்காச் சீமைக்கு அனுப்பிவைத்த திந்நாடு 
இந்தியா மேன்மைதனை எடுத்துரைத்து வாருமென 
இராமலிங்கச் சேதுபதி ஏத்திவிட்டான் கப்பலிலே 
இந்த நல்ல நாட்டவரே இன்றிருக்கும் காங்கிரசை 
எண்ணெய் திரிபோட்டு ஏத்திவச்ச மூதாதை . 


100 


காங்கிரஸ் உதயம் 
இந்தியாதேசம் இருளடைஞ்சு போகுதென்று 
எண்ணித் துடிச்சானாம் இங்கிலீஷ் ஹ்யூமுதுரை 
ரெகுநாத ராயருக்கும் எங்கள்மணி அய்யருக்கும் 
என்னசெய்வ தென்றொருநாள் எழுதிவிட்டான் ஹ்யூமுதுரை 
அல்லாரும் தான் கூடி ஆயிரத்தி எண்ணூத்தி 
எம்பத்தி அஞ்சினிலே இந்தச் சபை எடுத்தார் 
கரைகாண மாட்டாது கப்பல் தவிக்கையிலே 
கடல்கரையில் தீப்புடிச்சு கைகாட்டி விட்டதுபோல் 
பேயடிக்கும் காட்டுக்குள்ளே பேதை தவிக்கையிலே 
பேரிடியில் மின்னல்மின்னி பெரும்பாதை காட்டினப்போல் 
வருசம் ஒரு நூறில் வந்ததொரு நோக்காட்டை 
ஒருசந்திப் பச்சிலைதான் ஓடவிரட் டுதல்போல் 
திக்குத் தெரியாமல் திண்டாடி நிக்கையிலே 
தென்றல் தவுந்துவரத் திசையைத் தெரிந்ததுபோல் 
தேசம் தடுமாறித் திண்டாடும் காலமதில் 
தெய்வம் பிறப்பதுபோல் திருக்கூட்டம் கூடியதே 


1885 முதலாவது பம்பாய்க் காங்கிரஸ் 
பட்டணமாம் பட்டணமாம் பம்பாயிப் பட்டணமாம் 
பலதேசக் கப்பலெலாம் பண்டம் விக்கும் பட்டணமாம் 


8 


110 


அரபிக் கடலோரம் அழகான பட்டணமாம் 
ஆழ்கடலில் முத்தையள்ளி அளந்துவிடும் பட்டணமாம் 
செந்தாமரைப் பூவில் சேர்ந்திருக்கும் லெட்சுமிக்கே 
செம்பொன்னால் கோவில்கட்டி சேவை செய்யும் பட்டணமாம் 
பூவேசர் கோவிலிலே பொன்னள்ளிப் பூப்போட்டு 
தேவேசர் வந்து நித்தம் சேவிக்கும் பட்டணமாம் 
செல்வம் செழித்த நகர் தேசத் தலை நகரம் 
சீமைத்துரை மகன்கள் தினம் வந்திறங்குநகர் 
ஓடவிடும் கப்பலது ஒரு நூறு நித்த முண்டு 
நாடு இதன் பொருள் களெல்லாம் நாடோரும் போகு நகர் 
இந்தியாச் செல்வமதை ஏத்துமதி செய்யும் நகர் 
வந்திறங்கும் கப்பலுக்கு வரவேற்புக் கூறும் நகர் 
சீமைத் துணிமூட்டை சிகரெட்டு சோப்புகளும் 
ஆமைபுகுந்ததுபோல் அங்கேதான் வந்திறங்கும் 
வாகான தேசமிதன் வாசல் படியிதென்று 
வாரிதியில் கோட்டை கட்டி வகைமோசம்போன நகர் 
அந்த நல்ல ஊரில் அமரமொழிக் காலேஜில் 
நந்தமது காங்கிரஸு நன்றாய்க் கிளம்பியதே 
முன்னடிமைப் பட்டிருக்கும் முப்பத்து முக்கோடி 
முழுமைக்கும் ஆளாக முக்காலில் நூறுபெயர் 
எழுபத்திரெண்டுபேர் இந்திய நாட்டில் பிறந்தோர் 
எட்டுத்திசையிருந்து இங்குவந்து சேர்ந்தார்கள் 
ஆங்கிலேயரானாலும் அன்பே மிகுந்த ஹியூம் 
ஆயிவந்த கையாலே ஆரம்பம் செய்துவிட 
பாரசீகத்தில் பிறந்து பாரதத்தில் குடிபுகுந்து 
பம்பாய் சிறக்கவந்த பாய்தாதா நவரோசி 
செத்தும் புகழ்படைத்த ஜி . சுப்ரமண்யமெனும் 
உத்தமன் சுதேசமித்ரன் உள்ளூர் பிரதிநிதியாம் 
சீரங்க நாயுடுவும் சீமான் சபாபதியும் 
திவ்வான்பகதூரு ரகுநாதராயருமே 
சென்னை மணி பசளைமணி செர்ச்சுமணி ஞானமணி 
அன்னையருளால் பிறந்த ஐயன் எஸ் , சுப்ரமணி 
தென்மதுரை கும்பகோணம் சேலம் திருக்கருவூர் 
தன்மமிகு சென்னை தனக்கே பத்தொன்பதுபேர் 


120 


9 


130 ) 


பம்பாய் நகர்தனக்கும் பதினெட்டுப் பேர்களுண்டு 
பாஞ்சாலம் வங்காளம் பக்கத்து ஆந்திரமும் 
கூடியதாம் ஓர் சபையில் குறிச்சு வச்ச மூர்த்தத்திலே 
கோபாலன் அருளாலே கூட்டம் துவக்கியதே 
உத்தமராம் வங்காளி ஓமேச சந்திரனார் 
தத்தர் தலைமையிலே தலைநிமிர்ந்து நின்ற துவே 
முத்தனைய தீர்மானம் முதலிலே கொண்டு வந்த 
உத்தமனும் நம்நாட்டு உயர் சுப்ரமண்ணியனே 
இங்கிலீஷ் காரனுக்கும் எங்களுக்கும் பேதமுண்டோ 
இந்தியா மட்டுமென்ன ஈசன் படைப்பிலையோ 
ஆங்கிலத்தோர் தன்னாட்டில் அனுபவிக்கும் சலுகையெல்லாம் 
அனைவருக்கும் வேண்டுமென்று ஆணித்தரமாய்ச் சொன்னான் 
இந்த நல்லகூட்டமதில் என்னென்ன பேசினது 
எடுத்துரைக்க வேணுமென்றால் இடமுந்தான் பத்தாது 
பட்டணத்தில் தீப்பிடிச்சு பத்தியெரியும் போதில் 
பங்காளிச் சண்டையுண்டோ பள்ளுப்பறைச் சாதியுண்டோ 
வெள்ளம் பெருக்கெடுத்து வெரட்டிவரும் நேரத்திலே 
பள்ளன் பறையனுண்டோ பார்ப்பான் சடங்குமுண்டோ 
சண்டைவந்து உள்ளூருச் சனத்தை வெரட்டுகையில் 
திண்டுமுண்டு பேசாமல் தெரண்டோடிப் போவதுபோல் 
அன்னியத்தான் ஆச்சியிலே அடிபட்ட பஞ்சையெல்லாம் 
அடங்கத் திரண்டதுமே அத்ததய்யா வித்தியாசம் 
அடிமையெனும் பேரால் அல்லாரும் ஒருசாதி 
ஆனதால் நம்மளுக்குள் ஆகாது வித்தியாசம் 
சிங்களமும் வங்கமுமே சிண்டைப்பிடிச்சதனால் 
சீமைத்துரைகள் முன்னே சிரவணக்கம் செய்தார்கள் 
மாராட்டியர் முசல்மான் மல்லுக்கு நின்றதனால் 
வந்ததொரு வெள்ளையன் முன் மண்டியிட்டு நின்றார்கள் 
அன்றமுதல் எல்லோரும் அடிமையாய்ப் போனதனால் 
இன்று இந்த நாடுதனில் எல்லாரும் ஒருசாதி 
ஆனதால் நம்மளுக்குள் ஆகாது வித்தியாசம் 
போன நாட்டைத் திரும்பப் புடிச்சு விட வேணுமென்றே 
எல்லோரும் கூடி இந்திய நாட்டை நமதாய் 
எடுக்கத் துணிந்திடுவோம் என்றதொரு தீர்மானம் 


140 


10 


என்றெடுத்துச்சொல்லி யெல்லா இந்தியரும் ஒன்றாக 
குன்றெடுத்த கோபாலன் கூட்டிவைத்தான் தன்னருளால் 
தீர்மானம் செய்துவிட்டுத் திரும்பிவந்துவிட்டாலும் 
செல்லரிச்ச நெஞ்சுகளில் சேர்ந்ததய்யா அச்சேதி 
பரமசிவச்சாமி தன்னை பாண்டியனார் இட்ட அடி 
படைச்ச படைப்புக் கெல்லாம் பட்டது போல் தீர்மானம் 
தேசத்து மக்களுக்கும் சின்னஞ் சிறுவருக்கும் 
செவிடன் குருடனுக்கும் சிந்தையிலே தேசபக்தி 
அடிமையென்ற புத்திகள் போய் ஆம்பிள்ளைப் புத்திவர 
மிடிமையென்றிருந்தாலும் மீசை துடித்துவர 
தாண்டிப்பிடிச்சனுமான் சஞ்சீவி கொண்டுவர 
சஞ்சீவிச் சாரலிலே தலை தூக்கும் சைனியம்போல் 
செத்துக்கிடந்த இந்த - தேசம் தலை தூக்கி 
சொத்துக்குக் கேள்வியிட - துணிகரமும் கொண்டதய்யா 


காங்கிரசும் மக்களும் 

(வேறு ) 
தூக்கம் தொலஞ்சதும் அந்நாளில் சோம்பல் தொலஞ்சதும் அந்நாளில் 
ஊக்கம் பிறந்ததும் அந்நாளில் உண்மை தெரிந்ததும் அந்நாளில் 150 
முப்பத்து முக்கோடி இந்தியனும் மூச்சுப்படைச்சதும் அந்நாளில் 
சொப்பத்து வெள்ளிக்கே ஆசைப்பட்டு துரோகம் தொலஞ்சதும் அந்நாளில் 
சாதி மறைஞ்சதும் அந்நாளில் சண்டை மறைஞ்சதும் அந்நாளில் 
நீதி தெளிஞ்சதும் அந்நாளில் நெஞ்சமறிஞ்சதும் அந்நாளில் 
பாட்டனும் பூட்டனும் ஆண்ட இந்த பாரதநாடது தன்னுதென்றார் 
வீட்டிலும் காட்டிலும் நம்முடைய வீரஞ்செறிவதைப் பாருமென்றார் 
ஒண்டிப்பிழைக்கவே வந்தவனும் ஊரைச்சொரண்டவே விட்டுவிட்டோம் 
அண்டிப்பிழைக்கவே வந்தவனும் ஆளப்பொறந்தவ னாவானோ 
காங்கிரசுக்குள்ளே சேர்ந்துப்புட்டோம் கைக்கு வராமே விடமாட்டோம் 
நாங்களும் முப்பத்து முக்கோடி நாட்டுக்குவந்தவன் அறுகோடி 
என்றென்று வீரியம் பேசிக்கொண்டே எங்களுக்கு நன்மை செய்யுமென்று 
சீமைக்குத் தந்தி கொடுத்திடுவார் சில்லறைக் காசைக் கெடுத்திடுவார் 
தந்திக்கி ராஜ்ஜியம் தந்திடவே தங்க வந்த அவன் தாழையனோ 


ராஜதந்திரம் , வங்கப் பிரிவினை 
வருசா வருசம் கூட்டமுண்டு வக்கணையாகத் தீர்மானம் உண்டு 


தீர்மானங்களைக் கண்டுப்பிட்டு சிந்தனை செஞ்ச பிரிட்டனுமே 
குத்தங்குறைகளைக் கேட்டுக்குது கொஞ்சங்குடுத்துச் சரிக்கட்டுவோம் 
என்று நினைத்துச் சிலவேலைக்கு இந்தியமக்களை நேமிச்சிட்டான் 
இன்னொரு பக்கத்தில் காங்கிரஸை எடையும் போட்டுப்பாத்துக்கிட்டான் 
வருசா வருசம் கூடுகிறார் வார்த்தைகள் ரொம்பவும் பேசுகிறார் 
கேட்ட சனங்களின் சிந்தனையை கிளப்பி விடுத்து இப்பேச்சு 

160 
ஊட்டங்கிடைச்சு இது வளந்தால் ஒருநாள் நம்மளை ஆட்டிவிடும் 
என்று நினைத்துப் பிரிட்டனுமே எழுதியும் விட்டது வைசிராய்க்கு 
காங்கிரஸ்கூட்டம் வளத்திகண்ட கர்சான் என்றிடும் வைசிராயி 
ஆங்கில ராசப் பிரதிநிதியாய் ஆண்டு இருக்கிற வைசிராயி 
இந்துவும் முஸ்லீமும் கூடிக்கிட்டால் என்னைக்கும்நம்மளுக்காபத்துத்தான் 
எந்தவிதத்திலும் ஒத்துமையை ரெண்டுபடுத்திட வேணு மென்றே 
வங்கத்தை ரெண்டு பிளவாக்கி வகுப்புப்பேயைக் கிளப்பிடவே 
அங்கத்தை வெட்டிப்பிளந்ததுபோல் அழகுவங்கம் பிரிச்சுப்பிட்டான் 
ஆயிரத்தொளாயிரத் தஞ்சாண்டில் ஆகஸ்டுமாதம் பதினாறில் 
காயிதத்தில் ஒரு கையெழுத்தால் கங்கை வயலைப் பிரிச்சுப்பிட்டான் 


காங்கிரஸ் வளர்ச்சி 


( தேசிங்குராசன் கதை மெட்டு ) 
தேசம் செய்த தவப்பயன் போலே செழித்தது காங்கிரசு 
தியாகம் செய்யா இந்தியர்களையே பழித்தது காங்கிரசு 
சாதிமதங்கள் சண்டைகள் எல்லாம் ஒழித்தது காங்கிரசு 
சந்தேகத்தில் மூடிக்கிடந்தும் முழித்தது காங்கிரசு 
பம்பாய்ப்பட்டணம் தன்னிலுதிச்ச பாலன் காங்கிரசு 
பாரதமாதா செல்லப்பிள்ளை பாரிக் காங்கிரசு 
இந்தப்பிள்ளை சேதிகள் எல்லாம் எடுத்துச் சொல்லவென்றால் 
ஏடும் பத்தாதென் வாக்காலே இயம்பவும் முடியாது 
மனுக்கள் போட்டுப் பாத்ததைக் கண்டால் மழலைமொழி என்றார் 
தனக்கென வாழாத் தன்மை கண்டு - சவலை இதுவென்றார் 
தேசக்கணக்கைக் கேட்பது கண்டு சிறுபிள்ளைத்தனமென்றார் 
செல்வம் தன்னைக் கேட்பதுகண்டு செல்லமோடா என்றார் 
அதுக்குமேலே கேட்பது கண்டு அறியாத்தனமென்றார் 
அடக்கியாளும் சேதியைச் சொன்னால் அதிகப் பேச்சென்றார் 


170 


12 


இத்தனை கஷ்டம் கடந்தே காங்கிரஸ் இருபது வயசாச்சு 
இளமை முறுக்கும் எழிலும் கூடி எதுத்து நிக்கலாச்சு 
மேசர் வயசும் வந்தது அய்யா மீசை முளைச்சுதடா 
மேனாட்டானைக் கேள்விகள் கேக்க ஆசை துடிச்சுதடா 
வங்காளம்தனைப் பிரித்தானென்ற வருமம் வந்ததடா 
வருத்தம் சுகமும் தெரியும் பருவம் மனமும் நொந்ததடா 
பொட்டிச்சாவியைக் கையிலே குடுடா போக்குலே கெட்டவனே 
போதும் போதும் பார்த்தது போதும் பொறப்பட்டுப் போ வென்றே 
பாரதமாதா வீரக்குழந்தைப் பாலகங்காதரனும் 
பதட்டங்கொண்டே சீறியெழுந்தான் பாயும் புலிபோலே 


180 


திலக மகாராஜும் தேச பக்தர்களும் 
பூனாநகரம் தன்னிலுதித்த புண்ணியவான் ' திலகன் 
புதுமைப்பாரத மாக்க வந்தவன் புண்ணியவான் திலகன் 
பரிச்சைகொடுத்து வக்கீலுக்குப் பாசுகளும் பண்ணி 
பாலருக்குழைக்கப் பள்ளிக்கூட வாத்தியுமானானாம் 
தேசம் என்றால் மீசை துடிச்சுச் சீறிப் பாய்ந்திடுவான் 
தெய்வம் என்றால் கைகளைக்கட்டி தியானம் செய்திடுவான் 
அரசன் பெரியவன் அரசன் பெரியவன் அரசன் பெரியவனே 
ஆத்தாளாகிய இந்திய பூமி அதிலும் பெரிசலவோ 
சட்டம் பெரியது சட்டம் பெரியது சட்டம் பெரியதுதான் 
தாயார் மானம் தவிக்கிறபோது சட்டம் பெரிசாமோ 
சுயராச் சியமே பிறப்புரிமையென சொல்லிடும் வாசகமோ 
சூரன் திலகன் சொல்லிச் சொல்லிச் சொந்தமான வாக்கு 
மராட்டிக்காரர் கூட்டங்கூடி மகாகணேசனுக்கே 
வருசம் ஒருநாள் திருவிழாவிலே வந்துகூடி நிற்பார் 
சிலம்பம் கரடி மல்லக ஜெட்டி தீக்குளித்தல் வேலு 
தீரத்தன மாய் விளையாடின பின் திலகமகாராஜன் 
சிவாஜி தீரன் கதைகளைச்சொல்லி தேசமக்கள் தனையே 
தியாகம் சேவை செய்யப்பழக்கி திருவிழாவும் செய்வான் 
ஆங்கிலப்பேச்சுப் பேசப் படிக்க அதிகம் தெரிஞ்சாலும் 
' அடிமைப்புத்தி வந்திடுமின்னு அதையும் விட்டுவிட்டு 
மராட்டிபேச்சில் பேசிடுவாராம் மணிமணியாத்தானே 
வார்த்தைகளெல்லாம் சாணை கொடுத்த வைரம்போல் வருமாம் 


13 


செங்கண் சிவந்து கோபமுமாச்சு திலகருக்கானாலும் 
தேவியின் வங்கம் வெட்டிப்பிளந்த சேதியைக் கேட்டதுமே 


100 


கோபாலகிருஷ்ண கோகலே 

(வேறு ) 
கோகலேயென்ற பெயரைச் சொன்னால் குழந்தை யுள்ளம் கனியுமையா 
குடியானவனின் நல்வாழ்வே கோகலே நெஞ்சில் குடியிருக்கும் 
தானும் நிதானம் தவராமல் சண்டைகளும் வந்து நேராமல் 
ஞானம் ததும்பும் மொழிகளிலே ஞாயம் எடுத்தவர் சொல்வாராம் 
தானெனும் அகந்தை யில்லாமல் தட்டி மொழி ஒண்ணுஞ் சொல்லாமல் 
ஏனென்று தேசம் நினைத்தவுடன் இந்திய ஊழிய னாகிவிட்டான் 
இந்தியச்சீமைக்கு வந்தவனும் இங்கேபிறந்துள்ள இந்தியனும் 
நொந்தவன் யாராயிருந்தாலும் நோக்கத்திலே சமம் உள்ள வனாம் 
சட்டம் மதித்திட்ட சிங்கமவன் சாது மனிசனில் தங்கமவன் 
திட்டம் தனையும் வகுத்துக்கிட்டே செய்யும் தொழில் செய்யுந் தங்கமவன் 
இங்குள்ள காங்கிரஸ் தீர்மானம் எடுத்துக்கிட்டவன் சீமைக் குப்போய் 
அங்கிருந்தாளும் அரசினுக்கே அத்தனையும் சொல்லிக் கேட்டானாம் 
சம்மானம் செஞ்சு சர்க்காரும் சர்ரு பட்டம் ஒண்ணு தந்திடவே 
தன்னாடிருந்து திண்டாட சர்ரு பட்டம் ஒரு காரியமோ 
என்றே சொல்லி திருப்பிவிட்டு இந்திய தேசத்தைப் பாருமையா 
என்னையும் பட்டத்தில் மாட்டி விட்டு இளப்பம் செய்யாதீர் என்றானாம் 


200 


காசி காங்கிரஸ் , ஒத்துழையாமை தீர்மானம் 
தொள்ளாயிரத்து அஞ்சாண்டில் தொந்நகராம் காசிப் பட்டணத்தில் 
சொல்லாமறையின் சூட்சுமமே கோவிலுங் கொண்ட் தொருநகரில் 
சோபாலகிருஷ்ணர் தலைமையிலே கூடிய காங்கிரஸ் கூட்டத்திலே 
பூபாலர் இந்த நாட்டினிலே பொறந்த மனிசன் கதைகேளும் 
அஞ்சுக்கு நாலு படிப்பறியார் ஆயிரம் ஊருக்கு ஒரு பள்ளி 
நெஞ்சுக்குத்தோணிய சேதி சொன்னால் நீட்டிமுளக்குது துப்பாக் 
இத்தப்படிக்கு அரசாண்டால் எல்லா மக்களும் மோழைகளாய் 
நொந்துவிடும்படி ஆகாதோ நூலோர் சொல்லுங்கள் என்றானாம் 
கர்சான் ஆட்சி முடிந்தாலும் அவன் கத்தித்தழும்பு மறைஞ்சிடுமோ 
கங்கை நதி வத்திப் போனாலும் வங்கம் பிளந்து இருந்திடுமோ 
வத்தேமாதர மந்திரமும் வாயிடஞ்சொல்களும் உள்ள வரை 
வெந்தே நாங்கள் போனாலும் வெட்டிட ஒப்புமோ வங்காளம் 


14 


வங்காளத்தில் அடக்குமுறை வாய்விட்டுச் சொல்ல முடிந்திடுமோ 
வாய்பூட்டுச்சட்டங்கள் போட்டுவிட்டால் வருத்தம் தீந்த தாய்விடுமோ 
வந்தேமாதரமென்று சொன்னால் வருசங்கொடுக்குது ராசாங்கம் 
வந்தேமாதர மந்தரத்தை மறந்து பிழைக்குமோ வங்காளம் 
பாஞ்சாலத்து லஜபதிராய் பாரததேசத்துச் சிங்கமவன் 
பண்பாய்ப் போரிடும் வீரமகன் பாலன் அஜித்துச் சிங்கையுமே 
நாடு கடடத்திய ராஜாங்கம் நம்மைக்கடத்தவும் மாட்டாதோ 
பாடு படுத்தத் துணிந்துவிட்டால் பாரதமக்கள் பொறுப்பாரோ 
கர்சான் பிரிட்டன் ஆளுகைக்கே கடைகாலி செய்ய வந்துவிட்டான் 
கர்சான் செஞ்சிட்ட காரியங்கள் * ' கர்சா ' இருக்கும் கடை வரை 
ஒண்ணுக்கு நூறாக சொல்லிப்புட்டோம் ஒண்ணையும்கேக்கலை ராசாங்கம் 
ஒத்துஉழைச்சுப் பலனறியோம் ஒத்துழையாமையை ஆரம்பிப்போம் 
என்றே கோகலே எடுத்துரைத்தும் எஸ்ஸென்று சொல்லலைகூடியிருந்தோர் 
நன்றே வந்திடும் நாளும் வல்லை நமக்கென்ன வென்று தானிருந்தார் 

1906 சுயராஜ்யத் தீர்மானம் , விதேசி பகிஷ்காரம் 
கல்கத்தாவிலே கூடின கூட்டம் கண் திறந்து விடவே 
காரியம் செஞ்சிட எண்ணிக் காங்கிரஸ் காளை நிமுந்ததையா 
வங்காளத்தைப்பிரிவினை செய்த வம்புக்காரச் செயலும் 
வாலிபமாகிய நெஞ்சில் குத்தி வருத்தம துண்டாக்க 
இருபத்திரெண்டாம் காங்கிரஸ் தன்னில் எழுந்து நின்றார்கள் 
எங்கள் நாட்டை சுய ராச்சியமாய் எடு எடு என்றார்கள் 
தடியைப்பிடிச்சே ஆடி நடந்த தாதாபாய்க் கிழவன் 
தள்ளாடி நடை நடந்து வந்த தாதாபாய்க் கிழவன் 
எம்பத்திரண்டு வயசுகடந்த தாதாபாய்க் கிழவன் 
எங்கள் நாடுடா என்றே சொல்லி எழும்பிக் குதிச்சானாம் 
சொயராச்சியமாய் விட்டுட்டுப் போடா சொந்த நாட்டுக்கு 
சோப்புவித்தவன் ராசா வோடா இந்த நாட்டுக்கு 
ஆறாயிரமைல் தண்ணி கடந்து ஆளவே வந்தாயோ 
ஆக்கினை செஞ்சு அடக்கிப்போட நீள நினைந்தாயோ 
முப்பத்துமூணு கோடிப் பேரும் முட்டா ளானோமோ ? 
இப்பத்தே முதலே பாத்துகோடா எங்க சமத்தெல்லாம் 
விக்கவந்தவன் நாடுபிடிச்சு மீசை முறுக்குறதோ 
வீட்டுக்காரன் வெறும்பயலாகி- வீதியில் நிக்கிறதோ 

220 
* Curse + Yes 


15 


பரதேசத்துச் சாமான் எல்லாம் ' பாய்க்காட் " செய்திடுவோம் 
பண்டம் எதுவும் விக்காமப்போய் பலன் காட்டச் செய்வோம் 
என்றே பேசிக் கிழவன் குதிச்ச இத்தக் காட்சி தனை 
எழுத முடியுமோ சொல்ல முடியுமோ ஏடும் தாங்கிடுமோ 


சூரத் காங்கிரஸ் , தீவிரவாதிகளுக்கும் 
நிதானக் கட்சியாருக்கும் சண்டை 


சுயராச்சியமெனும் மந்திரம் கேட்டு சோம்பல் தொலைந்திடவே 
சொந்த நாடெனும் சொரணைபிறந்து துடியாய்த் துடித்திடவே 
தேசமுச்சூடும் காங்கிரஸ் சங்கம் சேத்துக்கொண்டார்கள் 
செல்லும் செலவுக்குப் பணமும் காசும் சேத்துக்கொண்டார்கள் 
இருபத்திரெண்டு வருசமுமாச்சு இன்னும் தரக்காணோம் 
இரந்து குடிக்கிற பேரைக் கண்டால் எவனும் தரமாட்டான் 
மயிலே மயிலே என்றால் இறகை மகிழ்ந்தே போடாது 
மகுடி எடுத்து ஊதியிருந்தால் பாம்பும் ஓடாது 
கோகலே பாதை ரொம்பவும் மட்டம் கோணலான பாதை 
கும்பிடு போட்டுக் கேட்டால் எடுத்தவன் கொடுத்துட்டுப்போவானோ ? 
தாதாபாயின் நடைமுறையாலே தம்பிடி மிச்சமில்லை 
தந்தியடிச்சால் சொயராச்சியத்தைத் தந்திட்டுப்போவானோ 
திலக மகராஜ் தீவிரமான வன் சிவாஜி தேசத்தான் 
சிங்கம் அவனை நம்பியே சேர்ந்தால் பங்கமேதுமில்லை 
என்றே பேசி சூரத்து நகரில் எழும்பிய கூட்டத்தில் 
ரெண்டு கட்சியாய்ப் பிரிந்தாரையா இந்தியாவுக்காக 

230 
ஒத்துழையாமையைத் தீர்மானிச்சார் ஒண்ணுஞ் செஞ்சிடல்லெ 
ஒத்துப்போயி கேக்கிறதென்றால் ஒருத்தனும் தரமாட்டான் 
சுயராச்சியத்தைக் கேட்டுவிட்டார்கள் சும்மா இருக்கின்றார் 
சூடும்சுரணையும் இல்லாப் பேச்சில் சுகமும் பிறந்திடுமோ 
சீமைச் சாமான் வாங்காதிருக்கத் தீருமானம் செய்தார் 
திட்டம் போட்டு அத்தை நடத்த திறமையில்லையென்றே 
கோகலே கட்சியைத் திலகர் கட்சி குத்திக்காட்டிச்சு 
கும்பிடு போடுற கட்சியிதென்று குத்திக்காட்டிச்சு 
தீவிரமாகப் பேசினதாலே செஞ்சிட்ட தாயிடுமோ 
செய்யுந் தொழிலில் தீவிரம்வேணும் சேதி பேச்சிலல்ல 


16 


நீண்ட காலத்து நோக்காடு இதை நிதானமாகவேதான் 
நேருமைப்படுத்த வேணும் என்றே நீட்டிமுழக்கிப் பேசி 
திலகர் கட்சியைக் கோகலே கட்சி திரும்பிப்பேசிச்சு 
தீம்பே செய்யும் தீவிரந்தானெனத் திருப்பி ஏசிச்சு 
செருப்பை எடுத்தார் அடிதடி போட்டார் சிண்டைப்பிடிச்சுக்கிட்டார் 
தேசத்துக்காகச் சேவைகள் செய்ய செய்து கொண்ட சண்டை 
அண்ணன் தம்பியும் அடித்துக்கொண்டார் அந்த வேளை தனிலே 
அத்தைக் கண்டே ஆளவந்தவன் ஆனந்தங்கொண்டான் 
ரெண்டுபட்டது காங்கிரசென்று ரெக்கைகட்டிச் சொன்னான் 
திண்டு முண்டுமாய் அறிக்கைகள் விட்டு தீம் தடாக்குச் செய்தான் 210 
தேசபக்தியில் போட்டிகள் வந்தே திட்டிக்கொண்டார்கள் 
திடலடியாகக் காரியம் செய்யத் தீரர் கிளம்பிவிட்டார் 
நாட்டைக் காக்கப் போட்டிகள் போட்டு நன்மை செய்யலானார் 
நாளும் சுதந்திர நினைப்பே கொண்டு நாலுஞ் செய்யலானார் 


வேறு 


மகஜர் எழுதி விட்டார் மடிப்பிச்சை கேட்டார்கள் 
மண்டியிட்டுப் பார்த்தார்கள் மலையும் நகரவில்லை 
கண்டெறிந்து பார்த்தார்கள் கொலை செய்து பார்த்தார்கள் 
குறைக்கிணறு தாண்டிவிட்ட குறைந்த மதியானார்கள் 
திட்டமின்றிச் சண்டையிட்டார் திண்டாடி நின்றார்கள் 
இஷ்டம் போலவரவரும் ஏதேதோ செய்தார்கள் 
சீமையிலும் இந்த எண்ணம் சேர்ந்துவிட அங்கிருந்த 
தேசத்து மூணு மக்கள் செய்தார்கள் சதி ஒன்று 
கவர்மெண்டு ஆளான கர்சான் வில்லியின் மேலே 
கண்வைத்துத்தானிருந்து கைத்தோக்கால் சுட்டார்கள் 
தேசம் எதிர்த்து நிற்க செய்வாரோ இக்கொலை தான் 
எய்தவனிருக்க அம்பை இரண்டாய் ஓடிக்கிறதோ 


வேறு 


சொயராச்சியமெனும் மந்திரம் கேட்டுத் துடிச்சது ராஜாங்கம் 
சொந்த ராச்சியம் கேக்குற பேரைத் தொலைச்சுப்போடவேணும் 
தேசீயத்தில் மாணவர் யாரும் சேரக்கூடாது 
தெண்டனை கிடைக்கும் என்று சொல்லவே தேசபக்தரெல்லாம் 


250 


நாஷனல்பள்ளிக் கூடம் பலது நாடெங்கும் வைத்தார் 
நாலாதிசையிலும் சுதந்திரநாதம் நயமாய் ஓங்கிடவே 
விபின் சந்திர பாலர்கிளம்பி வீரமாகப் பேச 
வீதிகளெங்கும் சுதந்திரமென்றே வெற்றிக்கொடி வீச 
அந்தநாட்டுக்குப் போயிப்படிச்சு அய் . சி . எஸ் . ஆகா 
அய்யன் அரவிந்த கோஷூகிளம்பி ஆனந்தமாய்ப் பேச 
அரவிந்தம்பெயர் கேட்டால்தேசம் அத்தனையும் திரளும் 
அரவிந்தம்பெயர் சொன்னால் நெஞ்சில் அனலாய்ப் பத்திடுமாம் 
ஆகாசத்திலே மின்னல்மின்னி அருள்மழை பெய்வதுபோல் 
அரவிந்தமெனும் சோதியிலே ஒரு அன்னைபக்திறை 
பாரதமாதா சேவைக்குத்தன்னை பலிகொடுத்துக் கொண்டார் 
மாரத வீரன் திலகமஹாராஜ் மணிமுடி போற்றிடுவோம் 
வந்தேமாதர மென்றே சொல்லி மண்ணில் குதித்திடுவோம் 
வந்தது வரட்டும் தேசத்தாரே வாருங்களென்றாராம் 
அன்னையானதோர் பாரதமாதா அன்னியன் வசமானாள் 
அவளுக்குப்பிறந்த பிள்ளைக்கெல்லாம் அவமானம் இலையோ ? 
தன்னைப்பெற்ற தாயார்தன்னை அன்னியன் தொட்டானே 
சாவுக்குப்பயந்து கோழைகளாகித் தரையில் வாழுவதோ ? 
தாயார்மானங் காக்கக்கூடாத் தனய னிருந்தென்ன ? 
மாதாமானங் காக்கக்கூடா மக்க ளிருந்தென்ன ? 
ஆத்தாமானங் காக்கக்கூடா ஆம்பிளை யிருந்தென்ன ? 
ஆறிலும் சாவு நூறிலும்சாவு அதுக்குப் பயந்திடவோ 
ஞான தீரனும் இவ்விதமாக எடுத்துப்பேசக் கண்டே 
ஞாயம்தெரிஞ்ச மக்கள் கூட்டம் அதனில் சேர்ந்திடவே 
வந்தேமாதரம் வந்தேமாதரம் வந்தே மாதரமே 
வந்தேமாதரம் ஒன்றேதாரகம் வந்தே மாதரமே 
நந்தேசத்தர் உவந்தேசொல்வது வந்தே மாதரமே 
நாள்தோறும் அவர் தின்னும் சோறும் வந்தே மாதரமே 
வந்தேமாதர மென்று யிர்போம் வரை வாழ்த்தி வணங்குவமே 
வந்தேமாதர மென்றேபாடி வணங்கினர் பாரதியும் 
அரவிந்த கோஷை கைதிகள் செய்தது ஆளும் ராசாங்கம் 
அத்தனை பேரும் அரவிந்தரானா ரந்தநாளில் தானே 
ராஜராஜரும் போற்றி வணங்கும் ரவீந்திரநாத் தாகூர் 
ராஜத்ரோஹி அரவிந்தர் காலில் ராம் ராம் செய்தாராம் 

2 


260 


18 


சுப்ரமண்ய சிவா , சிதம்பரம் பிள்ளை 


270 


தேசமுச்சூடும் திலகர்கட்சிக்குச் செல்வாக் குண்டாச்சு 
சின்னப்புள்ளையும் திலகர் பேரை செப்பி வாழலாச்சு 
சிறையிலிருந்து செக்கை இழுத்த சிதம்பரம் பிள்ளைகளும் 
தேசத்துக்காகக் காவியுடுத்தின சிவஞானி தானும் 
கப்பலோட்டிய தமிழன் ஞானக் கடலாம் சிதம்பரமும் 
கலங்காநெஞ்சுக் காரச்சாமி சுப்ரமண்ய சிவமும் 
திலகமஹராஜ் சீடர்களையா தெள்ளு தமிழ் நாட்டில் 
சிங்கம் இருவர் செய்த சேவையைத் தேசம் மறந்திடுமோ 
சேலம் ஜில்லா தன்னில் பிறந்த சிவஞானி தானும் 
தென்னாடெங்கும் தேசீயத்தை தெளிச்சு விதைச்சாராம் 
தொண்டர்கூட்டம் சேர்த்தேகூட்டிக் கொண்டு கொண்டு போயி 
சொயராச்சியத்தைக் கிராமந்தோறும் சொல்லி அலைஞ்சாராம் 
காரக்குடியில் பாரதாசிரமம் கண்டுவாழும் நாளில் 
கையில்தடியும் காவிவேட்டியும் கண்டதுண்டு நானும் 
ஆசிரமத்தில் சீடர்கூட்டம் அம்பதுண்டு வீரர் 
அத்தனை பேரும் காளைகளையா ஆம்பிளைச் சிங்கங்கள் 
பிச்சையெடுத்துச் சோறுபுசித்து பிரசங்கம் செய்ய வேணும் 
லச்சியமெல்லாம் தேசம் என்றே லகுவில்வாழவேணும் 
அடுப்புப்புகையா நாள்களுமுண்டு அய்யன் ஆச்ரமத்தில் 
அன்றுஞ்சேவை செய்திடுவார்கள் அவரும் சீடர்தாமும் 
தேசிங்குராஜன் நாடகம் போட்டு தினமும் காட்டிடுவான் 
சின்னஞ்சிறுவர் மனதில்தேச பக்தியை ஊட்டிடுவான் 
சிவாஜிராஜன் கதையைத்தினமும் செப்பியே வந்திடுவான் 
தேசத்துப்படியா மக்களுக்கெல்லாம் சிந்தையில் வெறிஏற 
தேசபக்தரைக் கூட்டிவந்துமே தரிசனம் செய்விப்பான் 
சின்னஊருக்கும் தேசச்சண்டை சேதி சொல்லி வைப்பான் 
பாரதியாரைக் கூட்டிக்கொண்டே பத்துஊரு போயி 
பாட்டுப்பாடிக் கூட்டம்சேத்து பக்திசெய்யச் சொல்வான் 
பொல்லாநோயெனச் சொல்லியேரயிலில் போகத் தடைசெய்தார் 
போமிடமெல்லாம் நடையாய் நடந்து புறப்பட்டுப் போவாராம் 
எழுதப்படிக்கத் தெரியாதவரே எங்குமுள்ள நாட்டில் 
இவனைப்போலே எடுத்துச்சொன்னவன் எவனுமில்லே கண்டீர் 


280 


19 


290 


சூரத்து நாட்டில் வந்தகுளப்பம் சுயராச்சியப் போரில் 
சூரத்தைக் காட்ட வந்தது என்றே சொன்னால் பிசகாமோ ? 
காங்கிரசென்றால் வெள்ளைக்காரன்' கதிகலங்கிப் போனான் 
கையிலேகெடச்ச தடியை எடுத்து போடுறதென்றானான் 
மராட்டிக்கார சிங்கம்கிளம்பி மார்தட்டிப்பேச 
வங்காளத்தில் சிலபேர்சேர்ந்து வார்குண்டு வீச 
உத்தமனாகிய விவேகாநந்தன் உடம்பிறப்பா னவனோ 
யுகந்தரமென்னும் பேபர் நடத்தி ஊக்கங் கொடுத்திடவே 
அடிபுடிசண்டைக் காதரவாக அலசிவாங்கி வந்தார் 
குண்டுவீசியே நாட்டைநமதாய் கொண்டிட லாமென்றார் 
அரசாங்கத்தார் கைதுகள் செய்து அவரைக் கேட்கையிலே 
ஆமாமையா எழுதியதுண்மை ஆக்கினை செய்யென்றார் 
ஒருத்தன் போனால் நாடேயென்னுட னோடிப் போயிடுமோ 
ஒண்ணுக்கு நூறாய்ப் பெருந்தலைசேரும் ஓங்கி வாழும் நாடு 
முப்பத்துமூணு கோடிப்பேர்களும் முன்னே வருவார்கள் 
என்றே சொல்லிச் செயிலுக்குப்போனார் ஏழெட்டாண்டுகள் 
மைந்தனைவிட்டுப் பிரிஞ்சதாயை வாழ்த்துது வங்காளம் 
மணிவயிற்றிலே நாங்கள் பிறக்க வரமும் தரவேணும் 
ஞானத்துக்கொரு பிள்ளைகொடுத்தாய் ஞான மாதாவே 
தேசத்துக்கொரு பிள்ளை கொடுத்தாய் தேச மாதாவே 
எட்டுப்பிறவி யெடுப்போம் தாயே எங்களை நீபெற்றால் 
பத்துப்பிறவி யெடுப்போம்தேச பக்திகிடைக்கு மென்றால் 
பெண்டாட்டிகளாய் வாழ்ந்த துமுண்டு பிள்ளைப் பெத்த துண்டு 
பெருவயிர்நோகச் சோறுதின்பதும் பெருமைப் பேச்சுமுண்டு 
உன்போல் நாங்கள் பிள்ளைகள் பெத்து ஓங்கிவாழ வேணும் 
ஒருவரந்தருவாய் மாதாவே நீ உலகத்து நாயகியே 
மாதர்களெல்லாம் அன்னை தன்னை வணங்கி வாழ்த்தினராம் 
வங்காளத்தின் தாயார் எனவே வாழ்த்திப் போற்றினராம் 


திலகரை நாடுகடத்தினார்கள் 


சிவாஜிமன்னன் பிறந்தமண்ணுச் சிங்கம் திலகர்ஜீ 
தேசப்பிரஷ்டம் செய்தானய்யா திலகமகா ராஜை 
ஆத்தா அப்பன் பிறந்தநாடு அவர் பிறந்த திங்கே 
ஆடிப்பாடி விளையாடினதும் ஆனபூமி யிதுவே 


20 


300 


அந்தநாட்டைவிட் டோடிப்போக ஆக்கினை செய்தானாம் 
ஆறாயிரமைல் தண்ணிகடந்தவன் ஆக்கினை செய்தானாம் 
சொந்தநாட்டைவிட் டோடிப்போக ஆக்கினை செய்தானாம் 
* சோப்புவிக்கவே வந்தவன்கூடி ஆக்கினை செய்தானாம் 
ஆறுவருசம் நாடுகடத்தி ஆக்கினை செய்தானாம் 
ஆடிப்பாடி வளந்தநாட்டை அகத்திப் போட்டானாம் 
தேசபக்தரின் திருக்கூட்டத்தில் தீக்கொளுத்திப் போட்டான் 
சின்னஞ்சிறுவர் நெஞ்சிலேகூட தேசபக்தி வளர 
சஞ்சலங்குழப்பம் சேர்ந்து இருந்தது சனங்கள் மனசினிலே 
சட்டதிட்டமே குடிகொண்டிருந்தது சர்க்கார் சிந்தையிலே 


பட்டாபிஷேகம் 


வங்காளத்துக்கு வந்தானையா வைசிராய் ஹார்டிஞ்சு 
வங்கம்கொதிச்சுச் சூடாயிருக்கிற வக்கணையும் கண்டான் 
தலைநகராகிய கல்கத்தாவில் தங்குமடந் தூக்கி 
சண்டைப்பிடிச்சே பளகியடில்லி தானும் போய்ச் சேர்ந்தான் 
பதினோராண்டு டிசம்பர்மாசம் பனிரெண்டாம் தேதி 
பட்டாபிஷேகம் கொண்டாடியதே பட்டண மெல்லாமும் 
பட்டாபிஷேகப் பரிசுகொடுத்தார் பஹதூர் ஹார்டிஞ்சு 
பணிவாய்த்தேசம் போற்றியதவரை பாட்டுப் பாடியதே 
வகுந்து பிளந்த வங்காளத்தை மறுபடி ஒண்ணாக்கி 
மட்டைபிளந்த பலகாய்த் துண்டை வச்சிரம் போட்டொட்டி 
கிழக்குவங்காளம் மேற்குவங்காளம் கிழிச்சதை தைச்சானாம் 
கேடுகெட்டுப்போய் நாடுதிண்டாட விதையும் விதைச்சானாம் 
அடியிலிருந்த அஸ்ஸாமதனை அலாதி ராச்சியமாய் 
முடியிலிருந்த பீஹாரோடு மூட்டித் தச்சுவிட்டான் 
மன்னரானவர் அறிக்கைவிட்டாராம் மக்கள் தங்களுக்கே 
மாகாணசுய ஆட்சிதருவதாய் வாக்குத்தந்தாராம் 
தேசமுச்சூடும் ஜனங்கள் கூடி திருநாள் கொண்டாடி 
தெய்வமென்றுமே ஜியார்ஜ்மன்னனை ஜயத்துடன் காக்கட்டும் 
என்றுவாழ்த்திய காட்சியைக்கண்டா ரெந்தநாட்டுப் பேரும் 
இந்திய நாட்டை அடிமையாக்கவே எண்ணங் கொள்வாரோ ? 
அன்றுகொடுத்த வாக்குக்குபின்னே அதனை மறந்தாராம் 
ஆளப்பொறந்தவன் போலேநாட்டை அடக்கத் துணிஞ்சாராம் 


310 


21 


ஹோம்ரூல் இயக்கம் , 


320 


ஆயிரத்தித் தொள்ளாயிரத்து ஆனபதினாலில் 
அன்னைபெ ஸண்ட்டுசொன்ன அருள்மொழிகள் கேளும் 
எந்தநாட்டிலோ சண்டைப் பிடிக்க எங்க ஆளு தந்தோம் 
இந்தநாட்டுக்கு சுதந்திரந்தன்னை எடுத்துத் தரவேண்டும் 
வீட்டை ஆளுவோம் வீட்டை ஆளுவோம் வீட்டைஆளுவோம் 
வேத்தாளெங்கள் வீட்டில் நுழைந்தால் விட்டிடவே மாட்டோம் 
நாட்டை ஆளுவோம் நாட்டை ஆளுவோம் நாட்டினை ஆளுவோம் 
நாடோடிகளெம் நாட்டில் நுழைந்தால் நாங்கள் விட மாட்டோம் 
என்றகோஷமே எங்கும்முழங்க எழும்பியதே ஹோம்ரூல் 
இங்கிலாந்திலே அடிப்படையில்போய் முழங்கியதே ஹோம்ரூல் 
வேருப்பூச்சியாய் விழுந்துகிடக்கும் வித்தைமுறை தன்னை 
விட்டுவிடுங்கள் என்றதும்மாணவர் விட்டு ஓடிவந்தார் 
காலேசெல்லாம் ஆளில்லாமல் கட்டுத் துறையாச்சு 
இஸுக்கூலெல்லாம் ஆளில்லாமல் இருளடஞ்சு போச்சு 
எங்குகண்டாலும் ஹோம்ரூல்ஹோம்ரூல் என்றேமுழங்கிச்சு 
எந்தவீட்டிலும் இதுவேபேச்சாய் இருந்து வழங்கிச்சு 
அருண்டேல்பெசண்டு வாடியாவென்ற அன்பர் மூவரையும் 
அடச்சுப்போட்டது ஊட்டிச்சிறையில் ஆங்கில ராசாங்கம் 
அடையார்ஞானச் சங்கத்தம்மை அருஞ்சிறைப் பட்டாளே 
அய்யர்லாந்திலே பொறந்தவளிந்திய அன்புக் காளானாள் 
பெசண்டைத் தூக்கிச் செயிலிலேபோடப் பெரும்பலமாச்சய்யா 
பின்புத்திக்காரர் சிலபேருக்கும் பிரியம் வந்து தய்யா 
வெள்ளைக்காரப் பொம்புளைஹோம்ரூல் வேண்டும் என்கின்றாள் 
விஷயமிருக்கும் நாமும் சேர்ந்து விடவேணும் என்றே 
மிதவாதிகளும் இதனில்சேர்ந்து வீரம் பேசினராம் 
வீரவாதிகள் செயலைக்கண்டு விழுந்தார் ஹோம்ரூலில் 
சி . பி . ராம சாமி அய்யரும் தேசச் சேவையிலே 
சேர்ந்துகிட்டாராம் இந்திய பூமி சிறக்கவந்தவனும் 
திருவாங்கூருக்குத் தெத்துப்போன சி . பி . ராமசாமி 
தேசபக்தரின் திருக்கூட்டத்தில் சேர்ந்து இருந்தாராம் 
சத்தியமூர்த்திச் சிங்கம் தேசச் சண்டையில் சேர்ந்திச்சாம் 
தன்னுடநாட்டுக்குத் தொண்டுகள் செய்ய சமரி லிறங்கிச்சாம் 


330 


22 


தென்மொழிவடமொழி யோடே அந்த சீமைப் பாஷையுமே 
தேனும்பாலும் போலப்பேசும் திறமை வாய்ந்தவராம் 
அபுல்கலாமு ஆஸாத் அவர்கள் அரபுபாஷை பெரியார் 
அவரும்ஹோம்ரூ லியக்கம்சேர்ந்து அருஞ்சிறைப் பட்டாராம் 
தெக்குவடக்கும் ஹோம் ரூலென்றே தேசம்முழுவதுமாய் 
சின்னஞ்சிறுவரும் ஹோம்ரூலென்றே செப்பி வருகலானார் 
திலகமகானும் ஹோம்ரூல்கட்சியில் சேர்ந்து சண்டையிட்டார் 
தீவிரவாதியும் . நிதானவாதியும் சேர்ந்து சண்டையிட்டார் 
பட்டம்பதவியைத் து வெனத்தள்ளிய பவித்திரன் கோகலே 
பாரதத்தாயின் மடிமேல்சென்று படுத்துத் தூங்கிவிட்டார் 
சிறையிலிருந்த திலகச்சிங்கம் தீவிர மான வரும் 
சேவை செய்த கோகலேதன்னை சிரம்வணங்கிநின்றார் 
தீவிரவாதி நிதானவாதியைச் சிரம்வணங்கி நின்றார் 
தேசபக்தியில் சண்டைகள் வந்தால் தியாகம் மறப்பாரோ ? 
அறுபதுக்கறுபது சாந்திநடந்தது திலகமஹ ராஜுக்கு 
அள்ளிக்குடுத்தது தேசம்பணத்தை திலகமஹ ராஜுக்கு 
லெச்சரூபாயை சேர்த்துக்கொடுத்தது திலகமஹாராஜுக்கு 
லெச்சியமாமோ பணமும்காசும் திலகமஹ ராஜுக்கு 
தேசசேவையே செல்வம் அய்யா தில கமஹா ராஜுக்கு 
தெண்டனையடைவதே பாக்கியமய்யா திலகமஹ ராஜுக்கு 
பொதுநலஉளைப்பே பொக்கிஷமய்யா திலகமஹ ராஜுக்கு 
பூமியைக் காப்பதே புதையல்ஐயா திலகமஹ ராஜுக்கு 
தனக்குத்தந்ததை தேசத்துக்கே தந்து விட்டாராம் 
தன்னுட உடமையை தேசத்துக்கே தந்து விட்டாராம் 
அடக்கிப்போடவே ஆத்திரம் கொண்டது ஆங்கில ராசாங்கம் 
அடிமையாக்கவே ஆத்திரம்கொண்டது ஆங்கில ராசாங்கம் 
டில்லியில்மண்ணை மிதிக்கக்கூடாது திலகமஹ ராஜு 
பாஞ்சாலத்தைப் பார்க்கக்கூடாது திலகமஹ ராஜு 
நல்லநடத்தைக்கி சாமீன் கேட்டது நம்முட ராசாங்கம் 
நாட்டுக்குழப்பத்தைக் கெட்டதென்றது நம்முட ராசாங்கம் 


340 


1916 லக்ஷ்மணபுரி காங்கிரஸ் 
இந்துவும்முஸ்லீம் இரண்டுபேருமாய் இணைபிரியா ராகி 
இந்திய நாட்டின் சுதந்திரமொன்றே எண்ணங் கொண்டவராய் 


23 


350 


ராஷ்பிஹாரிகோஷ் திலகமஹராஜ் பெஸண்டு வாடியா 
ரஸுலுஜின்னா மகமூதாபாத் ராஜாவும்வந்தார் 
ராமசாமியும் கணபதிபந்துலு ராஜன் ரெங்கய்யர் 
ராமசந்திரராவ் டாக்டர்சாப்ரு நீலரத்ன சர்க்கார் 
சொந்த விருப்பு வெறுப்பையெல்லாம் தூரக் கட்டிவச்சு 
சொத்தைத் திருப்பி வாங்குமாசை பில் தோளொடு தோளானார் 
பண்டைநாள் முதல் பாரததேசம் பகுத்தறிவுள்ளது தான் 
பலபலதேசம் இதனைப்பார்த்து பாங்கடைஞ்ச துண்டு 
ஆங்கிலராச்சியம் ஆனதின்பின்னே அங்குமிங்கு மாக 
அறியாத்தனமா யிருந்தது என்றால் அதற்குக்காரணம் யார் ? 
எங்கள் தேசத்தை சுயஆட்சியுடன் இருந்துவாழச் செய்வோம் 
என்றேநமது மன்னர்பிரானும் எடுத்துச்சொல்ல வேணும் 
இந்துவும்முஸ்லீம் கூடிக்கேட்கும் இந்தக்கேளுவியை 
இனியொருபோக்குக் காட்டியே நீங்கள் இல்லையெனக் கூடா 
தென்றேதேசம் கேட்டுக்கொண்டது இந்தக்கூட்ட மதிலே 
இரந்துகுடிக்கிற தீர்மானந்தான் இந்தக்கூட்ட மதிலே 
கூட்டம் நடக்கும் போது எல்லாம் கூர்மையாக ஒருவன் 
குத்தங்குறையைக் குறிப்பாய்ப்பார்த்துக் குறிச்சுவச்சுக் கிட்டான் 
இத்தனைகுதிரை பூட்டியும் வண்டி ஏனோஓடுதில்லை 
இடக்குச்செய்தே குதிரை இழுக்குது வடக்குதெக்கு மாக 
இதைவழிப்படுத்தி ஒருபாதையிலே எடுத்து ஓட்டிவிட்டால் 
இந்தியநாடு விமோசனம்பெறும் என்று எண்ணங்கொண்டார் - 
இவருயாரையா ? இவருயாரையா ? எந்தஊருக் காரர் ? 
இந்தியபூமி செஞ்சபாக்கியம் இணையில்லாத காந்தி . 


. 


மஹாத்மா காந்தி 
போர்பந்த ரென்னும் தலத்தினிலே புத்திமிகுந்த குலத்தினிலெ 
கெட்டிக்காரர்எனும் கூட்டத்துலே செட்டிப்புள்ளைகள் சமூகத்திலே 360 
காந்தி பிறந்து படிச்சுக்கிட்டார் கஸ்தூரிபாயையும் கட்டிகிட்டார் 
சாந்தம்பிறந்தது பூமியிலே சத்தியம்வந்தது பூமியிலே 
சத்தியந்தானே பெரிசெனவே சாக்ஷியம் சொல்லப் பிறந்தவராம் 
உத்தமவாழ்வு பெரிசெனவே உலகம் சொல்லப் பிறந்தவராம் 


24 


பள்ளியில் சேர்ந்து படிச்சுக்கிட்டார் பத்தும்பரிச்சைகொடுத்துப்பிட்டார் 
பத்துக்குமேலேபடிக்கத்துக்கு பவநகர்பள்ளியில் சேந்துக்கிட்டார் 
பி . ஏ . பி . எல் . படிச்சாலும் பிச்சைப்பணந்தானே சம்பளமாம் 
எம் . ஏ . எம் . எல் . படிச்சாலும் ஏளெட்டுருபாயேசம்பளமாம் 
கப்பல்கடந்துபடிச்சு வந்தா காசு கிடைக்கவழியுமுண்டு 
பாரிஸ்டராகப்படிச்சு வந்தா பணமும்காசும்சேந்திடுமே 
சீமைக்குப்போயித்திரும்பிவந்தா தேசம்மயங்கிப்பணம்கொடுக்கும் 
கோட்டையடுத்தவனோட்டாண்டி கொட்டிக்கொடுப்பான் காசெனவே 
வேண்டியபேர்களும் சொல்லிவர மேலைச்சீமைக்குப்போகவெண்ணி 
அன்னையின் முன்னே போயிருந்து அம்மாவிடைதரவேணுமென்றார் 
பத்துமாசம் சுமந்துபெத்தவள் பதறிப்போனாளாம் 
பையனைப்பிரிய மனமில்லாமல் உதரிப்போனாளாம் 
பெத்தமனசிலே பித்துகள்வந்து பிரமைதட்டிப்போச்சாம் 
பெரியமனுசனாய் ஆகும்மகனைப் பெத்தவளறிவாளோ ? 
அப்பாமகனே சீமைக்குப்போனால் அடக்கம் கெட்டுப்போகும் 
ஆசாரங்களும் பளக்கவளக்கமும் அளகுமாறிப்போகும் 

370 
குடும்பத்திலில்லாக் குடியும்கூத்தியுங் கூடவந்து சேரும் 
கொல்லுக்கொலையும்புலாலுஉணவும் கூடவந்துசேரும் 
சத்தியம்தருமம் சன்மார்க்கமுமே சார்ந்தது இந்நாடு 
சண்டை பூசலும் கெட்டகுடியுமே சேர்ந்தது அந்நாடு 
அந்தநாட்டுக்குப்போயிப்படிச்சு ஆயிரம் வந்தாலும் 
அரைக்கைசட்டைக்கும் பூடுசு தொப்பிக்கும் ஆகிப்போகும்மகனே 
செட்டுப்பழக்கம்போய் கெட்டபழக்கமே சேந்தபலனாகும் 
தேசச்சனங்களும் உன்னைப்பார்த்து சீருகெட்டுப்போகும் 
இதவாய்த்தாயார் எடுத்து உரைச்ச இத்தனையும் கேட்டு 
இந்தமகாத்மா என்ன சொன்னாரு ? என்ன சொன்னாரென்றால் 
அம்மாதாயே பெத்தவளே நான் அப்படிமகனல்ல 
அண்டமிடிஞ்சு விழுந்திட்டாலும் ஆணை மீறுவேனோ 
கனவிலும்கூடக் கள்ளுக்குடியைக் கருதிடவேமாட்டேன் 
கஸ்தூரிபாயி தவிர ஒருத்தியை கையால்தொடமாட்டேன் 
மாமிசந்தின்னு முட்டைகுடிக்க வாய்திறக்கமாட்டேன் 
மாதாவேயிது தவறுவதில்லை மகாதேவன்சாக்கி 
உனக்குத்தந்த வாக்குகள் மீறி ஒண்ணைத்தொட்டாலும் 
உன்னைத்தின்னவ னாவேனம்மா உன் துபாதம்சாக்கி 


25 


' அன்னை மனசு களிஞ்சுதய்யா ஆனந்தக்கண்ணீர் சொரிஞ்சதய்யா 
அண்ணனைக்கூடத் துணைக்கனுப்பி ஆனந்தமாகப் பயணமிட்டார் 380 
மாதாகாலில் விழுந்தெழுந்து மனதில்சத்தியம் பண்ணிக்கிட்டு 
வந்து சேந்தா ராம் பம்பாய்க்குள் வம்புவிளைஞ்சது சாதிக்குள்ளே 
பனியாச்சாதியில் கூட்டங்கூடி . பலத்த தீர்ப்பு பண்ணி விட்டார் ." 
மளிகைக்கடைவச்சுச் சரக்குவித்து மந்திரியாகவும் தாசில்பண்ணி 
மகத்துவம்பெத்த குடும்பத்திலே வந்தவன்மோகன சந்திரனாம் 
காபாகாந்திபெத்தமகன் கரம்சந்திர மோகன காந்தி அவன் 
கப்பலேறிப் போகப்போறானாம் கடலும்தாண்டப் போறானாம் 
சாதியைவிட்டுமே தள்ளிப்பிட்டோம்சனத்தை விட்டுமேதள்ளிட்பிட்டோம் 
ஆதிமுதல்வந்த சாதிக்கிவன் ஆகாத் தொழிலைப் பண்ணிப்பிட்டான் 
வார்த்தையும் பேசக் கூடாது வழியனுப்பவுங் கூடாது 
பார்த்தவன் பேசக் கூடாது படுக்க இருக்கக் கூடாது 
சாதிக்கட்டு இதைமீறிப்பிட்டா சாமிக்கவராதம் கட்டவேணும் 
ஊருக்குமேபதில் சொல்லவேணும் ஒண்ணே கா ரூபா கட்ட வேணும் 
என்றேதமுக்குப் போட்டு விட்டார் ஏழைபணக்காரர் யாவருக்கும் 
மாதாஉத்தர வானபின்னே மத்தவன் சொல்லித் தடுப்பதுண்டோ 
தேசத்தின்பாக்கியம் சேருறப்போ சின்னத்தனமும் செயிச்சிடுமோ 
காந்தியும்கப்பலில் ஏறிவிட்டார் கப்பல் புறப்பட்டுப் போகுதய்யா 
சீமையில்சட்டம் படிச்சுக்கிட்டு சிறப்பாய்பாரிஸ்டர் பாசுபண்ணி 
சின்னத்தனமொண்ணும் செய்யாமல் செஞ்சிட்டசத்தியம் மாறாமல் 
அஞ்சாறாண்டு படிச்சுப்பிட்டு ஆனபரீட்சையும் பாசுபண்ணி 

390 
ஆத்தாவாக்குக்கு மாறாமல் ஐயன்காந்தியும் வந்துவிட்டார் 
கப்பல்தளத்துக்கு அண்ணன் வந்து கட்டித்தழுவி யணச்சிக்கிட்டார் 
கண்ணீரோடிக் கரைபுரள கட்டித்தழுவி யணச்சிக்கிட்டார் 
அம்மாளிறந்து போனார்கள் அத்தையெழுத மனம்வரல்லே 
பட்டம்படிச்சவன் வந்திருக்காய் பார்க்கவேபெத்தவ ளில்லையடா 
என்றேதமயன் இரைந்தழுக என்னையன்காந்தி மகராஜன் 
எண்ணினஎண்ணம் தெரிஞ்சுக்கவே இதயந்தடிக்குது ' என்சாமி 
மாதாவுக்கொருவாக்குமிட்டோம்வாக்குக்கொடுத்ததைகாத்துக்கிட்டோம் 
மாதாமறைந்து போயிவிட்டார் மண்ணிலினித்தான் வருவாரோ ? 
சொல்லி அனுப்பிய புத்திமதி சொந்தப்பொருளெனக் கொண்டுவிட்டார் 
சென்மம்முழுவதும் தாயார்க்கு செஞ்சிட்டசத்தியம் மீறலெநான் 
என்றேஉறுதி எடுத்துக்கிட்டார் ஈசன்கருணை மகாத்மா ஜீ 


26 ) 


பாரிஸ்டர் காந்தி 


பம்பாய்பட்டண வீதியிலே பலகைபோட்டார் பாரிஸ்டர் 
வம்புதும்புக்காசு வாங்குதற்கே வக்கீலானார் பாரிஸ்டர் 
ஓரவளக்குக்குப் போறதில்லே உள்ளவளக்கோ வருவதில்லே 
தரகுகொடுக்கவோ சம்மதியார் தானாய்வளக்கு வந்திடுமோ 
பத்தும் தெரியோணும் பம்பாய்க்கு சத்தியம் பேசிச் சரிப்படுமோ 
பலகையைமாட்டி நின்ன துதான் பைசாவரத்தும் காணவில்லை 
பம்பாய்வாழ்வு போதுமென்று பாட்டன்ஊருக்குப் போய்ச்சேர்ந்தார் 
ராஜகோட்டையிலே வக்கீல்பண்ணி ராத்திரி எண்ணெக்கும் காணாது 400 
அண்ணனும்தம்பியும் யோசனையில் ஆழ்ந்து இருக்கிற நாளையிலே 
தென்னாப்பிரிக்கா தேசத்துக்கு சென்று இருக்கும் நம்தேச 
தாதா அப்துல்லு கம்பெனி தாக்கீது ஒண்ணு வந்திடவே 


தென்னாப்பிரிக்கா பிரயாணம் 
ஆப்பிரிக்காவில் உள்ளது அய்யா அப்துல் கம்பேனி 
அங்கேநிறையத் தொழிலுந்துறையும் அவுங்களுக்கே உண்டு 
அவுங்கதரப்பிலே கேசுக்காக ஆசராகும் வக்கீல் 
அத்தனை பேருக்கும் கட்டுப்படிக்க ஆளுவேணுமென்றே 
ஆப்பிரிக்காவுக்கு காந்தியைக்கூட்டி அனுப்பவேணுமென்றார் 
அண்ணந்தம்பியும் ஒத்துப்பேசி ஐயன்புறப்பட்டார் 
' வெள்ளைத்தோலுக் காரன் பொறப்பில் மேலாப்பொறந்தவனாம் 
கருப்புத்தோலுக் காரன்பொறப்பில் கடோசியானவனாம் 
அண்டவந்தவன் ஆப்பிரிக்காவில் அதிகாரம் செய்தே 
ஆளப்பொறந்த நீக்கிரோவையும் அடக்கியாண்டிருந்தான் 
ஆப்பிரிக்காவில் நெறத்துவேசம் ஆட்டம்போட்டதுபார் 
அந்தஊரிலே கோரட்டுதன்னில் ஐயன் போனதுமே 
தலைப்பாதன்னை எடுக்கச்சொல்லி தாக்கீதும் போட்டார் 
தலைவணங்காமல் மகாத்துமாவும் தானேவெளியேற 
இரண்டாம் வகுப்பு வண்டியிலொருநா ளிருண்டவேளை தனிலே 
ஈறும்பல்லும் விடவிடக்குது இருளும்பனிக்கூதல் 
காசுகொடுத்தே டிக்கட்டுவாங்கின கருப்புக்காந்திதன்னை 
கையைப்புடிச்சே இழுத்துத்தள்ளினான் காவல்வெள்ளை போலீஸ் 
இந்தியமனிசன் யாரானாலும் இருண்டுசாமமானால் 
எங்குமேபோகக் கூடாதென்று .இது ஒருசட்டமுண்டாம் 


410 


27 


ஒம்பதுமணிக்கு காந்திமகானும் உலாவப்போனாராம் 
ஓங்கினகாலால் உதைச்சுப்புட்டானாம் ஒருநாள் ராத்திரியில் 
சேட்டுவழக்குத் தீர்ந்துபோச்சுது சிக்கல் தீரவில்லை 
தேசத்தாரை சிறுமைப்படுத்தும் கேவலம் தீரவில்லை 
அவுமானத்திலே நொந்த துமனசு ஆனது ஆகட்டும் 
ஆப்பிரிக்காவில் வெள்ளையன்வெறியை அகத்திப்போடவேணும் 
இந்திய மக்கள் பணத்தைப்போட்டு ஏத்தம்செஞ்சநாடு 
இவனுக்குமட்டும் சுதந்திரமென்பது இல்லா ஒருநாடு 
இங்கெயிருந்தே சிக்கலை தீர்த்து இந்தியமக்களுமே 
எல்லாருக்கும் சரிசமானமாய் இருந்துவாழச்செய்வோம் 
என்றே எண்ணி காந்திகிளம்பி இந்தியாவில்வந்து 
எளப்பம் செய்யும் சேதிகளெல்லாம் எடுத்துச்சொல்லிவிட்டார் 
தென்னாப்பிரிக்கா அவமானத்தில் தேசம் துடிச்சுடுதாம் 
சீமைசீமையாய் நீதியைக்கேக்கத் தந்தியடிச்சுடுதாம் 
அடக்கியாண்டிடும் ஆப்ரிக்காவின் ஆளும் வெள்ளையன் 
அய்யன்காந்தியை கொன்னுதிங்கவே ஆத்திரம்கொண்டானாம் 
ஆறுமாசம் இந்தியாவிலே ஐயனும்தானிருந்தே 
அன்னைமாதா கஸ்தூரியுடன் ஆப்பிரிக்காபோக 


420 


ஆப்பிரிக்கா அநியாயம் 
கலகம் செய்ய துணிஞ்சான் வெள்ளையன் கருப்பனுக்கெதிரிடையாய் 
காந்திமகானை இறங்காட்டாமல் கப்பலுக்கோர்தடையாய் 
கப்பல் புடிச்சு அஞ்சு நாளைக்கு ஏணியிறக்காமல் 
கப்பலுக்குள்ளே வச்சு வச்சுக் காவக்காத்துப்பாத்தும் 
காந்தியைக் கொல்லக் கூடினகூட்டம் கலைஞ்சுபோகுதில்லை 
சாந்தமகானைக் கொல்லவேவந்த சனங்கள் போகுதில்லை 
ஆறாநாளில்கப்பலிறக்கி அடி எடுத்து வச்சார் 
ஆறாய் ஓடி வருகுது அய்யா அந்த நாட்டுக்கூட்டம் 
கல்லெடுத்தடிச்சான் . முட்டையெறிஞ்சான் காந்திமகாத்மாமேல் 
கம்பையெடுத்தொரு போடும்போட்டான் காந்திமகாத்மா மேல் 
கருப்புப்பூடுசால் எட்டி உதச்சான் காந்திமகாத்மாமேல் 
கட்டின தலைப்பா தட்டிவிட்டானாம் காந்திமகாத்மாமேல் 
சாந்தம் பொங்கி வழியுதுஐயா காந்திமகானுக்கு 
சனங்களைக்கண்டு கருணை பெருகுது காந்திமகானுக்கு 


28 


430 


தள்ளிநெருக்கி அடிக்சுக்காலைத் தட்டி விட்டானய்யா 
தள்ளாடிக்கிட்டே . காந்தி விழுந்தார் தாயாம்பூமியின் மேல் 
அந்தவேளையில் சூப்பிரண்டான அலைக்சாந்தர்வீட்டு 
அம்மாளோடி ஓடியும் வந்து அவரை எடுத்தாராம் 
என்னையடிச்சுப் போட்டதின் பின்னே இவரை அடியுங்கோ 
என்றே சொல்ல காந்திமகானை இழுத்துக்கொண்டோடி 
தாணாவுக்குள் அடச்சுக்கதவைத் தாளும் போட்டுவிட்டுத் 
தப்பிச்சுப்போக காந்திக்குவேசம் தானும் போட்டுவிட்டார் 
இந்திய போலீஸ் காரனைப்போலே என்னய்யன்காந்தி 
இருட்டு நேரத்தில் தப்பிஓடித்தன் னில்லம்சேர்ந்தாராம் . 
வெள்ளைக்கார அம்பட்டன்மயிர் வெட்டமாட்டமுண்ணான் 
வேட்டிவெளுக்கும் வண்ணான் சலவை நீட்டமாட்டமுண்ணான் 
தானேசலவை செஞ்சிக்கிட்டாராம் சாந்தமகாத்மாஜி 
தானேசவரமும் செஞ்சுக்கிட்டாராம் சாந்தமகாத்மாஜி 
கரப்பாம்பூச்சி கடிச்சாப்போலே கிராப்பு வெட்டிக்கிட்டார் 
கழுத்துப்பட்டையில் மாவைத்தடவி கலந்து ஒட்டிக்கிட்டார் 
கோரட்டுக்குள்ளே கூட்டம்பார்த்துக் குலுங்கச்சிரிச்சதுவாம் 
கொள்கைக்காக இம்மியும் விட்டுக் கொடுக்கமாட்டமுண்ணார் 
போயருயுத்தமும் வந்துசேரவே பொதுஜன சேவை செய்தார் 
குண்டுமாரியில் இருந்துகொண்டே தொண்டு செய்துவந்தார் 
சாதிமதங்களை பார்ப்பது இல்லை தவிக்கிற பேர்களுக்கே 
தவிக்கும் உயிரில் சாதிமதங்கள் சண்டையேதுமுண்டோ ? 
எல்லா உயிர்களும் ஒன்றாய்க்கருதி இருந்துவாழக்கண்டு 
இரக்கம் வந்தது எல்லாருக்கும் இவரைக்கண்டுகொண்டு 
ஆப்பிரிக்காவின் வெள்ளையன்மட்டும் அசைஞ்சுகொடுத்தானோ 
அதனாலென்ன கருப்புகாந்தியும் அசஞ்சுகொடுத்தாரோ 
சாத்துமீகப்போ ராட்டஞ்செய்வதாய் சவாலுவிட்டாராம் 
சட்டமறுப்புச் செய்துகொண்டே சனங்கள் கட்சிசொன்னார் 
எத்தனையோதரம் செபிலிலேவச்சும் எண்ணம்சாகவில்லை 
இரக்கமில்லாமல் அடிச்சுப்போட்டும் இயக்கம்போகவில்லை 
இந்தப்படியே இருபதுவருசம் இருந்து பாடுபட்டு 
இந்தியனுக்கு எதிரிடையாக இருந்தசட்டமெல்லாம் 
எடுத்துப்போடவே ஸ்மட்சு துரையோடிருவரும் ஒப்பந்தம் 
எழுதிக்கிட்டே கையெழுத்தும்போட் டிருவரும் ஒன்றாகி 


440 


29 


கருப்பன்வெள்ளையன் இருவரும் ஒத்தைக்காயிதத்தின் மேலே 
கைநாட்டிட்டு நிறத்துவேசம் கதறியோடச் செய்தார் 


அஹிம்சை நாத்தங்கால் 


அகிம்சாதத்துவ போதனைசெய்ய ஐயன்காந்திக்கு 
ஆப்பிரிக்காவே அடிப்படையாகி அஸ்திவாரமாச்சு 
சாத்துமீகப்பயிர் வித்துமுளைச்ச நாத்தங்காலதுவே 
சரிக்குச்சரியாய் பலனும் கொடுத்த நாத்தங்காலதுவே 
அந்தநாட்டிலே இந்தத்தத்துவம் அய்யன் கண்டுகிட்டே 
ஆத்தாநாட்டைக் காத்திடவேண்டி அவசரமாய்வந்தார் 
இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துமே ஏழைகளுடன்தானும் 
இருந்தார்சபர்மதி யாத்தங்கரையில் எங்கள் மகாத்மாஜீ 
இவருதானய்யா காங்கிரஸ்பந்தலில் எட்டியிருந்தபடி 
இங்கே நடக்கும் காரியமெல்லாம் இடையும்போட்டுவந்தார் 


450 


காங்கிரஸ் சபையின் நிலைமை 


வால்வீசி ஓடிவரும் மயிலைக்காளை போலே 
வக்கணையாய் காங்கிரசின் முக்கியத்தீர் மானம் 
பத்திரிக்கைக் காயிதத்தில் நித்தம் நித்தம் சேதி 
பாதிக்குமே லேயிதுவே யாயிருந்த தப்போ 
நாங்களெல்லாம் காங்கிரஸு நாட்டை நம்ப தாக்க 
பாங்குடனே எழுந்துவிட்டோம் தூங்கிவிழ மாட்டோம் 
எங்களுட நாடு இதில் இடமில்லையே யார்க்கும் 
என்றுதினம் பேசிடுவார் எங்குபாரும் கூட்டம் 
ஆங்கிலேயன் கையிருப்பை வாங்கி நீங்கள் ஆள 
ஆனவழி என்னவென்றால் அது தெரியா தென்பார் 
துள்ளுதய்யா தேசமெல்லாம் நல்லசெயல் செய்ய 
சொல்லியொரு பாதையிட வல்லவனைக் காணோம் 
வெள்ளம்வந்து பெருக்கெடுத்து துள்ளிவரும் வேளை 
வெட்டியணை கட்டிவிட ஒட்டனுமே இல்லை 
மேலமழை பெய்துநதி மேலேவரும் தண்ணி 
நாலுவயல் பாயுதில்லை நடுக்கடலில் போகும் 
தனக்குத்தானே சண்டையிட்டு தலைவர்கள் எல்லோரும் 
சனங் களோடே நம்பிக்கையைத் தானிழந்து போனார் 


30 


460 


தடியெடுத்து சண்டையிடத் தானும் ஆளுஉண்டு 
தங்களுக்குள் சண்டையிட்டார் தடிஎடுத்துக்கொண்டு 
தப்புவழி நல்லவழி ஒப்பனையே சொல்ல 
அப்பொழுது வந்துதித்தார் அய்யனும் மகாத்மா 
செய்யும்வழி தானறியாத் திண்டாட்டம் தனிலே 
உய்யும் வழி கொண்டுவந்தார் உண்மையால் மகாத்மா 


காந்தி வழி 
நாட்டுமக்கள் தன்னையெல்லாம் கூட்டமாகச் சேத்து 
நல்லசொல்லைச் சொல்லிநீங்க நாலுசெய்ய வேணும் 
பேச்சுப்பேசி விட்டதனால் பெரும் பயனும் உண்டோ 
பேதலிக்கும் பேச்சு நல்ல பெருமைதரும் செய்கை 
நாட்டினிலே முக்கால்வாசி தோட்டவயல் வேலை 
நம்மளுக்குச் சோறுதரும் நல்லதுவெள் ளாண்மை 
வெள்ளாமை செஞ்சுதர உள்ளவர்கள் எல்லாம் 
வேணமட்டும் சோறுதிண்ணு ஊணுடையும் பெத்து 
ராட்டையிலே நூலெடுக்கும் பாட்டிகளுக் கெல்லாம் 
ஓட்டையில்லா துணி கொடுத்து உதவி செய்ய வேணும் 
பஞ்செடுத்து பட்டையிட்டு நெஞ்சு வலிகொள்ளும் 
பஞ்சைகளும் குஞ்சுகளும் பாதிமூட வேணும் 
தேனெடுத்த வன்கையிலே தீயெடுத்துச் சுட்டால் 
தேசமுன்னே வந்திடுமோ சேவை செய்ய வாரும் 
விவசாயி குறையறிஞ்சு வேண்டியதைச் செஞ்சால் 
வேறுதவி வேண்டிடுமோ விரைவினில் சுயராஜ்யம் 


470 


1918 சம்பரான் சத்தியாக்ரகம் 


இமயமகா மலையருகே இருக்கும் சம்பரானில் 
ஏழைகள் படுந்துயரம் இதையொழிக்க வாரும் 
சனகமகா ரிஷியிருந்து தானே அர சாண்ட 
தர்மமுள்ள பூமியிலே தரித்திரத்தைத் தீரும் 
ஏருழுது நீருகட்டி எருதழையும் போட்டால் 
இன்னவிதை தூவவென்று இன்னொருத்தன் சொல்வான் 
சாயம்விவ சாயமிட சம்பரானைப் பார்த்து 
சட்டமதால் அவுரிநிலத் திட்டமொண்ணு வச்சான் 


31 


உழுதவிவ சாயிவிட்டு ஒருவன் விதை தூவ 
யோக்கியதையோ பாருமையா சாக்கிரதையாக 
சம்பரானு லேயிரங்கிசத்தி யப்போர் செய்தார் 
சனங்களுக்கு சத்தியத்தின் தன்மைவெளி யாச்சு 


ராஜேந்திரபிரசாத் , கிருபாளனி 
பீஹாருக் காரர்செய்த பெருந்தவத்தி னாலே 
பிள்ளையாக வந்தராஜ இந்திர ப்ரசாது 
தேசமக்கள் மெச்சுகின்ற திறமையுள்ள சாது 
தீவிரமாய்ச் செய்கையிலே அவருக்கிணை ஏது 
கல்கத்தா பாட்டுனாவில் காசுபணத் தோடே 
கட்சிக்காரன் கால்பணிய கோலா கலத்தோடே 
வக்கீலு பாரிஸ்ட்டராய் வாழ்ந்து வரும் நாளில் 
வந்துதய்யா தேசபக்தி சிந்தையிலே தானே 
சட்டப்பள்ளிக் கூடத்திலே தலைமை வேலை விட்டு 
சம்பாத்தி யங்கள்விட்டு தன்தொழிலும் விட்டார் 
சம்பரானில் மக்களுட தும்பமது கண்டு 
சாதுமகான் காந்தியையும் தானழைத்துக் கொண்டு 
ஏழைவிவ சாயிதுயர் தீர்க்க அங்கு போனார் 
ஏழை துயர் தீருமட்டும் ஏன் திரும்பப் போரார் ? 
ஆணித்தரமா யுரைக்கும் ஆசார்ய கிருபா லினியும் 
அந்தநாளை முதல்காந்திக் கந்தரங்க மானார் . 


48 ) 


வல்லபாய் படேல் 


உழுதுகுடிக்கிறசாதியிலே உத்தமன்படேல் வந்தவனாம் 
உலகத்தைக்காக்குறசாதியிலே ஒருத்தனாக வந்தவனாம் 
பட்டினிதீர்க்குறசாதியிலே பாங்காய்ப் பிறந்த பிள்ளையவன் 
பஞ்சம்பசிகளைக் கண்டுவிட்டால் பதறித் துடிச்சுவிடுவானாம் 
வெள்ளாமைபண்ணும் சாதிப்பிள்ளை வேறேபடிப்புப் படிச்சாலும் 
சுள்ளான்புத்துகள் கண்டுவிட்டால் சுரண்டி எறிஞ்சிட மாட்டாதோ 
வயவரப்பிலேவந்தவங்க வக்கீல்வேலைக்கு வந்தாலும் 
வாய்க்காலுக்குள்ளே மண்விளுந்தா வாரியெடுத்திட மாட்டாதோ ? 
கழணிகாக்குறபுள்ளையவன் கத்தவித்தைபல உண்டேனும் 
களைவிளுந்த செய்கண்டானே கையேவந்தது தானாக 


32 


வக்கீல்வேலையை விட்டுப்பிட்டான் வக்காளத்தைக் கிளிச்செறிஞ்சான் 
வந்த பணங்காசு எல்லாமும் வாண்டாமென்று தொலைச்சுப்பிட்டான் 490 
காந்திமகானின் காலடிக்கீழ் கைகட்டிச்சேவகம் செய்யவந்தான் 
' சாந்தமகானின்பட்டாளச் சர்தாராகவே பேரெடுத்தான் 
கண்டிப்புக்காரன் கடுங்கோபி கரால் பேச்சுப் பேசிடுவான் 
தண்டிப்புப்பண்ணிநடத்தினாலும் தயவேரூப மாகவுள்ளான் 
அந்தச்சர்தாரும்பின் தொடர் அறிவுமகாதேவ பாய்தொடர 
அவுரித்தோட்டச்சண்டையிலே அதிகாரக்கச்சி தோத்துவிட 
கூலி ஒசத்திதர எசைஞ்சார் கொஞ்சம் குடுக்கவும் சம்மதிச்சார் 
நாலிலேரண்டுக்குமேலாக நம்முடகச்சிக்குச் சாதகந்தான் 
செங்கோலுக்கு முன் போராடி சின்னச்சயங்கள் கிடைச்சிடவே 
தேசத்துமக்களும்காந்திக்குள்ளே தெய்வமிருப்பதைக் கண்டார்கள் 

கைக்கு தைக்கும் தெரிகிறதையா காந்திமகாத்மாபேர் 
மழலைப்பேச்சுலே சொல்லிடுதையா மகாத்மாகாந்திகி ஜே 
ப்ரும்மசாரிகள் கும்பிடுறார்கள் பெருமை வாழ்வுகண்டு 
குடும்பத்தாரும் கும்பிடுறார்கள் கூடிய தம்பதியை 
சன்னாசியெல்லாம் தோத்திரம் செய்தார் சாந்த வாழ்வுகண்டு 
விவசாயிகளும் போற்றிடுவார்கள் வீரவாழ்வுதன்னை 
எல்லா மக்களும் போற்றிப்புகழும் என்னையன் காந்தி 
எந்த நாளுமே வாழ்ந்திடவேணும் இந்த நாட்டு மண்மேல் 
எல்லா மக்களும் போற்றிப்பணிந்து இருந்து வாழும் நாளில் 
இயக்கங்கண்டு பயந்து நடுங்குது இங்கிலீஸ் ராசாங்கம் 

500 


ரௌலட் சட்டம் 


* எங்குமிவன் பேர் வளங்கி பொங்குவதைக்கண்டே 
இக்கணமே ஒடுக்கிடுவோம் பொக்குணுதானென்றே 
நோக்குகிற பக்கமெல்லாம் பார்க்கிறதோ காந்தி 
நாக்கு வரும் பேச்சிலெல்லாம் நாட்டுடைய பேச்சு 
சுத்த சுயராஜ்ஜியத்தை பெத்துவிடவேண்டி 
சுறுசுறுப்புக் கொண்டதையும் விறுவிறுப்பும் கண்டார் 
சட்டமதுபோட்டுத்தரை மட்டமதுவாக்க 
திட்டமும் வகுத்ததுவாம் மட்டமதி சர்க்கார் 
சந்தேகம் வந்துவிட்டால் சாச்சிகளும் வேண்டாம் 
தண்டினையும் சர்ச்சிகளின் கண்டிதமும் வேண்டாம் 


33 


கண்ட கண்ட பெரையெலாம் கைவிலங்கு போட்டு 
காவலிலே போட்டுவைக்க கதிகெட்ட சட்டம் 
ரவுலட்டுச் சட்டமிதை ரெடி பண்ணிப்போட்டார் 
கவலிட்டுச் சூது செய்யும் காரியமே செய்தார் 
காந்தியிதைக் கேட்டதுமே கலக்கமிகக் கொண்டார் 
காயிதமுந் தானெழுதி வாயிதமாய்ச் சொன்னார் 
நாயமில்லாச்சட்டமிதை மேயவிட்டுவிட்டால் 
நாடுமுச்சூடுமல்லவோ காடுபட்டுப்போகும் 
என்ற எண்ணிக்காந்தி மகான் இராப்பகலாத்தானே 
எப்பொழுதுஞ்சிந்தனையா யிருந்துவரலானார் 
சிந்துகுசராத்துபம்பாய் தேசமெங்குந்தானே 
திக்குவிஜயம்புரிந்து இக்கொடுமை சொல்லி 
தெக்குவடக்குந்திரிஞ்சு தேசமெங்குஞ்சுத்தி 
சென்னையிலேவந்திருந்தார் புண்ணியனுமப்போ 


500 


தமிழரேத்தம் 
* என்னருமைநாடே இனியதமிழ்நாடே 
உன்னருமை சொல்ல உலகிலிணையேது 
பொன்னிநதிபாயுஞ் செந்நெல்விளை நாடே 
உன்னிடைசுமந்த உத்தமர்கள் பாராய் 
தூங்கிவிளுகாதே துள்ளியெழுதமிழா 
ஆங்கிலேயனை நாம் ஆட்டி வைக்கப்போறோம் 
அர்ச்சுனனும்வந்தான் அர்ச்சுனனும் வந்தான் 
மெச்சுதமிழ் நாட்டில் அர்ச்சுனம் பிறந்தான் 
சேலத்துக்காட்டில் செழித்தமலையூடே 
ஞாலத்தைக்காக்க சாமியருளாலே 
சாதிவித்தியாசம் தானொழித்தநல்லான் 
சக்ரவர்த்தி வீட்டில் வந்துதித்துவிட்டான் 


வந்துதித்து விட்டான் வாள் விஜயவீரன் 
நந்தமிழர்பெருமை நாடெங்கும் பேச 
மாசுமருவில்லா வானமழை போலே 
ராசகோபாலாச் சாரியென்னும் பேரான் 
காண்டீபமுண்டு கையெளுத்துப்பேனா 
தாண்டி ஒருசொல்லைத் தானுஞ்சொல்லாதான் 

3 


520 


காசு பணமெல்லாம் தூசி போலெண்ணிக் 
காங்கிரசில்சேந்தான் காந்தி வழிபூந்தான் 
தருமபுத்ரங்காந்தி சர்தாரு வீமன் 
தமிழன் ராஜாஜீ தனுசெடுத்த பார்த்தன் 
என்று சொல்லுறாப்போல் என்றுமுள்ளதாலே 
இருவருமே கூடி எண்ணமிடலானார் 


1919 ரௌலட் சத்தியாக்ரகம் 

இந்தியா பூராவும் ஹர்த்தால் 
இந்த ரவைலட்டு இனிக்காதலட்டு 
எங்களுக்குவேண்டா மென்று சொல்லிவிட்டு 
இந்தியாவெங்கும் ஏகமனதாக 
எடுத்துரைத்து நோட்டீஸ் கொடுத்துவிடவேணும் 
கடையடைப்பு செய்து ஹர்த்தாலும் செய்து 
அடவுகெட்டசட்டம் அதை விரட்டவேணும் 
மாறுபடுஞ்சட்டம் வந்துவிட்டதாலே 
சோறுதிங்கவேண்டாம் சொல்லுறுதிவேண்டும் 
ஆலை தொழிற்சாலை வேலை நிறுத்துங்கோ 
ஆகாதசட்டம் அறிவுறுத்துங்கோ 
என்றறிக்கைவிட்டார் எழுந்ததேதேசம் 
அன்றைக்கிந்தச்சீமை அனைத்து முபவாசம் 
தேசமக்களெல்லாம் திரண்டு வரலானார் 
யோசனையுமுண்டோ உத்தரவு கேட்டால் 
சாத்தினார்கடையை சத்தியஞ்செய்தார் 
வேத்தாளுசட்டம் வேண்டாமேயென்றார் 
ஏப்பிரல் ஆறில் இந்தியாவெல்லாம் 
இந்தவிதமாச்சு வந்துதே வம்பு 
சர்க்காருகண்டான் தடியெடுத் துக்கொண்டான் 
சாத்தியே விட்டான் பார்த்தவிடமெல்லாம் 
பம்பாயிடில்லி பட்டணம்எங்கும் 
வம்பாயிப்போச்சு வாய்ப்பூட்டுமாச்சு 
பாஞ்சாலநாட்டில் பாங்கானசத்ய 
பாலரையும்கிச்லு பதியானபேரை 
கைது செய்தார்கள் காணாதசீமை 
கடத்திவிடலானார் கண்டாரேமக்கள் 


35 


கண்டாரேமக்கள் கொண்டாரேகோபம் 
கண்ணுமணிபோனா லெண்ணி நடப்பாரோ ? 


தலையானதலைவன் சத்யபாலெங்கே 
தாயைவிட்டுப்புள்ளை தன்னைப்பிரிச்சாயே 


540 


சு 


கொண்டுவாவென்றே கூட்டமாக்கூடி 
உண்டான போலீஸ் உத்தியோகஸ்தன் 
மாஜிஸ்திரேட்டை வழிமடக்கிக்கேட்டார் 
மார்மேலேசுட்டான் வகைமோசமாச்ச 
கேட்டசொல்லுக்கே மாட்டுது துப்பாக்கி 
நாட்டாரைப்போட்டு வாட்டுதேகுண்டு 
என்று சொல்லிபஞ்சாப் பொன்றாகக்கூடி 
எடுத்துச்சொல்லும்போது தொடுத்தானேபாணம் 


பஞ்சாப் படுகொலை 
தர்மபுத்திரனாண்ட சாந்தமுள்ளபூமி 
சத்தியந்தழைத்ததொரு சனங்களுள்ள பூமி 
பஞ்சவர்கள் பத்தினியாம் பாஞ்சாலிபேரால் 
பாரதத்திலேசிறந்த பஞ்சாப்புநாட்டில் 
ஏப்பிரல்பதி மூணில் இந்தியர்களெல்லாம் 
ஏராளமாய்க்கூடி எடுத்துச்சொல்லவந்தார் 
நாலுபக்கம்மதிலுடைய ஜாலியன் வாலாபாக் 
நடுவினிலேதோட்டமது நல்லசனக்கூட்டம் 
எள்ளுப்போடயெடமிருக்கா தேகச்சனக்கூட்டம் 
கிள்ளுபோத்துவிட்டதுபோல் கிளுகிளுத்த கூட்டம் 
அஞ்சுலச்சஞ்சனமிருக்கும் கொஞ்சமல்ல கூட்டம் 
அத்தினைக்கும் போகவர மத்தியிலோர்வாசல் 
சுத்தியெல்லாந்திருமதிலாம் மத்தியிலே தோட்டம் 
ஒத்தயடிப்பாதையைப்போ லுள்ளதொருகேட்டு 
போட்டதொருசட்டமது பொல்லாததென்றே 
கூட்டமதுகூடித்தங்கள் குறைபெடுத்துப்பேச 
கடகட , கடகட , கடகட . , வென்றே காருகள் வந்த துவாம் 
படபட , படபட்ட , படபட , வென்றே பளுத்தாக்கேட்ட துவாம் 
வாசலையடைச்சு வண்டியைநிறுத்தி வந்தேநின்னானாம் 
மண் .--பெருத்த டயருப்பாவி டயமுஞ்சொன்னனாக 


36 ) 


ஒருநிமிசத்திலெ கூட்டங்கலைஞ்சு ஓடிப்போக வேணும் 
ஓடாவிட்டால் சுட்டுப்போடுவம் உசார் உசார்தேகோ 
மனசு துடிச்சு கூட்டமுச்சூடும் மருகியோடப்பார்த்தா 
வாசப்படியை அடச்சுநிக்கிது வண்டியில் துப்பாக்கி 
ஆகாசத்திலே தாண்டிப்பறக்க அண்ணாந்தேபாத்தா 
அங்கேபறக்குது துப்பாக்கிக்குண்டு அனியாயம்பாரும் 
திக்குத்திசையும் புரியாமத்தான் திகைக்குஞ்சனம்மேலே 
திடும் திடும் எனக் குண்டுகள் போட்டுத் தீத்துக்கட்டிவிட்டான் 
சும்மாகூடி சுதந்திரப்பாட்டு பாடிய கூட்டம்மேல் 
சுட்டானையா துப்பாக்கியாலே சோல்சர்பட்டாளம் 
பராக்குபாத்து பேசிக்கிட்டிருந்த பாரிக்கூட்டம்மேல் 
படார்படாரெனச் சுட்டானையா பட்டாளத்தானும் 
கூகூவெனவே கத்துது ஐயா குஞ்சுகுட்டியெல்லாம் 
குண்டுகள் போட்டுச் சுட்டானையா கொடுமைசெஞ்சுப்பிட்டான் 560 
ஆஆவெனவே அலறுது அய்யா அங்கிருந்தகூட்டம் 
ஆசைதீரவே சுட்டானையா அவனுக்கென்னவாட்டம் 
ஜெனரல்டயராம் சீமைத் துரையென் தேசமக்கள் தனையே 
சித்திரவதையே செஞ்சுப்புட்டாண்டா தேசமக்கள் தனையே 
ஆயிரம் பேரைக் குஞ்சுகுளந்தையை அலறக்கொன்னுபோட்டான் 
ஆணைப்பெண்ணை கௌவங்கௌவியை அலறக்கொன்னுபோட்டான் 
தோட்டத்துமண்மேல் செத்துவிளுந்தவர் தொகைசொல்லமுடியாது 
ஒட்டம்பிடிச்சுச் செத்தவரெல்லாம் ஒத்தைக்காலில் நிற்க 
சப்பைபுளந்து மூளைநொறுங்கி தத்து துமுண்டமெல்லாம் 
தத்தித்தத்தித் தாயாம்பூமியை சுத்து துமுண்டமெல்லாம் 
செவுத்துமேலே தொத்தியமனுசஞ் சீவம்போய்த்தொங்க 
சிந்து துரத்தம் திருமதில்மேலே தீப்புடிச்சாப்போலே 
செம்பரத்தம்பூ பூத்தாப்போலே செடியெங்கும்ரத்தமுடா 
தெளிச்சரெத்தம் செந்தூரம்போல் செம்மண்ணாச்சுதடா 
மூலைக்கு மூலை கால்கையொடிஞ்சே முணகுது பேர்பாதி 
ஆலைக்கரும்புபோல் அறைச்சுப்போட்டான் அந்தக்கவ்வோதி 
இந்தியன் முஸ்லீம் சீக்கியன் ரெத்த மெல்லாமொன்றாச்சு 
சிந்தியரத்தம் தேசத்தாரின் சிந்தைக்கனலாச்சு 
இந்தச்சேதியைக் காதிலேகேட்டா னெங்கள்மகாத்மாஜி 
ரத்தம்போலே கலங்கிடுதய்யா ரெண்டுகண்ணுந்தானே 

570 


37 


தேசத்துமக்கள் செத்ததுகண்டு சிந்தைகலங்கிச்சாம் 
ஜெனரல்டயரின் கொடுமையைக்கண்டு சிந்தைகலங்கிச்சாம் 
பஞ்சாப் படுகொலைச் சேதியைப்பத்தி பதறியெழுதிப்போட்டார் 
பாருவெள்ளையா கிறுக்குத்தனத்தை பாருபாரு என்றார் 
கெவர்மெண்டுக்காரன் கிறுக்குத்தனமாய் கேடுசெஞ்சுப்பிட்டான் 
கேளுவிமுறையும் இல்லையோ ஐயா கேடுகாலந்தானோ 
பதிலுத்தாரம் கொடுக்கவும் வேணும் பாவிப்பயல் டயரை 
பாராளுபவர் கூப்பிட்டுக் கேட்டு பனிஷ்மெண்டுசெய்யும் 
என்றே யெழுதி பதிலுக்காக இருந்துகாத்துப்பாத்தார் 
இருண்ட கெணத்துலே கல்லைப்போட்டா லென்னதெரிஞ்சிடுமோ ? 


அமிருதசரஸ் காங்கிரஸ் 


* பாஞ்சாலத்தில் விளுந்தகுண்டு 

பாரதமுச்சூடும் பத்துதடா 
பஞ்சைபரதேசி பணக்காரன் 

பாலங்கௌவன் யாவருமே 


ரெத்தவெறிகொண்டு ஏந்திரிச்சார் 

ரெண்டிலொண்ணுசெய்ய வேணுமென்றார் 
சித்தந்துடிக்குது வெள்ளையனை 

சீக்கிரமேபளி வாங்குதற்கே 
சிங்கம்கௌம்பி எழுந்ததுபோல் 

தேசம்கிளம்பி நடந்துதடா 
சேம்பலும்வீம்பும் தொலஞ்சுதுடா 

சேந்துக்கிட்டாண்டா தேசமெல்லாம் 
அமிருதசரசுக் காங்கிரசில் 

ஆத்திரந்தலை தூக்கு தடா 
ஆயிரக்கணக்கில் சேந்துக்கிட்டான் 

ஆச்சிப்பூச்சியை வாலறுக்க 
சிரத்தானந்தச் சன்னாசி 

தேசத்தலைவ னாகிவிட்டான் 
சீரிழந்தவரைத் தான் காக்க 

ஆரியக்கூட்டம் கண்டவனாம் 
தண்டுகமண்டலங் காசாயம் 

தரிச்சிருந்தவ னோடிவந்தான் 
குண்டுக்கொலைகளைக் கேட்டுரத்தம் 

கொதிச்சு ஓடி வந்துவிட்டான் 


580 . 


38 


பண்டிதமோதி லால்நேரு 

பங்காக்காத்து வாங்கினவன் 
பணத்தில்படுத்துப் புரண்டிருந்த 

பாரதநாட்டுச் செல்லமகன் 


கோடிக்கணக்கில் பணஞ்சேத்துக் 

கொடுத்துக்கொடுத்துப் பளகியவன் 
நாடிய ஏளைகள் யாவரையும் 

நல்லபணக்கார னாக்கியவன் 


சீமைச்சலவைத் துணிகட்டுவான் 

சிலுக்குப்பட்டிலே கைதொடைப்பான் 
பூமிக்குப் பெரிய சோக்காளி 

புள்ளைகுட்டிரொம்பப் பெத்தவனாம் 


சிங்கம் ஜவகரைப் பெத்தெடுத்து 

தேசத்துக்காக வளத்துவிட்ட 
சீமான்நேரு இதைக்கேட்டு 

சிந்தைதுடிச்சோடி வந்தானாம் 
காசியில் இந்துக் கலாசாலை 

கட்டியேவைத்தவர் மாளவியா 
தேசீயப்பள்ளிக் கூடமது 

செய்துகொடுத்த பெருங்கிளவன் 
பிச்சையெடுத்துப் பணம்சேத்து 

பிள்ளைபடிக்கவே பள்ளிகட்டி 
லட்சமும் கோடியு மிந்நாட்டில் 

லட்சியக்கல்வியைக் கத்துக்கவே 


செய்தபெருந்தலை யானவனாம் 

தெய்வந்தனக்குப் பயந்தவனாம் 
சீலம்மிகுந்தவன் வாழ்க்கையிலே 

செபதபங்களும் செய்திடுவான் 


பூசைபுனக்காரம் பண்ணிப்பறம் 

புள்ளைக்குப்படிப்புப் போதிப்பனாம் 
ஈசன் படைப்பில் அவனவனும் 

இட்டதொழில் செய்யவேணு மென்பான் 
பாஞ்சாலத்துக் கொலைகேட்டு 

பதறி எழுந்து வந்தானாம் 
சாஞ்சேவருது நாடு எல்லாம் 

சனங்கள் தும்பத்தைக் கண்டதனால் 


591) 


39 


சித்தரஞ்சன தாசருமே 

தேசபந்துப்பட்டம் பெத்தவராம் 
உத்தமனாகிய வங்காளி 

ஊருக்குப்பெரிய வக்கீலாம் 


கோடிப்பணம்பீசு பெத்திடுவான் 

கோணிக்கதரை உடுத்திடுவான் 
தேடிக்கொண்டாடும் திரவியத்தை 

தேசத்து மக்களுக் கீந்திடுவான் 
சட்டசபைக்குள்ளே பூந்துவிட்டால் 

சரமழைஎனப் பேசிடுவான் 
திட்டமெதுவும் கொடுத்துவிட்டால் 

செஞ்சுமுடிக்காமெக் கண்ணுறங்கான் 
இந்தப்படுகொலை கேட்டதுமே 

எளும்பிக்குதிச்சான் புலிபோலே 
நொந்தபுண்ணுக்குள்ளே வேலெடுத்து 

நுளையவிட்டது போலானான் 


பம்பாய்பட்டண வக்கீலு 

பாரத நாட்டுக்குப் பங்காளி 
வம்பாய்வளக்குப் பண்ணுவதில் 

வக்கணைக்காரச் சின்னாவும் 
சாலியன்வாலாத் தோட்டக்கொலை 

சங்கதிகேட்ட மாத்திரத்தில் 
ஆலிலைகாத்தில் பறந்தாப்போல் 

அலறியடிச்சே வந்தாராம் 
பீகம் தாயார் பெத்தெடுத்த 

பிள்ளைகரெண்டு முத்துமணி 
தேகம் பெரிசு மலைபோலே 

சிந்தைகருணைக் கடல் போலே 


அண்ணனும் தம்பியும் தேசத்துக்கே 

அன்னை எடுத்துக் கொடுத்துவிட்டாள் 
கண்ணனும்பல ராமனைப்போல் 

கருணைகோப முள்ல வராம் 


அலிசகோதர ரென்று சொன்னால் 

அழுதபுள்ளைக வாய்மூடும் 
கிலிபிடிச்சந்த வெள்ளையனும் 

கிடுகிடுத்து நடுங்கிடுவான் 


40 


- 600 


அண்ணனுந்தம்பியும் கேட்டுப்பிட்டு 

ஆடிவிழுந்துமே போனார்கள் 
விண்ணென அம்பு தெரிச்சதுபோல் 

விரைந்து ஓடி வந்தார்கள் 
வங்கத்துக்குயிலி சரோஜினியும் 

வாக்கில் சரஸ்வதியானவளும் 
சங்கடக்கொலையைக் கேட்டுப்பிட்டு 

தாய்போ லோடிவந்தாளாம் 
அந்தநாளை முதல் காங்கிரசை 

ஆட்டியும் ஊட்டி வளர்த்தெடுத்த 
இந்துவின் எடிட்டர் கஸ்தூரி 

ரங்கய்யங்காரும் வந்தாராம் 
இந்தப்படுகொலைக் காரணத்தால் 

இந்து முஸ்லீம்ரெண்டு மொண்ணாச்சு 
சிந்தியரத்தக் களறியிலே 

தேசத்துப்பக்தி பயிராச்சு 
எல்லாரும் ஒன்று கூடிவிட்டார் 

இந்தியச்சேமத்தை நாடிவிட்டார் 
வல்லான்வகுத்த வாய்க்காலில் 

வயலுக்குப்பாச்சவே வந்துவிட்டார் 


இந்தச்சமயத்தில் காந்திமகான் 

எங்கள் திலகரின் தோள் தழுவி 
வந்தவிமரிசை கண்டெழுந்தே 

வணக்கம் செலுத்தி நின்றார்கள் 


சிங்கம் திலகரின் தேகத்திலே 

செயிலுக்கம்பி உறுத்தின தால் 
அங்கம்கறுத்து உருமாறி 

ஆனவயசையும் சொல்லக்கண்டார் 


காந்திமகானும் ஒருசேதி 

கருத்தில் எண்ணியே சொல்லுவராம் 
சாந்தமகானும் ஒருசேதி 

சனத்தைப்பார்த்துச் சொல்லுவராம் 
ஓட்வியர் தன்னை விலக்கோணும் 

உத்தவழக்கும் தொடுக்கோணும் 
நாட்டைக்கொலைசெய்த பாவிகளை 

நாயசபையில் நிறுத்தோணும் 


41 . 


610 


சுல்தானாளும் துருக்கியையே 

துண்டுகள் போட்டு வெட்டுகிறார் 
பிரித்தானியரும் பரங்கிகளும் 

பிசகு செய்வதைப் பாத்திடுங்கோ 
எங்கள் முசல்மான் நாடு அது 
இஸ்லாம் 

பொறந்த நாடு அது 
அங்கிவர் செய்யும் கொடுமைகளை 

அடக்கிப்போட வில்லையென்றால் 
கிலாபத்துக் கிளர்ச்சி செய்திடுவோம் 

கேட்டிடுவோ மொன்றுதான்கூடி 
ஆபத்துக்காலத்தில் இந்து முஸ்லீம் 

அண்ணனும் தம்பியு மல்லவோ நாம் 
என்றொரு தீர்மானம் செய்தார்கள் 

ஏனென்றுகேக்கலை ராசாங்கம் 
அன்று முதல் ஒரு ஆண்டுமட்டும் 

அய்யனும்காத்துப் பாத்திருந்தார் 


மாசிலாத ராஜகோபால 

மன்னாதிமன்ன னுடன் பேசி 
தேசத்து மானத்தைக் காக்கவொரு 

திட்டம் வகுத்தார் காந்திமகான் 


ஒத்துழையாமை யது ஒன்றே 

உத்தமமார்க்க மென்றறிந்தே 
சத்தியப்பாதையில் போரிடுவோம் 

சயங்கிடைக்கு மிதிலென்றே 
நேருகுடும்பத்தைக் கண்களென்பார் 

நீண்டகரங்கள் படேலென்பார் 
யாருமறியாத காந்தியுள்ளம் 

அய்யன்ராஜாஜீ யென்பார் 
காந்திகருத்தை நினைப்பதிலும் 

காரியஞ்செய்து முடிப்பதிலும் 
சாந்தம்உரைத்து வருவதிலும் 

சக்கரவர்த்தியே ராஜாஜி 


ஒத்துழையாமையைச் செய்வதற்கே 

ஊரைத்திரட்டி வரலானார் 
மத்தையோர் காங்கிரஸ் கூட்டத்திலே 

மகாத்மாவும் துவங்கிவிட்டார் 


ஒத்துழையாமைக்குச் சாதகமாய் 

ஓட்டுக்கெடச்சது லக்னோவில் 
ஒண்ணுக்கு ரெண்டுமே சாதகமாய் 

ஓட்டுக்கெடச்சுது லக்னோவில் 


1921 ஒத்துழையாமை 


620 


* கேட்ட கேள்விக்கு பதிலுத்தாரங் கிடையாது அய்யா 
நாட்டை ஆளுவோர் நாயந்தவறி நடப்பதை நீர்பாரும் 
கூட்டங்கூட்டமாய் சனங்கள் திரண்டு கொடியின் கீழ்வாரும் 
கோடிரூபாயை திலகர்பேரால் கொண்டு வந்து தாரும் 
உதவாக்கரையாம் சர்க்காரின்கீ ழுத்தியோகம் செய்யும் 
உள்ளூருச்சன மெல்லா முடனே ஓடிவந்துசேரும் 
பட்டம்பதவியை விட்டுப்போடுங்கோ பள்ளிக்கூடம்வாண்டாம் 
சட்டசபைக்குள் போகவும் வேண்டாம் சலுகைதேடவாண்டாம் 
சர்க்கார்வேலையை விட்டுப்போட்டு சர்க்காச்சுத்துங்கோ 
தாசில்வேலையை விட்டுப்போட்டுதரியைநெய்யுங்கோ 


மந்திரிவேலையை விட்டுப்போட்டு மதுவைவிலக்குங்கோ 
தந்திரிவேலையை விட்டுப்போட்டு தாயைப்பாருங்கோ 
கோட்டை நாடிப் போகவும் வேண்டாம் ஓடெடுக்கவேண்டாம் 
கூட்டம்போட்டு பஞ்சாயத்திலே கூடிப்பேசுங்கோ 
வெள்ளைக்காரஞ் சாமான் எதுவும் விக்கவாங்கவேண்டாம் 
வேட்டிதலைப்பா கட்டிக்கிட்டு கோட்டுக்கு போவேண்டாம் 
சத்தியமாகப் பேசிடவேண்டும் சண்டைக்களறியிலே 
கத்தியைக்குண்டை போட்டுவிடாதீர் காரியம் கெட்டுவிடும் 
உத்தமமாகிய ஒத்துழையாமை ஒருநாள் செய்தாலும் 
ஒருவருசத்தில் சுயராச்சியம்வரும் உண்மைஇதுபாரும் 
தேசமுச்சூடும் திரண்டுவந்தது சேவைசெய்வதற்கே 
சின்னக்குழந்தைகள் கூடவேவந்தது சேவை செய்வதற்கே 
பள்ளிக்கூடம் விட்டுவிட்டார்கள் பாலர் எல்லோரும் 
பட்டாமணியம் கர்ணம்கணக்கன் பாதிகிளம்பிவிட்டார் 
வாயமட்டல் செய்யும் வக்கீல்மாரும் வந்து புகுந்தாராம் 
நாயம்பேசிடும் வக்கீல்மாரும் நாட்டைக்காக்க வந்தார் 


630 


43 


ஒண்ணரைக்கோடி பணமும் திரண்டது ஒருசொல்லுக்காக 
ஒத்துழையாமையில் கூடி மகிழ்ந்தது உள்ள சனமெல்லாம் 
ஒண்ணுரண்டல்ல லெக்ஷக்கணக்கில் ஊருதிரண்டுவர 
ஒத்துழையாமையில் கூட்டங்கூட்டமா யோடி வந்து சேர 
அடிதடிலாத்தி அடக்குமுறைகளும் ஆரம்பிச்சுதப்பா 
ஆயிரக்கணக்கில் செயிலி லேபோட்டான் அந்தநாளில்தானே 
நேருகுடும்பம் செயிலுக்குப்போச்சு நேசமாகத்தானே 
நேருவுமக்களும் மனை வியும் மருமகள் நெருங்கிய உறவெல்லாம் 
சி.ஆர்.தாசை ராஜாஜீயை செயிலிலே போட்டுட்டான் 
தேசத்தாரை கூட்டங்கூட்டமாய் செயிலிலே போட்டுட்டான் 
ஐக்கியமாகாணக் காங்கிரஸ் கமிட்டி யதுநடக்கும்போது 
ஐம்பத்தைந்து பேரைத் தூக்கி அடைச்சுப்போட்டாங்கள் 


ஆசாதவர்களை செயிலுக்குள்ளே அடைச்சுப்போட்டுட்டான் 
ஆளப்பொறந்த சிங்கம்ஜவகரை அடைச்சுப்போட்டுட்டான் 


காந்திமகானோ காரியமெல்லாம் கருதிப்பாத்துவந்தார் 
கண்ணலேயெண்ணெயை விட்டுக்கிட்டே கவனிச்சுவரலானார் 


( 1 ) 


பர்தோலியிலே சட்ட மறுப்புப் பாரதப்போரிடவே 
படேல் பீமனும் காந்தியும் யோசனை பண்ணும்வேளையிலே 
ஒத்துழையாமைக் கப்பல்தனிலே ஓட்டைவிளுந்துதடா 
உத்தமமாகிய சத்தியப்போரில் ஓட்டைவிளுந்துதடா 
சத்தியந்தவறியே நடந்தார்சிலபேர் சௌரிசௌராதனிலே 
தாணாக்காரனைக் கொன்றுவிட்டார்கள் சத்தியப்போரினிலே 
இமிசைபுகுந்தது சத்தியப்போரில் இக்கட்டாமென்றே 
என்னையன்காந்தி ஒத்துழையாமை யியக்கம் நிறுத்திட்டார் 
ஒத்துழையாமை இயக்கப் நிறுத்தி ஓய்வுகள் தேடையிலே 
உத்தமன் காந்தியை கைது செய்தார்கள் ஒருநாள்ராத்திரியில் 


காந்திமகான் கேஸ் 
காந்தியைக்கைதியும் பண்ணிப்புட்டோம் 

காவலுக்குள்ள ற வச்சுப்புட்டோம் 
வழக்கையெடுத்துச் சொல்லியல்லோ 
மாயச்சிறையிலே போடவேணும் 


44 


என் 


எப்படிச்சொல்லி எடுப்பதடா 

இக்கட்டு வந்தாத் தடுக்கணுமே 
றுதவிச்சுத் துடிச்சதய்யா 

என்னென்னசெஞ்சது ராசாங்கம் 
கூட்டமுங்கூடி வந்திடுமோ 

கோட்டை மதிலை இடிச்சிடுமோ 
காட்டுக்குஉள்ளரக் கூட்டிவந்தா 

காடும்பட்டண மாயிடுமோ 


கோட்டையைச் சுத்தியும் போலீசு 

கோரட்டைச்சுத்தியும் போலீசு 
சர்க்காராபீசு எங்கேயும் 

சாத்திக்கிடக்குது பந்தாச்சு 
துருப்புப்பாரா ஊரெங்குமாம் 

துப்பாக்கிக்கட்டை யூரெங்குமாம் 
கருப்புச் சிப்பாயை நம்பாமே 

காவலுக்கெங்கேயும் வெள்ளையனாம் 


650 


கோரட்டுக்குள்ளறக் கூட்டமையா 

கோடிக்கணக்கிலே கூட்டமையா 
சாரட்டுக்கீரட்டைக் கண்டுப்பிட்டா 

சத்தமும் போடுது ஜேயென்றுதான் 
கச்சேரிக்குள்ளர காந்திவந்தார் 

கைகட்டி நிக்கிது கூட்டமெல்லாம் 
கோரட்டுக்குள்ளரக் கூட்டிவந்தார் 

கும்பிட்டு நிக்குது கூட்டமெல்லாம் 


வந்தமகானையே கண்டுப்பிட்டு 

வணங்கி நிக்கிது கூட்டமெல்லாம் 
நொந்தமனிசனின் கச்சிசொல்ல 

நோம்பெடுத்தவன் வந்ததுமே 


சட்டம் படிச்சவன் ஏந்திரிச்சான் 

சர்ச்சிபடிவிட் டெளுந்திரிச்சான் 
இட்டம் போலே செய்யும் போலீசு 

இனிசுப்பெட்டரும் எந்திரிச்சான் 
காந்தி மகானும் கூட்டத்தையே 

கண்டொருகும்பிடு போட்டிடவே 
ஏந்தலேஎங்களைக் காப்பவனே 

என்று அழுதது கூட்டமெல்லாம் 


45 


விசாரணை 


கொல்லுக்கொலைகளைச் செய்தவங்க 

கொள்ளையடிச்சுப் பொளைச்சவங்க 
தில்லுமுல்லுத்தனம் காலமெல்லாம் 

திருட்டுப்புரட்டுச் செஞ்சேறும் 
குத்தவாளிக்கூண்டில் காந்திமகான் 

குதிச்சுஏறி நின்னதுமே 
சித்தந்துடிச்சுச் சனங்களெல்லாம் 

சேவடிதன்னில் விளுந்ததுவாம் 
சர்ச்சிதொரைமகன் புரூம்பீல்டு 

சாந்தமகானையே பாத்துப்பிட்டு 
சாதிமதந்தொழில் சொல்லுமய்யா 

சட்டப்படிக்கதைக் கேக்குறேன்யான் 
காந்திமகானும் சொன்னதென்ன ? 

கருணை உருவஞ் சொன்னதென்ன ? 
சாந்தமகானும் சொன்னதென்ன ? 

சத்தியரூபஞ் சொன்னதென்ன ? 
செட்டிப்பிள்ளையென்றுஞ் சொல்லவில்லை 

சிவமதமுன்னுஞ் சொல்லவில்லை 
வட்டித்தொழிலென்றுஞ் சொல்லவில்லை 

வைஷ்ணவமின்னுஞ் சொல்லவில்லை 
கொட்டைகள் நூத்துப் பிளைக்கிறவன் 

கோடித்துணிகளை நெய்கிறவன் 
சட்டைகள் வேட்டிகள் போட்டுவிட்டே 

சனங்கள் மானத்தைக் காக்கிறவன் 
பஞ்சைகளான இந் நாட்டுமக்கள் 

நெஞ்சிலிருந்திழை நூக்கிறவன் 
தொஞ்சமனசில் துணை கொடுத்துத் 

துன்பங்கள் தீர்க்கவே பார்க்கிறவன் 
காத்தடிச்சப்பக்கந் தாம்பறக்கும் 

கருப்புமனிசங் கூட்டத்துக்கே 
சூத்திரமொன்றினைச் சொல்லிவிட்டு 

சுகப்படுத்தவே பாக்கிறவன் 


660 


46 


ழையிழையாகவே நூத்தெடுத்து 

எங்குமேமாத்து விரிப்பதுபோல் 
மழைமழையாகத் தனிச்சுவரும் 

மக்களைச்சேத்துக் கடலாக்கி 
வெள்ளையங்காலடிக் கீழிருந்து 

வெக்கத்தைவிட்டுப் பிழைக்காமல் 
உள்ளபடிமத்த நாட்டார் போல் 

ஊக்கத்துடன் வாழச் சொல்லுறவன் 
என்றெங்கள் காந்தியெடுத்துச்சொல்ல 

இங்கீலுசுக்கார சர்ச்சியுமே 
நன்றிதுகாந்தியே நன்றிதுடா 

நானொரு கேளுவி கேட்டுக்கிறேன் 
சட்டப்படிக்குள்ள சர்க்காரை 

கெட்டதென நீயும் சொன்னதுண்டா 
இட்டப்படிக்கு நடந்திடுங்கோ 

இந்தியரே என்றுஞ் சொன்னதுண்டா ? 
ஆமாமய்யா சர்ச்சிகளே 

அந்தப்படிக்கு நான் சொன்னதுண்டு 
அன்னியஞ்சட்டத்தை மீறிவிட 
அதுக்கும் மேலே சொன்ன துண்டு 

வாக்குமூலம் 


ஆட்சிக்கொடுமைக்குச் சாதகமாய் 

அத்தனை சட்டமும் இங்கிருக்கு 
ஆளுக்கொரு நீதி சொல்லுதென்றால் 

அந்தச்சட்டமொரு சட்டமுண்டோ ? 
தோலுக்கொரு நாயம் சொல்லுகிற 

துப்புக் கெட்டசட்டம் அத்தினையும் 
வாலைச்சுருட்டிக்கிட்டோடவழி 

வகுத்துவிட்டதில் குத்தமுண்டோ ? 
நான்பட்டபாடுகள் சொல்லிவந்தால் 

நாயம் நடுங்கும் , நடு நடுங்கும் 
மீன்பட்டபாடுகள் கேப்பதுக்கே 

மீனைப்பிடிப்பவர்க் கெண்ணமுண்டோ ? 


670 


47 


ஆளுக்கொருநீதி யென்பதை நான் 

ஆப்பிரிக்காவிலே கண்டறிஞ்சேன் 
நாளுக்கொருபுதுச் சட்டமிட்டு 

நசுக்குகின்றதை நானறிஞ்சேன் 
வேறொரு 

நாட்டு மக்களுக்கே 
வெள்ளையஞ்சட்டம் வகுக்கிறதாம் 
யாறொருவன் அதை மீறிப்பிட்டால் 
அடிமையென்று நசுக்குறதாம் 


வீட்டுக்குடையவன் திண்டாட 

வேறொருத்தன் சட்டம் செய்யுறதாம் 
நாட்டுக்குடையவன் திண்டாட 

நாடிப்பிடிச்சவன் செய்யுறதாம் 


காட்டுமுயல்களைக் கொன்னுதிங்க 

கடுவாய்சட்டம் விதிச்சதுபோல் 
நாட்டுமனிசனுக் குள்ளொருவர் 

நாசகரச்சட்டம் செய்கிறதோ ? 


சட்டம்பிசகெனச் சொல்லிவிட்டால் 

' சர்க்காரைப்பத்திச் சொல்லணுமோ ? 
தாயைப்பிசகெனச் சொல்லிவிட்டால் 

தன்னுடமக்களைக் கேக்கணுமோ ? 


நாயம் நடுவு தெரிஞ்சவரே 

நானொருசங்கதி சொல்லுகிறேன் 
மாயம்மருந்தொண்ணு மில்லையையா 

வந்தவினைகளைச் சொல்லுகிறேன் 


சட்டமொண்ணுகொண்டு வந்தார்கள் 

சந்தேகம் அதன் உசுர் நாடி 
இட்டப்படிக்கே போலீசு 

என்னவேண்ணாலும் செஞ்சிடலாம் 
இந்தரவுலட்டுச் சட்டமது 

எங்களுக்குபோடக் கூடாது 
என்றேகேட்டது பஞ்சாபு 

த்தனைகொடுமை செஞ்சுப்பிட்டார் 
பஞ்சாப்பில் செய்த படுகொலையைப் 

படிச்சுங்கேட்டும் பாத்திருப்பீர் 
பஞ்சாப்பறக்கச் செய்துவிட்டான் 

பாவிப்பயல்டயர் ஓட்வியரும் 


எ 


48 


680 


நெஞ்சுதுடிக்குது சொல்லுதற்கே 

நிட்டூரங்களோ கண்கலங்க 
--குஞ்சுகுழந்தை உசுரையெல்லாம் 

குடிச்சுவிட்டது குண்டுமழை 
மண்ணுண்ணிப்பூச்சியைப் போலாக 

மக்களையேமண்டி போடச்சொல்லி 
மாராலூர்ந்து நடக்கச்சொன்னான் 

மாட்டுக்குங்கேவல மாக்கிவிட்டான் 
வெள்ளைக்காரந்தலை கண்டுவிட்டால் 

வேறொருபக்கம் திரும்பச்சொன்னான் 
கொள்ளைக்காரங்களைப் போலாக 

குனிஞ்சு நடந்து போகச்சொன்னான் 
கொள்ளைக்குவந்தவன் நாங்களல்ல 

குடியிருப்பவன் நாங்களைய்யா 
கள்ளப்பயல்களைப் போல எம்மைக் 

கட்டிஅடிச்சதைக் கேட்டாயோ ? 
ரெத்தப்பளிசெய்த ஓட்வியரை 

ரெக்கையை வெட்டி வெரட்டாமல் 
குத்தங்கள் சாட்டவு மில்லாமல் 
கொடுத்தபரிசு கேட்டாயோ ? 


இரத்தினமிட்டதோர் கத்திசெய்தே 

எங்குமேவைர மிழைச்சுவிட்டு 
இந்தப்படுகொலை செய்ததற்கே 

இங்கிலிஷ்காரன் பரிசளிச்சான் 


ஏண்டா ஏனென்று கேக்கவில்லை 

இந்தியன் கண்ணைத் தொடைக்கவில்லை 
இன்றுமவனுக்குச் சம்பளமும் 

எங்கபணத்தில் நடக்குதய்யா 
பிள்ளைகுட்டிகளைக் கொன்னதுக்கு 

பிஞ்சின் கொடுக்குது ராசாங்கம் 
வெள்ளையனுக்குள்ள சட்டமென்றால் 

வேறொருசாக்கியும் வேண்டுவதோ ? 


யாருக்குச்சட்ட மிருக்குதையா ? 

அன்னியஞ்சட்டத்தைப் பாத்தியளோ ? 
ஊருக்குச்சட்டங்க ளில்லையடா 

உங்களுக்குச்சட்ட முண்டுமிங்கே 


49 


690 


எங்களின் ரத்தம் கொதியாதோ 

இந்தியனுங்கள் மிதியடியோ ? 
தங்குமடந்தந்த பாவத்துக்கே 

தண்டனையித்தனை போதாதோ ? 
இந்தக் கொடுமைகள் செய்வதற்கே 

எங்கள்மனிசனுங் கூட்டுறவாய் 
இருந்து பிழைக்கவே கூடாது 

என்றே சொன்னதில் குத்தமுண்டோ 
தேசத்துமண்ணில் பிறந்துவிட்டேன் 

செய்யுங்கடமையைச் செய்துவிட்டேன் 
பாரத நாட்டில் பிறந்துவிட்டேன் 

பட்டினிக்கஷ்டமும் பார்த்துவிட்டேன் 
கூடப்பிறந்தவன் திண்டாட 

கொக்கரிக்கிற மக்களுண்டோ ? 
தேசத்து மக்களும் திண்டாட 

தீவட்டியாகவோ நான் பிறந்தேன் ? 
தாயுந்தகப்பனுந் திண்டாட 

சட்டையும் வேட்டியும் கட்டுறதோ ? 
அண்ணனும் தம்பியும் திண்டாட 
அல்வாத்தின்று செரிக்கிறதோ ? 


பாடுபடுபவன் திண்டாட 

பாலுங்குடிச்சுப் பெருக்கிறதோ ? 
உழுதுவெதச்சவன் திண்டாட 

ஊருக்குவந்தவ னாளுறதோ ? 
தட்டி அடிச்சவன் திண்டாட 

சாப்புக் கடைக்கார னாளுறதோ ? 
ஊரில் பிறந்தவன் திண்டாட 

ஒண்டவேவந்தவ னாளுறதோ ? 
கோடிக்கணக்கிலே நாங்களுண்டு 

கோழைகளாகிப் போனாலும் 
மூடிக்கிடக்கிற பாம்புயென்றால் 

முட்டுத்தடியாலே தட்டுறதோ ? 


சாமிக்குப் பொதுவில் நான் நடந்தேன் 

சட்டப்படி நீங்க செஞ்சிடுங்கோ 
பூமிக்கு நல்லது நாம்புரிஞ்சேன் 
புத்திப்படி நீங்க செஞ்சிடுங்கோ 
4 


50 


. 


சத்தியந்தன்னை மதிப்பீரோ ? 

சட்டத்தைத்தானே மதிப்பீரோ ? 
சத்தியந்தன்னை மதிச்சுவிட்டால் 

சர்ச்சியே வேலையை விட்டிடுங்கோ 


ஜட்ஜ்மெண்டு 


ஆறுவருஷம் தண்டனை 


சர்ச்சிமயங்கித் திகைச்சிடுறான் 

சட்டம்புடிச்சி இளுக்குதுடா 
சர்ச்சிமனசு துடிக்குதுடா 

சம்பளக்காசு இளுக்குதுடா 


700 


அய்யாகாந்தி மகாத்மாவே 

அடியேன் விண்ணப்பம் கேட்டிடுவீர் 
மெய்யாயும்மை மதிச்சிடுறேன் 

வித்தேசங்கள் நினைக்காதீர் 
சட்டந் தவறெனச் சொன்னாலே யந்தச் 
- சங்கதி யென்னுள்ளடக்கமல்ல 
சட்டத்துக்குட்பட்ட சர்ச்சியும் நான் 

சாத்தும் மொழிகளைக் கேட்டிடுவீர் 
சர்க்காரை மதியாதிருக்க 

சனத்தைத் தூண்டிய குத்தமும்மேல் 
சாட்டுகிறோ மிதற்குள்ளதொரு 

தண்டனை தாங்கச் சம்மதமோ 
“ சம்மதம் சம்மதம் சாமிகளே 

சத்தியஞ் சம்மதஞ் சர்ச்சிகளே 
சர்க்கார் நல்லது இல்லையென்றே 

சனங்கள் தெரிஞ்சு கொண்டுவிட்டால் 
எண்ணின எண்ணம் நடந்திடிச்சு 

இந்திய நாடு சிறந்திடிச்சு 
புண்ணய பூமியுமாயிடுச்சு என்னைப் 

பூட்டின பூட்டுந் தொறந்துவிடும் " 
“ உம்முட குத்தம் மிகப்பெரிசு 

ஒத்துழையாமையைச் செய்துவிட்டீர் 
நம்முட ராச்சிய கவுரவத்தை 
நாசகரஞ் செய்யவந்துவிட்டீர் 


51 


குத்தம் கொடியது ஆனாலும் 

சித்தம் நினைப்பதைச் செய்திருக்கீர் 
புத்தம் புதிய கருத்துக்களால் 

பூமியை வைகுண்டமாக்கிப்பிட்டீர் 
ஞாலம்புகழும் திலகருடன் 

நாமும் உம்மைச் சரியாக்கி 
காலமுள்ளமட்டும் பேர்சொல்லவே 

காராக்ருகத்தில் போடுகிறோம் 
ஆறுவருசம் செயிலுச் சொன்னோம் 

அத்தனைக் கத்தனை குத்தமுண்டு 
நீருமதற்குள் விடுதலையாக 

நேரிடில் நமக்குச் சந்தோசம் 


என்று கொடுத்தார் சர்ச்சிமெண்டு 

இதையென்றும் மறக்க முடியாது 
இந்த வழக்கையும் தீருப்பையும் 

இந்திய தேசம் மறந்திடுமோ 


710 


காந்தியைக் கைதியும் செய்துவிட்டார் 

கடுஞ் சிறையிலேவைத்துவிட்டார் 
காருண்ய மூர்த்தியைக் கைதிபண்ணி 

காராக்ருகத்தில் போட்டுவிட்டார் 
ஆறுவருசம் செயிலுக்குள்ளே 

அகிம்சாமூர்த்தியைத் தள்ளிவிட்டார் 
ஆளப்பிறந்தவன் காந்தி தன்னை 

அண்டவேவந்தவன் தள்ளிப்பிட்டான் 


கூ கூவென்று அழுத்தப்பா 

கூடியிருந்த சனங்களெல்லாம் 
ஏழைக்கு நல்லவன் காந்திதனை 
எரவாடாவிலே பூட்டிப்பிட்டான் 


ஒத்துழையாமையும் நின்னுடுச்சு 

உத்தமன் காந்தி சிறை புகுந்தார் 
சத்தியப் போரினில் பொய்புகுந்த 

சங்கடத்தாலே சிறைபுகுந்தார் 


52 


1922 சுயராஜ்யக்கட்சி உதயம் 
நாதன் சிறைக்குள் புகுந்துவிட்டார் 

நாடுகெடந்து தவிக்குதையா 
காந்தி சிறைக்குள் புகுந்துவிட்டார் 

காங்கிரஸ் நின்னு தவிக்குதையா 
சட்டமறுப்பை நடத்துவமா ? 

சட்டசபைக்குள்ளே போகலாமா ? 
திட்டமெதுவும் தெரியல்லையே 

செய்யும்வழி யொண்ணுந்தோணலையே 
என்று துடித்துத் தலைவரெல்லாம் 

இந்திய நாடு முழுதலைந்தார் 
என்னென்னஎண்ணுது மக்களென் று 

எங்கும்கணக்கு எடுத்துவந்தார் 
சட்டமறுப்புக்குப் பாதிப்பெயர் 

சாதகமாக யிருந்துவந்தார் 
சட்டையும் தொப்பியும் போட்டவுங்க 

சட்டசபைப்பிர வேசமென்றார் 
தாசர்தலைமையில் வங்காளம் 

சட்டசபைக்குள்ளப் போயிருந்தால் 
சட்டமறுப்புக்கு சம்மதையா 

சமந்த நன்மை கிடைக்குமென்றே 
சண்டையும்பூசலும் போட்டதுவாம் 

சம்மதம் காங்க்ரசைக் கேட்டதுவாம் 
பண்டிதமோதிலால் நேருவையும் 

பக்கத்திலிழுத்துப் போட்டதுவாம் 
தமிழ் நாட்டுத்தலை ராஜாஜீ 

சட்டசபையை வெட்டிப்பேசி 
சாதிக்கவொண்ணும் முடியாது 

சட்டசபைக்குள்ளே போயிருந்தால் 
காந்திமறுத்திட்ட சட்டசபை 

காட்டிக்கொடுத்திட்ட சட்டசபை 
பூந்து புறப்பட்ட ஆளுகளை 

பொம்மைகளாக்கிடும் சட்டசபை 
ஏசலும்பூசலும் செய்திடலாம் 

ஏதும்பலனுங் கிடைக்காது 
வீசமரைக்காச் சுதந்திரமும் 

விட்டுப்போடச்செய்யுஞ் சட்டசபை 


720 


53 


மோதிலால் நேரு முரட்டடியாய் 

முண்டி நிமிர்ந்தார் அங்குசெல்ல 
முகம்மதலியுஞ் சட்டசபை 

மோகினிப்பேயில் மயங்கிவிட்டார் 
இந்தப்படிக்கிந்த தேசமெல்லாம் 

இரண்டுபட்டுப் போய்த்திண்டாட 
வந்ததுகயாவில் காங்கிரசு 

வம்பும்வளக்கும் நடந்ததையா 
சட்டசபைக்குள்ளே போவதற்கே 

தாசொருதீர்மானங் கொண்டுவர 
சங்காத்தங்கூடவே கூடாது என்று 

சக்கரவர்த்தியும் பேசிவிட 
காங்கிரசுக்குள்ளே தானிருந்தால் 

கைக்கொண்டதிட்டம் நடக்காது 
மூங்கிலிலைபோலே கூட்டமிது 

மூச்சுக்கொருபக்க மாடிவிடும் 
கச்சிபு திசு துவக்கிடுவோம் 

காங்கிரஸ்காரரைச் சேர்த்திடுவோம் 
லெச்சியம் நாட்டுச் சுதந்திரந்தான் 

லெச்சைகெட்டசெய லொன்றுமில்லை 
என்றேதாசும் துணிஞ்செழுந்தார் 

ரெண்டுபட்டுப்போச்சு காங்கிரசு 
அன்றேவந்து முளைச்சதய்யா 

ஆனதொருசுய ராஜ்யக்கட்சி 
1923 நாகபுரி தேசீயக்கொடி சத்தியாக்ரகம் 
நாகபுரிக்கொடிப் போராட்டம் 

நடந்தகதையைச் சொல்லுமுன்னே 
நாட்டு நடப்பையும் சொல்லிடுவேன் 

நல்லாக்கேளுங்க நாட்டாரே 
மன்னாதிமன்னர் பாண்டியர்கள் 

மச்சக்கொடியைப் பிடிச்சிருந்தார் 
என்னாடும்புகழ் சோழமன்னர் 

இட்டப்புலிக்கொடி வச்சிருந்தார் 


730 


54 . 


தேசஞ்செழித்திட்ட சேரமன்னர் 

தெங்குபனைக்கொடி வச்சிருந்தார் 
தீரமராட்டியச் சிவ்வாஜி 

சிங்கக்கொடியைப் பிடிச்சிருந்தார் 
எல்லாக்கொடியு மித்ததிங்கே 

இங்கிலீசுக்காரன் வந்ததுமே 
குல்லாகில்லாப் போட்டுக்கிட்டே 

கொடியையிறக்க விட்டுப்பிட்டார் 


நட்டகொடிமரம் நிக்குதிங்கே 

நம்ம கொடிகள் பறக்குதில்லை 
மொட்டைமரங்களிருக்கு திங்கே 

முன்னைக்கொடிகள் பறக்குதில்லை 
கொடிமரத்து மூலை யென்றுரைப்பார் 

குப்பைகள் கொட்டிக் கிடக்குமங்கே 
அடிபட்டுப்போன இம் மக்களுக்கே 

அப்பம்பாட்டங் கொடிதக்கவில்லை 
நாட்டை அடிமைப் படுத்திப்பிட்டான் 

நம்மகொடியைப் பறிச்சுப்பிட்டான் 
பாட்டனும் பூட்டனும் போட்ட கொடி 

பாவட்டாவெல்லாம் பறிபோச்சு 
சின்னத்துருக்கிக்கு ஜண்டாவாம் 

சீமைப்பிரிட்டிசு ஜண்டாவாம் 
என்னத்திலும் குறையில்லாத 

இந்திய நாட்டுக்கு இல்லைகொடி 
இந்தக் கொடுமை சகிக்காமல் 

இந்திய நேசனல் காங்கிரசில் 
தந்தமணிக்கொடி மூணுவர்ணம் 

தவழும்மணிக்கொடி தந்தாராம் 
தாயின்மணிக்கொடி பாருமென்றே 

தைவீகப்பாரதி பாடிவிட்டார் 
வாயும்மணக்குது பாட்டினிலே 
வந்தனஞ்செய்யுது கைவணங்கி 


கங்கைநதிப்புறம் பச்சைவயல் 

காவிரியாத்திலும் பச்சைவயல் 
எங்கும்மணக்குது பச்சைமணம் 

ஏழுமலைப்பெயர் பச்சைமலை 


55 


740 


மருத நிலப்பயிர் பச்சைநெறம் 

மண்ணில்முளைப்பது பச்சைநெறம் 
மாயம்பெருமாளும் பச்சைநெறம் 

மணிக்கொடியிலும் பச்சைநெறம் 
தத்துவந்தந்தது மிந்நாடு 

சங்கரர்வந்தது மிந்நாடு 
எத்திசையும்புகழ் புத்தபிரான் 

ஏந்தல் பிறந்தது மிந்நாடு 
சாந்தம்கருணையுஞ் சத்தியமும் 

சைவமும் வைணவ மார்க்கங்களும் 
காந்தமென இந்த லோகத்தையே 

கவர்ந்து இழுக்கிற வேதாந்தம் 
எல்லாம்பிறந்த திந்நாடு 

ஏசுபிறந்த கிழக்கிதுவே 
நல்லான் நபிகள் நாயகமும் - 

நாடியு தித்த கிழக்கிதுவே 
காந்திபிறந்தது மிந்நாடு 

கருணைசெழித்தது மிந்நாடு 
சாந்திகொடுக்கிற சூரியனும் 

தானேயுதிக்குந் திருநாடு 
தாயின்மணிக்கொடி தன்னிடையே இந்த 

தத்துவக்காவியும் சேர்த்துவிட்டார் 
ஞாயம் நடுத்தவ றாதிருக்க 

ஞானி நிறத்தையும் சேத்துவிட்டார் 


உள்ளத்திலுள்ளது தூய்மையென்றே 

வெள்ளை நிறத்தையும் சேர்த்துவிட்டார் 
உழைத்துப்பிழைப்பது நல்லதென 

உண்மைக்குராட்டினம் போட்டுவிட்டார் 


இந்தக்கொடியும் பறந்துவர 

எங்குமேஞானம் சிறந்துவர 
வந்தமணிக்கொடி பாரதத்தின் 

வல்லமை பேசித் திரிந்துவர 


வானமும்பூமியு முள்ளமட்டும் 

வாரிதியாழிகளுள்ள மட்டும் 
ஞானமும் நீதியு முள்ளமட்டும் 
ஞாயந்தரையினி லுள்ளமட்டும் 


56 


எங்களின் தேசக் கொடியிதுவே 

எங்கும் நிறைந்து பறந்திடவே 
மங்களவாழ்த்துக்கள் தந்திடுவீர் 

மண்டலமுச்சூடு முள்ளவரே . 


நாகபுரிக்கதை சொல்லவந்தேன் 

நாட்டுகுழப்பத்தில் மாட்டிக்கிட்டேன் 
வேகம் பொறுக்குது இல்லையடா 

வெடிச்சுப்போகுது நெஞ்சுக்கனல் 


750 


நாகபுரிக்குள்ளே நம்மளவர் 

நாலஞ்சுபேரொண்ணு கூடிகிட்டே 
போகவே ஊருக்குள் ஊர்வலமாய் 

பொறப்பிட்டுக்கொடிதான் பிடிச்சார் 
இந்தக்கொடியைப் புடிக்காதே 

எங்க தெருவுக்குள் போகாதே 
என்று தடுத்தான் போலீசு 

இந்திய நாட்டுக் கொடிதனையே 


எல்லோருங் கொடிதா னெடுத்தார் 

எங்கும் கொடியைப் பறக்கவிட்டார் 
நல்லோரெல்லாம் நாகபுரி 

நகரை நாடியே வந்துவிட்டார் 
நாகபுரிக் கொடிப்போராட்டம் 

நாடுமுளுக்க நடக்குதப்பா 
ஏகப்பட்டசனங் கூடுதப்பா 

இந்தியமானத்தைக் காப்பாத்த 
பாத்தது இந்திய ராசாங்கம் 

பட்டேல் வீரனும் வந்து நின்னான் 
ஏத்ததுசெய்யட்டும் ராசாங்கம் 

எடுத்துக் கொடியைப் பிடிங்களென்றால் 
கொடிபுடிச்சது கூட்டமெல்லாம் 

கோடிச் சனங்கள் கொடிபுடிச்சார் 
அடியெடுத்துமே வச்சிடுமோ 

அடங்கிப்போனது ராசாங்கம் 


57 


760 


காந்திக்கு ஆபரேஷன் , விடுதலை 
கட்டுக் காவலுக்குள்ளிருந்தே 

காலும் நடக்க இடமின்றியே 
காந்தி வகுத்திலே கட்டி ஒண்ணு 

கல்லுச் சிவலிங்கம் போலே வர 
கர்ணல்மாடக்சு டாக்டருமே 

காருண்ணியம் ரொம்ப உள்ளதொரை 
கண்ணுங் கருத்தாப் பாத்துப்பிட்டு 

கண்டார் ஆபத்து வந்ததென்றார் 
கத்தியைவச்சு அறுக்கலையேல் 

காலமுந்தள்ள முடியாது 
சத்தரம்வச்சு சிகிச்சை செய்தால் 

சங்கடம் மெத்தவு முண்டதிலே 
காந்தி யுசுருக்கு மோசம்வந்தா 

கலங்கிப்போகும் தேசமெல்லாம் 
சாந்தஞ் சத்தியம் பாக்காது 

சண்டைக்கு வந்திடும் எம்மேலே 
சத்தரம்வைக்கவே உத்தரவும் 

தந்தால் கத்தி யெடுப்பேன் நான் 
மித்திரர் யாரேனும் உண்டானால் 

மின்னே வாருங்கள் என்றாராம் 
சாந்த மகாத்மா கேட்டதுமே 

சாத்திரியாருக் கெழுதிவிட்டார் 
சாத்திரியாரும் போயிருந்தே 

சத்திரம்வைக்கவே சொன்னாராம் 
தேசத்தைக்காக்கும் பொறுப்பினிலே 

சீனிவாச சாஸ்திரியார் 
மாசத்த தொண்டொன்று செஞ்சுவிட்டார் 

மகாத்துமாவைக் காப்பாத்த 
காந்தி பிறந்தால் தேசமெல்லாம் 

கட்டி அடிச்சிடும் சாஸ்திரியை 
காருண்ணியம் தயவில்லாமல் 

காறி உமிஞ்சிடும் சாஸ்திரியை 
கட்டி யறுத்து எரியாட்டி 

காந்தி பிறப்பது நிச்சயந்தான் 
வெட்டி எடுக்கவே உத்தரவு 

வேறொருத்தன் தரமாட்டானாம் 


58 


இந்த நிலைமையில் சாஸ்திரியார் 

ஏத்துக்கொண்டா ரிப் பொறுப்பை 
நந்தமைக்கொன்று எரிந்தாலும் 

நாட்டுக்குழைக்கத் தயங்கலையாம் 
செத்துப் புழைச்சார் காந்திமகான் 

சீக்கும் சௌக்கிய மாச்சு தய்யா 
கட்டிக்கு காந்தி பொழச்சுதுமே 

கவுருமெண்டும் பொறுப்புவிட்டு 


காந்தியைக் காவல் விடுவித்திட்டார் 

கடல்கரையிலே போயிருந்தார் 


இந்து முஸ்லீம் சண்டை , உண்ணா விரதம் 


770 


அடடகு புடிச்சவன் தானிருக்க 

அண்ணனுந் தம்பியும் சண்டையிட்டார் 
சொத்தை எடுத்தவன் தானிருக்கச் 

சோதரர் கூடியே சண்டைடயிட்டார் 
எதிராளிகிட்டக் கொடுத்துப்பிட்டு 

இந்துவும் முஸ்லீமும் சண்டையிட்டார் 
இதிலாறு அதிலாறு போனதையா 

இங்கிலீஷ்காரன் ஆண்டிருந்தான் 
இந்தியன் முஸ்லீமைக் கொள்ளைவச்சான் 

இஸ்லாங்காரனுங் கொள்ளைவச்சான் 
சிந்தினரெத்தமும் பத்தாமல் 

சிப்பாய்க்காரனும் சுட்டுக் கொன்னான் 
என்னத்துக்காக அடிச்சுக்கிறோம் 

என்பதுகூடத் தெரியாமல் 
சின்னத் தனமான சண்டையிலே 

செத்துவிழுந்தது தேசச்சனம் 
யோகத்தில் வந்தவன் தானிருக்க 

ஊருக்குடையவன் சண்டையிட்டான் 
கோஹத்து என்னும் டவுன் தனிலே 

கொழுந்து விட்டெரியுது சாதிச்சண்டை 
என்னையன் காந்தி படிச்சாராம் 

இதயங்கலங்கித்துடிச்சாராம் 
இருபத்தொரு நாள் பட்டினியாய் 

இருக்க விரதம் புடிச்சாராம் 


59 


உயிருக்கு மேலாக உள்ள சனம் 

ஒத்துமை காணமுடியாட்டி 
உயிருமிருந்தென்ன போயுமென்ன 

ஒத்தன் செத்துலகம் வெத்தாமோ 
தேசமும் பட்டினியாச்சுதப்பா 

சின்னஞ்சிறுவரும் தின்பதில்லை 
வெல்லப் பணியாரம் விக்கிக்குமாம் 

மேல்மூச்சு வாங்கியே துக்கிக்குமாம் 
கோயில் குளங்களைக்கும்பிடுவார் 

கோடிக்கன்ன தானம் செய்திடுவார் 
ஆண்டிபரதேசிதன்னைத் தேடி 

ஆறுசுவைச்சோறு போடுவராம் 
காந்தி பொழச்சு வரவேணும் 

கண்ணைத்திறந்து நீ பாக்கவேணும் 
ஏந்தல் பொழச்சுவரவேணும் 

எல்லாத் தெய்வமும் காக்கவேணும் 
என்று ஜனங்கள் தவித்திடவே 

ஈசன் கருணை தழைச்சுதையா 
இருபத்தொரு நாள் பட்டினியும் 

ஏதுஞ்செய்யவில்லை காந்திக்குமே 
சத்தியம் வந்து தலைமாட்டில் 

தவமிருந்து பொழைச்சுவிட 
இரக்கம் வந்து தலைமாட்டில் 

இருந்து உசுரைப் பொழைச்சுவிட 
கருணைவந்து தலைமாட்டில் 

கைகட்டி நின்னு பொழைச்சுவிட 
காந்தி பிழைத்திட்ட சேதிதன்னை 

கண்டு மகிழ்ந்தது தேசமெல்லாம் 


180 


1924 பெல்காம் காங்கிரஸ் 
* மேல்வாரியாயிருந்த வித்தியாசமெல்லாம் 
வெளிக்கிளம்பி வீதியெங்கும் பேசிவரலாச்சு 
சட்டசபை போயிருந்து தாய் நாட்டைக் காக்க 
தங்களுக்கு சத்தியுண்டு தடை செய்தார் காந்தி 


60 


என்று சொல்லிக்கொண்டிருக்கும் இந்தியச்சிங்கங்காள் 
இன்று முதல் நீங்கள் தனிப்பாதையிலே சென்று 
எந்தவிதமாயும் சுதந்திரமே பெற்று 
எங்களுக்குத் தாருமென்று காந்திமகான் சொல்லி 
தன்னுடன் இருந்த சில தலைவர்களும் தானும் 
தாய்நாட்டுச் சேவை செய்ய தனிவழியில் போனார் 
நிர்மாணத்திட்டமெனும் நேர்வழியாம் பாதை 
நீள நடைபோட்டு விட்டால் நிச்சயம் சுயராஜ்யம் 


790 


நிர்மாணத் திட்டம் 
* இந்நாளில் காந்திமகான் என்ன செஞ்சாரென்பதை நாம் 
பொன்னாலே யெழுதிவச்சுப் போத்திவரவேணுமையா 
தேசமெங்குஞ் சுத்திவந்தார் திட்டம் விவரிச்சார் 
யோசனைகள் சொல்லி உற்சாகமூட்டிவிட்டார் 
ராட்டினத்தை சுத்திவிட்டார் ராசாங்கம் சுத்தியதே 
மதுவிலக்குச் செய்துவிட்டார் மதிகெட்டவன் திரும்ப 
பெண்ணடிமை என்றதொரு பெரும்பேயை ஓட்டிவிட்டார் 
ஆண்மகனுக்கே யவரும் அமைச்சென்று சட்டமிட்டார் 
இருட்டுப்பள்ளிக்கூடம் வைத்தார் எல்லோரும் தான் படிக்க 
குருட்டுத்தனமாயிருந்த குத்தமெல்லாம் வெளியாச்சு 
சாதிவித்தியாசமெனும் சண்டைகளைத் தீர்த்துவிட்டால் 
சமத்துவம் கிடைக்குமென்ற தத்துவமுஞ் சொல்லிவிட்டார் 
பேதகமாய்ப்பேசிப் பெரியமதஞ் சின்னமதம் 
ஆதிமதம் வந்தமதம் அந்தமதச் சண்டையெல்லாம் 
ஆகாது தேசத்துக்கு அயலான் வசித்திருக்க 
வாகான சாக்கிதென்று வக்கணையாய்ச் சொல்லிவிட்டார் 
உழுதுபடைக்கின்றவனும் உப்புவிக்குஞ் செட்டிகளும் 
விழுதுவிடும்வேதம் விளம்புகின்ற வேதியனும் 
தேசம்எனும் தேரில் திரைச்சீலை யச்சாணி 
தெப்பக்கட்டையாகு மொண்ணு தேஞ்சாலுந்தேரேது ? 
வெள்ளாமை செய்யுகிற விவசாயிகள் தனக்கே 
எல்லாரும் எந்நாளும் இரக்கம் கொடுக்கோணும் 
குடிசைத் தொழில் செழித்து குபேரப்பட்டிணமாய் 
மிடி செய்யும் தீமைகள் போய் மேலாக வாழோணும் 


61 


800 


ஆடோடுமாடுகளும் அத்தனையுந் தாம்பலுகி 
நாடோறும்பாலாறு நன்றாய்ப் பெருகோணும் 
சொந்த மக்கள் நெய்ததுணி சொரசொரப்புக் கண்டாலும் 
அந்தஉடைதானுடுத்தி அன்பாக இருக்கோணும் 
அன்னிய நாட்டுச்சரக்குக் காசைப் படுமோகம்போய் 
தன்னுடைய நாட்டுச் சாமானை வாங்கோணும் 
சத்தியத்தையே பேசி சத்தியத்தையே நினைச்சுச் 
சத்தியத்திலே வாழ்ந்து சாசுவத மாகோணும் 
ஆயுதத்தைத்தானெடுத்து அடிபுடியுஞ் செய்யாமல் 
அஹிம்சா மார்க்கத்தில் அனைவோரும் வரவோணும் 
காட்டுமிருகம் போலே கடிச்சுக்கிட்டு வாழாமல் 
நாட்டு மக்களெல்லாரும் நன்றாக வாழோணும் 
நாட்டுமக்கள் எல்லாரும் நடமாடும் தெய்வமென 
ஆட்டுவிக்கும் தெய்வத்துக்கு அடங்கி நடக்கோணும் 
நிர்மாணத்திட்டமிதை நேராய்நடத்திவந்தால் 
கர்மானுசாரவினை கண்ணெதிரில்போகுமென்றார் . 


வைக்கம் சத்யாக்ரகம் 


810 


நம்பூரிப்பட்டருக்கும் நாட்டிலுள்ள பாப்பார்க்கும் 
வம்பாக வித்தேசம் வளங்கும் மலையாளம் 
சான்றாரைத் தீயரெனச் சாத்தும் மலையாளம் 
சாமிக்கு மீரத்துணி போத்தும் மலையாளம் 
சாதிவித்தியாசமெனும் சண்டையில் புகுந்து விட்டு 
பாதிசனம் பாதிரிக்கி பறிகொடுத்த தத்தேசம் 
வம்பாகச் சண்டையிட்டு வக்கிழந்து மதமாறி 
மாப்பிள்ளையாப் போகவிட்ட மக்களுட சீமையிலே 
வைக்கத்துக் கோயிலிலே வந்ததொரு சண்டையது 
வைதீகர் தங்களுக்கும் மக்களரிசனங்களுக்கும் 
ஆண்டவன் கோயில் அணிமதிலின் பக்கத்திலே 
அரிசனங்கள் போகவர ஆகாதென மறுத்தார் 
கோயில் கட்டக்கல்லுகளை கொண்டுவந்துபோட்டவர்கள் 
கும்பிடவுங் கூடாதாம் கோயில் சுத்தக் கூடாதாம் 
தண்ணித்துறை வெட்டி தாக்குமடை கட்டினவர் 
தாகம் தணிக்க அந்தத் தண்ணிமொள்ளக்கூடாதாம் 


62 


மரக்கால் தனைஎடுத்து வாரிவிடும் வெட்டிமக்கள் 
மஹதேவன் கோயில் திரு வாசல் வரக்கூடாதாம் 
படியளக்கும் சாதியது பகவானின் கோயிலிலே 
அடிபணியக்கூட அருகில் வரக் கூடாதாம் 
பொறுத்துப் பொறுத்து மனம் புண்ணாகிப் போனசனம் 
வருத்தம் சகிக்காமல் வந்தாராம் தெருவூடே 
வைக்கத்தில் சத்தியப்போர் வந்தே குவிந்துவிட 
மகாத்மா காந்தி மகாராணி தன்னோடு 
வாதமிட்டு அவர் வழிக்கு வந்தாள் மகராணி 
மலையாள ராசாக்கள் வாசல் திறந்து விட்டார் 


சி . ஆர் . தாஸ் மரணம் 


820 ) 


* சட்டசபைக்குள் காங்கிரஸ்கூடி ஜமாய்க்குதாமப்போ 
சர்க்காருக்குத் திணறடியாகி தள்ளாடிப் போச்சாம் 
வித்தல்பாயி பெரியபடேலு வீரன் தலைமையிலே 
சத்தியமூர்த்திச் சிங்கங்குமுறுது ஜண ஜண ஜண வென்றே 
சிஆர் தாசும் வங்காளத்திலே சிகரம் போலானார் 
சென்குப்தாவும் தேசபந்துவின் சீடர்தாமானார் 
சர்க்கார்கட்சி தீர்மானமெலாம் தவுடாபோச்சுதுவாம் 
பிர்க்காஜில்லா தாலுக்காவும் காங்கிரசாச்சுதுலாம் 
மந்திரிப்பதவியைத் தந்தேயதனை வகிக்கச்சொன்னானாம் 
மண்டலம் போற்றும் சிஆர்தாசும் மாட்டோமின்னானாம் 
திக்குமுக்காடித் திணறிப்போச்சுது சீமைராசாங்கம் 
தீவிரமாக உடைச்சுப்போடுறார் வந்தசட்டமெல்லாம் 
தேசத்துக்கெல்லாம் பெரியவக்கீலு சிஆர்தாசையா 
சீனிவாசய்யங் காரைப்போலே சிறந்தவக்கீலையா 
காசுபணத்தை லட்சலட்சமாய் கட்டிவைக்கவில்லை 
கையிலேஉள்ளதை யெல்லாந்தேசக் கஷ்டத்துக்கீந்தாராம் 
கட்டின வேட்டி சட்டையோடு கையை உதரிப்பிட்டே 
கைவசமிருந்த சொத்துகளெல்லாம் கழுவி யேவிட்டாராம் 
சொத்துப்பத்தெல்லாம் தேசத்துக்கே சொந்தமென்றுவிட்டார் 
சொந்தஉழைப்பால் சேர்த்தது அய்யா சுற்றம்தந்ததல்ல 
எங்குபார்த்தாலும் சிஆர்தாசுக் கேத்தம் பெருகுதையா 
இந்தவேளையில் நடந்தது சொல்ல இதயம்உருகுதையா 


830 


63 


சுத்தி அலைஞ்சார் நாட்டுக்காக சுகக்கேடுண்டாச்சு 
நித்தியகண்டம் பூர்ணாயுசுமாய் நேருகெட்டுப்போச்சு 
மல்லியப்பூப்போ லுள் ளதிரேகம் வாடி வதங்கிச்சாம் 
அல்லியம்பூப்போ லானதிரேகம் அலண்டுகசங்கிச்சாம் 
செக்கச்செவந்த மேனியெங்குமே வெக்கைக்கொப்பளமாம் 
கக்கரிப்பளம்போ லுள்ள வுடம்பு கன்னிப்போயிடுச்சாம் 
சீவங்கிடந்து இளுக்குது அய்யா தேசத்துக்காக 
தேகங்கிடந்து தவிக்குது அய்யா தேசத்துக்காக 
இருபத்தஞ்சாம் வருசம்சூனில் எட்டாம் தேதியிலே 
ஈசன் திருவடி சேர்ந்தாரய்யா இணையில்லாதாசும் 
இந்தசேதியைக் காதிலேகேட்டா ரெங்கள் மகாத்மாஜீ 
இரவோடிரவாய் ஓடி வந்தாரா மெங்கள் மகாத்மாஜீ 
கதருக்கொடிக்கு உள்ளேகிடந்த தாசைக்கண்டாராம் 
கதறிக்கதறி அழுதாரையா எங்கள் மகாத்மாஜீ 
தேசத்துக்காகச் சொத்துஞ்சுகமும் தெத்தம் செய்தாயே 
சித்தரஞ்சனா சென்றாயோநீ யென்றே அழுதாராம் 
தேகம்பொருளுஞ் " சீவனுமிந்தத் தேசத்துக்காக 
தியாகம் செய்த சித்தரஞ்சனா திரும்பிப்பாராயோ 
மாலை துவண்டது போலேகிடக்கும் மன்னாநீயுந்தன் 
வாயைத்திறந்தொரு வாசகம்பேச மாட்டாயோ அப்பா 
கையிலிருந்த பணம்போதாமல் கடங்கட்டும்வாங்கி 
கஷ்டப்பட்டவர்க் கீந்தாயென்று காதிலேகேட்டேனே 
இரணம்கெட்டவ னென்றேயுன்னை எவரும் சொல்லிடவோ 
இந்தியதேசம் சீ . ஆர் . தாசுக் கெத்தனை கடன்பட்டதோ 
தாசுக்குக்கடன் பட்டுக்கிடக்கும் தாய்நாடேகாசைத் 
தரவேணும் நீ தாஸர்கடனை தானும் தீர்க்கவென்றார். 
பத்துலட்சத்தைத் தந்தது இந்தப் பாரததேசமுமே 
பகிர்ந்து அளித்தார் ரெண்டரைலெட்சம் பட்டகடன் தீர்த்தார் 
தாசருபட்ட கடனைத்தீர்த்த தாய்நாடேயுன்னால் 
தாசிரியாகித் தவிக்கும்பேர்களை தள்ளிவிரட்டாதே 
கோடி கோடியாச் செல்வமெடுத்துக் கொடுத்தவர்ரொம்பப்பேர் 
குபேரபோகம் விட்டேகொட்டடி போனவர் ரொம்பப்பேர் 
கல்லுங்கடலும் புல்லும்புனலும் காவிரிகங்கையுமே 
காலம்பூமியு முள்ளமட்டும்தாஸ் கவுரவப்பேர் வாழ்க 


840 


64 


850 


1926 கௌஹாதி காங்கிரஸ் 
சீமான் சீமா னென்றுசொன்னால் 

சின்னக்குழந்தை யரியுமையா 
சீனிவாசய்யங்கார் தன்னையந்தச் 

செல்லப் பெயரிட்டழைப்பார்கள் 
ராமனாதபுரச் சீமையிலே 

ராசாங்கத்து வக்கீலாய் 
சீமைபுகழவே வாழ்ந்திருந்த 

சேசாத்திரிஐயங் கார்மகனாம் 
வீரமறவர்கள் மாகாணம் 

வெட்டொன்று துண்டொன்று செஞ்சிடுவார் 
சூரமறவர்கள் மாகாணம் 

சொன்னசொல்லுத்தவ ராதவராம் 
சின்னமருது பெருமருது 

சேதுபதித்தமிழ்ப் பாண்டித்துரை 
என்னும்பலபல மேலானோர் 

இங்குபிறந்தவர் இல்லையோடா 
மீனாட்சியம்மை தென்மதுரை 

மேலான தமிழ்த் தென்மதுரை 
தானாமிவருக் கென்றறிந்தால் 

தமிழன்மனசு குளிருமையா 
சட்டம்படித்து வெகுசுகமாய் 

சம்பாத்தியங்கள் செய்கையிலே 
சர்க்கார்வக்கீல் செனரல்எனச் 

சம்பளம்வாங்கிடும் நாளையிலே 
ஒத்துழையாமை நடக்கக்கண்டார் 

உத்தமன்காந்தியைத் தானுங்கண்டார் 
நித்தமிவருக்குப் போராட்டம் 

நேர்வழிதன்னையே கண்டறிய 
பாஞ்சாலத்துப் படுகொலையைப் 

பத்திப்படிச்சிட்ட நாள் முதலாய் 
வீஞ்சாமர்த்தியம் பேசுவதில் 

வெறுப்புவந்துமே கவ்விக்கிட 


65 


வக்கீல்புழைப்பை விட்டெறிஞ்சார் 

வக்காலத்துக்கள் வாங்கவில்லை 
சர்க்கார்தந்துள்ள பட்டத்தையும் 
சன்னத்தையும் தூக்கித் தானெறிஞ்சார் ' 


காந்தி வழிகள் பிடிக்காது அவர் 

கருணைரொம்பப் பிடிச்சிடுமாம் 
சாந்தி வழிகள் புடிக்காது அவர் 

சத்தியம் கண்டு மலைச்சிடுவார் 
காந்திக்கு நல்லெண்ணம் மெத்தவுண்டு 

காரியம் செய்யத்தெரியுதில்லை 
கட்டுகதரெனச் சொல்லுகிறார் 

கட்டித்தொலைப்போ மென்பாராம் 


சத்தியம் அஹிம்சை சாந்தமெல்லாம் 

சாதிக்கலாமோ அரசியலில் 
நித்தியம் வேறொரு யுத்தியினால் 

நீக்குப்போக்கு காட்டுமென்பார் 
இந்த வருஷத்துக் கூட்டத்துக்கே 

இவரு தலைவரென்றாக்கி வைத்தார் 
நாந்துவிடும்படி சேதியொண்ணு 
நுழையுமுன்னர் நடந்ததையா 


860 


நல்ல நல்ல யானை பாத்துவச்சார் 

நாற்பத்தோ ரானையை பாத்துவச்சார் 
வல்லவனாகிய சீமானையூர் 

வலமாயழைக்க வைத்திருந்தார் 
சிரத்தானந்தரையே ஒருவன் 

குத்திவிட்டானெனச் சேதிவர 
சீமானூரு வலந்தனையே 

செய்ய வேண்டாமெனச் செப்பிவிட்டார் 
சட்டசபைசுயராஜ்யக்கட்சி 

தானிறைவேத்திய தீர்மானம் 
வட்டமேஜை மகாநாடுகூட்டி 

வகுக்க வேணும் அரசியலை 


என்றதைக் காங்கிரஸ் கேட்டதையா 

இந்த வருசத்துக் கூட்டத்திலே 
அன்று முதல் ஒரு ஆண்டுக்குப்பின் 

அழகுச் சென்னையில் கூடின தாம் 


66 


1927 சென்னைக் 


காங்கிரஸ் 


சேத்துப்பட்டேரி நிரம்பிடுச்சாம் 

செனசமுத்திர மாயிடிச்சாம் 
பாத்தகண்பாத்த படிக்கேயந்தப் 

பந்தலழகையும் பாத்திடிச்சாம் 


திலகர் மண்டப மென்றழைத்தே 

சிங்காரப்பந்த லமைச்சுவச்சார் 
உலகம்புகழும் உத்தமனை 

உள்ளம் நினைக்கவே செய்துவச்சார் 


அமிருதசரசுக் காங்கிரசில் 

ஐயன் திலகர் வந்தாரே 
ஆனந்தமாகவே காந்திதன்னை 

அணைத்துத்தழுவி நின்றாரே 


ஒத்துழையாமை நடத்துவதில் 

உள்ளபடியெனக் கொத்துமைதான் 
சத்தியம் அஹிம்சை யென்பதெல்லாம் 

சனங்கள் கொண்டு செலுத்துவரோ ? 


அப்படித்தேசம் அனுமதிச்சால் 

அடியேனும்கூடத் தலைகொடுப்பேன் 
எப்படியானாலும் இந்தியர்க்கே 

இந்திய நாடு வரவேணும் 


என்றுதயிரியஞ் சொன்னமகான் 

இன்றைக்கு நாட்டினி லில்லையையோ 
அன்று நடந்த கதைகள் எல்லாம் 
அகலுதில்லையே கண்ணைவிட்டு 


87 . 


ஆகஷ்டு மாசம் முதல்தேதி 

ஆரம்ப மொத்துழையாமை யென்றே 
யோகமும் வேளையும் பாத்து வச்சே 

உங்களைத் தேடியே காந்தி வந்தார் 
பம்பாய் வந்து இறங்கையிலே 

பால கங்காதரர் சாயுஜ்ஜிய 
பதவியடைஞ்சதைக் கேட்டு மனம் 

பதறியழுது துடித்தாரே 


67 


நாட்டுக்குப் பாடுபடத் துணிந்தீர் 

நாலஞ்சுவாட்டி செயில் புகுந்தீர் 
காட்டுக்குப் போகவே ஞாயமுண்டோ 

காரியம் முடிஞ்சு போயிட்டுதோ ? 
ஒத்துழையாமை யியக்கத்துக்கே 

உம்மைக் களபலியாக்கிக் கிட்டே 
சத்திய நல்லறவான் தனைப்போல் 

சாயுச்சியம் பெத்துப் போனீரோ ? 
பத்துலச்சஞ் செனம் கத்துதையா 

பம்பாய் பட்டணம் கத்துதையா 
முத்து முத்தாகவே கண்ணீர் விட்டு 

முப்பத்தி முக்கோடி அழுகுதையா 
எள்ளுந் தண்ணீரையுமள்ளி யுமக் 

கிந்திய தேசம் இறைக்குதையா 
பிள்ளைகள் முப்பத்து முக்கோடி 

பெத்த மகானே பிரிந்தீரோ ? 
இந்திய தேசப் பொறுப்பை யெல்லாம் 

என் தலைமேலே நீர் கட்டிவிட்டு 
அந்திய காலமடைந்ததற்கே 

அந்தரங்கப் பொருளேது முண்டோ 


காந்தியிந் நாட்டுக்கு வந்துவிட்டான் 

கையில் பொறுப்பை யெடுத்துக் கிட்டான் 
சாந்தமும் அஹிம்சை தத்துவமும் 

தழைக்கட்டுமென்று போனீரோ ? 


உன்னைத் துரத்தித் துரத்தியவன் 

ஒண்ணுக்கு நாலுதரம் மடக்கி 
தண்ணிக்கி மேலேயும் ஏத்தியேமாந் 

தலைச் சிறையினில் தள்ளிவிட 


880 


கீதை ரெகசியம் தானெழுதி 

வேதப் பொருளை விரித்துரைத்தாய் 
பாதை தெரியாது தான் தவிக்கும் 

பாரதமக்கள் பதம்பெறவே 
பொன்னெழுத்தாக யெழுதி யிந்த , 

பூமிக்குப் பொக்கிஷமாக்கி வைத்த 
புண்ணியவானை மறந்திடுமோ 

பூமியென்பது உள்ளமட்டும் 


68 ) 


என்று நினைத்துமே சென்னை யெல்லாம் 

ஏழைபங்காளனை வாழ்த்திடுமாம் 
அன்று சுதந்திர வெள்ளத்திலே 

ஆழக்குளித்தனர் மக்களெல்லாம் 


தொண்டர் படையிலே சீமானாம் 

துலங்கு மேடையில் சீமானாம் 
கண்டவிடமெங்குஞ் சீமானாம் 

காய்கறிக் கட்டிலும் சீமானாம் 


தலைவர் மேடையில் சத்யமூர்த்தி 

சமையல் பொரையில் சத்யமூர்த்தி 
அலையும் திரியும் சத்யமூர்த்தி 

அத்தனை திக்கிலும் - சத்யமூர்த்தி 
எத்திசை பார்த்தாலும் முத்துரங்கம் 

எந்த உபசாரம் முத்துரங்கம் 
சித்தம் நினைக்குமுன் கொண்டுவந்தே 

சேரக்கொடுப்பது முத்துரங்கம் 


புத்தப்புது மஞ்சச் சீலைகட்டி 

புனுகு சிந்தூரப் பொட்டுமிட்டு 
சுத்தி அலைஞ்சிடும் மோகினிபோல் 
சுமங்கிலிப் படை யெங்கேயுமாம் 


மாளவியாவும் வந்திருந்தார் 

மஹம்மதலியும் வந்திருந்தார் 
மகாத்துமாவும் வந்திருந்தார் 

மா நிலமெல்லாம் வந்திருந்தார் 


பூர்ண சுதந்திரம் தேவை 


செக்கச்சிவந்த நிறமுடையான் 

சிங்கத்தைப் போல உறமுடையான் 
தேசத்துக் காரியம் முன்னணியில் 
செய்து முடிக்குந் :திறமுடையான் 


காலம் பிறக்கு முன்னே பிறந்த 

கன்னிக் குமரியைப் போல இவன் 
வாலக்குமர னென்றே யென்றைக்கும் 

வாழப்பிறந்த இளமையினான் 


69 


890 


தீரத்திலகரின் தீவிரமும் 

சி . ஆர் . தாசின் வாசகமும் 
சூரத்தனமுள்ள கோகலேயின் 

சூச்சமப் புத்தியு முள்ளவனாம் 
எங்களுக்குக் கண்ணுங் கண்மணியும் 

ஏழைக்கு யிருக்கு யிராயும் 
இங்கிலீசுக்காரன் கண்களுக்கோ 

எரி நெருப்பாய்த் தோணிடுவான் 
நேருவெனும் பெயர் கேட்டுவிட்டால் 

நித்திரை விட்டெழும் தேசமெல்லாம் 
யாருமிவனுக்கு நேரிடையாய் 

அவதரிச்சவர் இல்லையையா 
காந்தியைத் தெய்வமெனத் தொழுவார் 

காலடி தன்னில் விழுந் தெழுவார் 
சாந்தி வழிதன்னைச் சொல்லவந்தால் 

சவஹர்லாலைப் பாத்திடுவார் 


அந்த ஜவஹரிலா லுமிங்கே 

ஆணித்தரமாகச் சொல்லிவிட்டார் 
இந்திய பூர்ண சுதந்திரமே 

எங்களின் நாட்டுக்கு வேண்டுமென்றார் 
நாங்கள் விரும்பிய நாட்டுடனே 

நல்ல உறவு வகுத்திடுவோம் 
தாங்களே தங்களின் நாட்டுக்குள்ள 

தரும் நாயம் வளத்திடுவோம் 


மாளவியா தன்னைத்தன் கரத்தால் 

மார்புடன் சேரத்தழுவிக் கொண்டே 
மகம்மதலியும் சொன்ன திந்த 

மணிமணியாகிய வாசகமே 


இந்துவும் முஸ்லீமும் என்றைக்குமே 

இரண்டு கண்ணென வாழ்ந்திடுவோம் 
இந்திய தேசச் சுதந்திரமே 

இலட்சியமதனில் ஆழ்ந்திடுவோம் 
இந்தஊர்க் கூட்டச் செலவுக்கென்றே 

எடுத்த நிதியில் மிஞ்சிய தில் 
சொந்த நிலங்கரை வாங்கியதில் 

சுதந்திரக் கோயில் கட்டிவைத்தார் 


70 


900 


சைமன் கமிஷன் பகிஷ்காரம் 
* அண்ணாவாடா தம்பீவாடா அளகுசைமன் துரையே 
ஆளுகளெல்லாம் கூட்டிக்கிட்டேபோ அள குசைமன் துரையே 
இந்திய நாட்டைச் சுத்திப்பாரு அளகுசைமன் துரையே 
ஏழெட்டுப்பேரைக்கூப்பிட்டுக்கேளு அளகுசைமன் துரையே 
சுயராஜ்ஜியமாய் ஆளத்தானும் தோளில் வலியுண்டோ 
சொந்த ராச்சியம் நடத்திப்போட தோ துதானுமுண்டோ 
பாத்துக்கேட்டு பார்லிமெண்டுக்குப்பதிலுச்சேதி சொல்லு 
பண்டம் விக்கணும் தகுந்தாப்போலே பாத்துச்சேதி சொல்லு 
என்றே சொல்லிச் சைமன் கமிஷனை இங்கிலிஷ் ராசாங்கம் 
இந்த நாட்டுக்குத்தூதனுப்பினார் எங்க காசுச் செலவில் 
காந்திமகானிச் சேதியைக்கேட்டு கல கல நகைச்சாராம் 
கண்ணைத் துடைக்கிற வித்தையை உடனே கண்டுபுடிச்சாராம் 
ஏழுபேர் இங்கு வருகிறதாம் இந்தியாச்சேதி அறிகிறதாம் 
நாப்பதுகோடிச் சனந்தனையே நாலஞ்சுபேர் வந்து பாக்கிறதாம் 
பட்டம்பதவி படைச்சவங்க பைசாச்சம்பளம் பெத்தவங்க 
சட்டம்படிச்சு கிழிச்சவங்க சனத்தைக்கொன்னு புழைச்சவங்க 
இப்படியாகவே பத்துப்பேரை இளுத்துப்புடிச்சுப்பேசிப்பிட்டு 
பூமாலைகளைப்போட்டுக்கிட்டு போக்குவரத்தைக் கெடுத்துப்பிட்டு 
காப்பிடிபன்களைச் சாப்பிட்டுட்டு காசைக்கரியாக ஆக்கிப்பீட்டு 
போகப் போற இந்தக்கூட்டந் தன்னை பொருட்படுத்தவும்கூடாது 
என்றே காந்தி எடுத்துரைக்க எதுத்து நின்னது தேசமெல்லாம் 
சர்க்காருதாஸர் பின்னேவர சண்டைச் சிப்பாயி முன்னேவர 
சலாங்கூட்டம் பின்னே வர தடியெடுத்தவன் முன்னேவர 
தம்பட்டக்காரன் பின்னே வர சார்ச்செண்டுக்கூட்டம் முன்னேவர 
சீமைத்துரைகளின் கூட்டமது தேசவிசாரணை செஞ்சிடுச்சாம் 
தேசத்துமக்களும் கூட்டமிட்டு திரும்பிப்போகச் சொல்லையிலே 
தேசத்தைக்காக்கும் பட்டாளம் தெண்டனை செஞ்சுதடி வீச 
தலைவணங்காத ஜவஹர்லால் தானுமடிபட்டுக்கொண்டாராம் 
லஜபதிராய் சிங்கமது லாகூர் தன்னில் மறியல் செய்ய 
சார்ஜண்ட்டொருத்தன் தடியாலே சாத்திவிட்டானாம் மார்மேலே 


910 


அடிபட்டு நெஞ்சம் துடிதுடிச்சு ஆறுமாசம் சீக்காய்க் கிடந்து 
ஆண்டவன்பாதம் சேர்ந்தாரே அந்தக் கொடுமையைச் சொல்லுவதோ 


71 


1928 கல்கத்தா காங்கிரஸ் 
மோதிலால் நேரு தலைமை 


'காளிமக மாயிதிருக்கோயில் கொண்ட 

கல்கத்தா தன்னிலிந்த காங்கிரஸ்கூடி 
ஆளுபவன் தனக்கு ஓராண்டு தவணை 
ஆனதோர் நோட்டீசு அனுப்பிவிட்டதையா 


நேருமகராசன் தலையானான்- ரொம்ப 

நேத்தியாயூருவலம் பாத்துவருவோம் நாம் 
யாருமிதுபோல ஒரு காட்சி --- தன்னை 

அவனிமேல் கண்டதில்லை ஆனந்தமாக 


வெள்ளிரதம் சோடிச்சு விட்டார் - அதில் 

வெள்ளை நிறஞ் சுளிசுத்தம் புள்ளிமருவில்லா 
துள்ளுபரி முப்பத்தியாறு- பூட்டி 

சோக்கான ஊருவலம் வீட்டார்களையா 


வெள்ளிரத மேறிவரும் நேரு - மீதில் 

மேலான மலர்தூவி மலர்மாரிபெய்தார் 
உள்ளதெல்லாந் தேசத்துக் கீந்த - அந்த 

உத்தமனை தெய்வமெனச் சுத்திவழிபட்டார் . 


மோதிலால் நேரு மனையாட்டி - தெய்வ 

முத்தமத்தாயாரும் ஜவஹர்லால் , கிருஷ்ணா 
ஆதிமகள் விஜயலட்சிமியும் - அந்த 

ஆனந்தக் காட்சிதனைக் கண்டுபூரித்தார் . 


அதிர்வேட்டு முழங்கு தொருபக்கம் தொண்டர் 

அணிவகுப்பு சல்யூட்டு வழங்குதொருபக்கம் 
சதிரான அலங்கார மேடை - தன்னில் 

சங்கீதக் கச்சேரி முழங்குதொருபக்கம் 


920 


கூர்ஜரத்துப் பெண்க ளொருபாலே - கூடிக் 

கும்மியடிக்கின்றார்கள் நேருபுகழ் மாலை 
மார்வாரு தேசத்து மாதர் - கூ.டி 

வகையான நடனங்கள் செய்கிறார் பாடி 


மலையாளக் கதைகளியுமுண்டு - அங்கு 

மணியான தமிழ் நாட்டுச் சங்கீதமுண்டு 
கலையான மணிப்புரியின் டான்சு - வங்கக் 

கவிதைக்கு ஏத்தாப்போலாடுவதுங் கண்டார் 


72 


ஆந்திராப் பத்தியங்களோர்பால் - நல்ல 

அங்க வங்க காஷ்மீர ஆரத்தி யோர்பால் 
மாத்தராம் மாகாணமெல்லாம் கூடி 

மன்னாதி மன்னவனை வணங்குவது கண்டார் 


வீராதி வீரன் 


குதிரைப் படைச் சிப்பாயி ஒருத்தன் - அங்கு 

குறுக்கு நெடுக்கும் போயி வருகிறான் பாரும் 
அதிரூப சுந்தரங்களுடையான் - உண்மை 

அழகுக்கு அழகான அலங்காரரூபன் 


இந்திரனோ கந்தனோதானோ - மாந்தர் 

இதயத்தில் குடிகொண்ட மன்மதன் இவனோ 
சந்திரனோ சூரியனோ தானோ - தெய்வத் 

தாமரையின் மேலுறையும் பிரமாவோ சொல்லும் 


தெய்வகளை ஒளிவீசும் முகமும் - அந்த 

திருமுக விலாசத்தில் சிந்தூரப் பொட்டும் 
தேஜோமயங்கொண்ட சிப்பாய் - வான 

தெய்வமோ மனிசர்கள் செய்த தவம்தானோ 


புன்சிரிப்பு கோடிப்பொன் பொருமே - அழகு 

பொங்கிவரும் டாலுக்குப் பூலோகமீடோ 
செஞ்சிருக்கும் புண்ணியத்தினாலே -இந்த 
தேவாதிதேவனைத் தெரிசிக்கப் பெற்றோம் 


தொண்டர் படைக் கம்மாண்டர் யாரு - அதோ 

துள்ளிவரும் குதிரைமேலுள்ள வரும்யாரு 
கண்டு மயங்கிப் போனம்கூறு - இந்தக் 

காக்கிச் சட்டை சிப்பாயி யாரென்ன பேரு 


இவருதான் சுபாஷ் சந்திரபோசு - எங்கள் 

இந்தியா தந்த நிதி இணையில்லா- தாசுக் 
கிவருதான் சரியான வார்சு 

என் 

ரறு 
எந்நாளும் வங்காளம் ஏத்திடும் போசு 


சீமையிலே அய் . சீ . எஸ் . ஆனார் - இந்த 
தேசத்துக் கொடுமையிலே சிந்தை நொந்து போனார் 
மை செய்யும் அதிகார வர்க்கம் - என்ற 
சேதிகளை எந்நாளும் சிந்திக்கலானார் 

930 


73 


ஒத்து உழையாமைதனில் காந்தி - சொன்ன 

ஓடிவா என்ற குரல் உலகெலாம் கேட்க 
புத்தமிர்தவாசகத்தைக் கேட்டார் - கையில் 

புடிச்சிருந்த பேனாவை வீசியே போட்டார் 


தாசு தன் வக்கீலை விட்டார் -- கவிஞர் 

தாகூரு தன்னுடைய சர் பட்டம்.விட்டார் 
மாசு மறுவில்லாத போசும் -- வந்த 

மாஜிஸ்திரேட் வேலை தலைமுழுகிவிட்டார் 


தேசமாதா சேவை செய்வோம் -- சொந்த 

தேசீய சேவையே தெய்வத்தின் சேவை 
வாசம் நாம் செய்கின்ற மட்டும் - உடலை 

வங்க மாதாவுக்கே அங்கியாய் அணிவோம் 


என்றெண்ணி தாஸருடன் சேர்ந்தே -- போரில் 

இறங்கினார் செயிலுக்குள் இழுத்துப் பூட்டிட்டான் 
அன்று முதல் இரண்டாண்டுக்குள்ளே - இவரை 
அந்தமாந்தலைக்குமே அனுப்பினானையா 


மர்ந்தலைச் சிறைவாசல் விட்டு - இங்கே 

வந்தவுடன் கல்கத்தா காங்கிரசு தொட்டு 
ஏந்தினான் தேசத்துக் கொடியைா இதனை 

இந்தியா சுயராஜ்ய பூமியிலே நடுவான் 


அரவிந்தர் தாகூரு தாசு - என்று 

ஆனதொரு திருமூர்த்தி அவதரித்த வங்கம் 
தரவந்த கடல் முத்துமிவனே - இந்த 

தனிக்குதிரைச் சிப்பாயை தலைவணங்குகின்றோம் 


காங்கிரஸ் நடவடிக்கை , ஒருவருஷம் தவணை 


இந்த நல்ல கூட்டங்கள் தனிலே - காந்தி 

என்னென்ன பேசினார் எடுத்துச் சொல்கின்றோம் 
சிந்தனையும் மிகக்செய்து சென்னை- தன்னில் 

செஞ்சிட்ட தீர்மானம் பூரணசுயேச்சை 


குடியேத்த நாட்டாச்சிபோதும் - இதனைக் 

கொடுத்தாலுமே நாம் குறைசொல்லமாட்டோம் 
அடியோடு உறவு பகையென்றே- நம்மை 

ஆண்டுவந்த பிரிட்டனுக் கன்னியனுமாகோம் 


74 


எனவெங்கள் காந்தியுமே பேச - இதை 

எதுத்துட்டார் ஜவஹர்லா லிளஞ்சிங்கம் போசும் 
“ சனமென்றும் சண்டைக்கு ரெடிதான் - உடனே 

சட்டமறுப்பைச் செய்ய தலைவரே வாரும் '' 
" குடியேத்த நாட்டாச்சி என்றே - சும்மா 

கூட்டங்கள் போட்டு நாம் கும்பிட்டுக்கேட்டால் 
அடியோடு ஒண்ணும் தரமாட்டான் -- என்றும் 

அடிமைக்கு வழிகோல வழிபார்க்கலாமோ ? ” 940 


என்றிந்த இளஞ்சிங்க மெல்லாம் - இதனை 

எதிர்த்திட்டார் பேசாதும் பேசிவரலானார் 
அன்றெங்கள் காந்தி மஹராஜன்- சொன்ன 

அருளான மொழிகேட்டு ஆனந்தமானார் 


“ தீர்மானம் செய்து விட்டேனானால் --- சும்மா 

திண்ணையிலே போய்த்தூங்கி விளுகிறவனல்ல 
ஊர்கூடித் தேரிளுக்கவேண்டும் - என் 

ஒருத்தனால் ஆகுகிற காரியமுமில்லே 


சட்டமறுப்பைச் செய்ய வென்றால்- நம்ம 

சத்தியப்படைதிரட்ட தாமசமும் வேண்டும் 
சௌரி சௌரா வந்துபூந்தால் - இந்தச் 

சத்தியப் போராட்டம் வெத்தி கெட்டுப்போகும் 


. 


எதிரிக்கும் டயம் கொடுக்கவேண்டும் - அதன் 

இடையிலே நம்மபடை பலப்படுத்தவேண்டும் 
இன்றுபோய் நாளை வாவென்ற - சத்ய 

இராமனுக்கு என்றைக்கும் தோல்விதானுண்டோ 
கேட்டகுடி யேத்த நாட்டாச்சி - இது 

கிடைக்கவே ரெண்டாண்டு கெடுவும் கொடுப்போம் 
நாட்டை ஒரு நாடு விட்டுப்போக - ஒரு 

நாலுநாளஞ்சுநாள் டயமும் பத்தாது ” 


ஒருவருசம் தவணை சொல்லிவிட்டார் - இந்த 

உலகத்தையாளுகிற பிரிட்டனுடன் தானே 
மறுவருசம் போராட்டம்செய்ய - காந்தி 

மகாத்துமா நாடெல்லாம் திரட்டிவரலானார் 


75 


சர்க்கார் தயாரிப்பு 
பொசலடிக்கிது பொசலடிக்குது 

பூமிகுலுங்குதடா . 
போட்டுப்போட்டு நசுக்கத்திட்டம் 

போட்டுவிட்டாண்டா 
அசலுமனிசன் ஆட்சிக்கொடுமை 

அதிகமாச்சுடா 
அடக்குமுறையைக் கண்டு தேசம் 

அலறிப்போச்சுடா 
சத்தியத்திலே போருசெய்யச் 

சனங்கள் சேராமல் 
கத்தியெடுத்துக்குத்த நெஞ்சு 

கருதச்செய்தானோ ? 
லாகூரிலே லஜபதிராய் 

அடிபட்டுச் செத்தார் 
லச்சைகெட்ட செயலுக்குப்பழி 

வாங்கத்துணிஞ்சிட்டார் 
அய்யோபாவம் சாண்டர்சென்னும் 

ஆங்கிலசார் சண்டை 
அலறச்சுட்டுப் போட்டாரையா 

அதே லாகூரில் 
குண்டுகள்பட்டே செத்தானையா 

ஸாண்டர்ஸ் சார்ஜண்டு 
கொடுமைக்குப்பலியானானையா 

ஸாண்டர்ஸ் சார்ஜண்டு 


950 


சார்ஜண்டு தனைக் கொன்றாரென்றே 

சர்க்கார் துடிச்சதுவாம் 
தத்தைசுகதேவ் இன்னும்பலரைத் 

தள்ளி அடைச்சதுவாம் 


கொத்திக்கொண்டே சிறையிலே போட்டும் 

கோபம் தணியாமல் 
கூட்டச்சதிகள் செய்தவர் என்றே 

கும்பல் கும்பலாக 


76 


வேத்தாளாட்சிக் கெதிரிடைபேசிய 

வீரர்பலபேரை 
மீரத்துச்சதிவழக்குத் தொடுத்தே 

விசாரணை செஞ்சிடு தாம் 
மானம் பொழியுது விளையுது பூமி 

மனிசன் நன்மைக்கே - இதில் 
மன்னவனேது சின்னவனேது 

மனிசரில் வித்யாசம் 
பொன்னும் பொருளும் பூமிகொடுக்கும் 

பொக்கிஷமே அதனால் 
பூலோகத்தின் பொருளெல்லோர்க்கும் 

பொது உடமையென்றே 
சொன்னவர் தனையே தத்துவம் இதனைச் 

சொல்லாதே யென்றே 
தொடுத்தார்வழக்குகள் எடுத்தார்மீரட் 

துரோக வழக்கென்றார் 
சட்டசபைக்கும் போச்சுதுஐயா 

சர்க்கார் போலீசு 
சட்டையும் தொப்பியுமில்லாமல் தான் 

சாதாமனிசம்போல் 


ரகசியப்போலீஸ்காரன் போயி 

ரிப்போர்ட்டெடுத்தானாம் 
ரெண்டேநாளில் வித்தல்பாயி 

கண்டுபிடிச்சானாம் 


960 


வீரருக்கெல்லாம் பெரியவீரன் 

வித்தல்பாயி படேல் 
தீரருக்கெல்லாம் பெரிய தீரன் 

சிங்கம் ஆன படேல் 


சண்டப்ரசண்டம் சர்தார்படேலின் 

தமயன் வித்தல் பாய் 
தாய் நாட்டுக்கே தம்பியுமண்ணனும் 

தத்தே வந்தவராம் 
சத்தியப்போரில் தம்பியிறங்கி 

சர்தாராகிவிட்டான் 
சட்டசபைக்குள் தமையன்புகுந்து 

தலைவர் ஆகிவிட்டான் 


17 


ஆறடியுசரம் சீறியபார்வை 

அழகாகிய தாடி 
அவனைக்கண்டால் அநியாயத்துக்கு 

அசந்துபோகும் நாடி 


சட்டம்வகுக்குந் தாயாராகிய 

சட்டசபை போலே 
சமானம்வேறொரு கோயிலுமில்லை 

சாமியும் கிடையாது 


வரியை எடுக்கும் வரிகளைப்போடும் 

வழிகள் செய்துவிடும் 
வறுமைப்பேயை நாட்டைவிட்டே 

வழி துலைக்கேயோட்டும் 
தேசத்தாரின் மானங்காக்கும் 

தேசந்தனைக் காக்கும் 
சின்னவம்பெரியவன் யாவரையும் ஒரு 

சீராய்த்தான் பாக்கும் 
ஆத்தாளுக்கும் மேலாயுள்ளது 

அந்தச் சட்டசபை 
அத்தனைபேருக்கும் பெத்தவள் போலே 

ஆகிய சட்டசபை 
அதனுக்குள்ளே உளவன்புகுந்தால் 

யாரும் சகிப்பாரோ 
அன்னைக்குப்பின்னே நோட்டம் பார்த்தால் 

யாரும் சகிப்பாரோ ? 


சிங்கமிருந்தது போலயிருந்தான் 

தீரன் விட்டல்பாய் 
சீறி எழுந்தது போலவிழிச்சான் 

தீரன் விட்டல்பாய் 


970 


போலீசுக்காரனை வெளியே தள்ளிப் 

போடாபோவென்றான் 
போகாவிட்டால் சபையையிளுத்துப் 
பூட்டிடுவேனென்றான் 


சட்டம் கொண்டு வருகிறதென்றால் 

சர்க்கார் பயப்படுமாம் 
தன்னுடைவிசேஷ அதிகாரத்தால் 

சட்டம் போட்டிடுமாம் 


78 


பொதுஜனக்காவல் சட்டம் 

ஒன்றை 
போடக்கொண்டுவந்தார் 
பொதுஜனத்தாலே தேர்ந்து எடுத்தவர் 
போடாதே என்றார் 


இதுதனைஓட்டுக்கு விட்டு எடுத்தார் 

எண்ணும் போதினிலே 
இவருடைஓட்டு ஒண்ணால்சட்டம் 

எகிறிப்போயிடிச்சாம் 
சத்தியமூர்த்தியைக் கண்டாலெதிரியும் 

சலாமு வைப்பானாம் 
தண்ணிபிரண்டது போலே பேசும் 

தன்மைகண் டதனால் 
வைதாலுந்தான் கேட்டுக்கொள்வார் 

வாய்த றந்தாப் போதும் 
மணியும் முத்தும் ரத்தினமுருளும் 

மாணிக்க மழைபோலே 
பொன்மணி நாதம் போலேமுழங்கும் 

புலாபாயி பேச்சு 
பூமியெங்குமே இந்தியர் பேச்சைப் 

புகழ்ந்து வரலாச்சு 


இந்த நாளையில் சட்டசபைக்குள் 

என்ன நடந்ததுபார் 
இருபத்தியேழாமாண்டில் ஒரு நாள் 

என்ன நடந்தது பார் 
சடபடவென்றே குண்டுவெடிச்சது 

சட்டசபைதனிலே 
சர்க்கார்கட்சி மெம்பருசீட்டில் 

தானே வெடிச்சதுவாம் 


வெள்ளைக்காரன் பெஞ்சிக்கருகே 

விழுந்ததுடா குண்டு 
வீசியெறிஞ்சவன் கருப்பன் என்றே 

விரட்டிப் புடிச்சாராம் 


980 


பகவத்சிங்கைப் பாஞ்சாலத்துப் 

பாயும் புலி தன்னை 
பதுங்கிப்போட்டவன் நீதானெனவே 

பதறிப்புடிச்சாராம் 


79 


தத்தை , சுகதேவ் , பகவத்சிங்கை , 

தானே புடிச்சார்கள் 
தண்டனைக்காகப்பலபல கேசு 

தன்னை யெடுத்தார்கள் 


செயிலுக்குள்ளே படுத்தினபாடு 

செப்பவே முடியாது 
சித்திரவதையே செஞ்சுவிட்டார்கள் 

சிந்தை நோகச்செய்தார் 
திருடவுமில்லை பொய் 

சொல்லவில்லை திங்கச்சோறுண்டு 
தேசத்துக்காகத் திடலடியாகத் 

தியாகம் செய்தவர்தான் 


தேசம் எங்கும் சந்தேகப்பேய் 

திறிஞ்சு ஆடுதடா 
திடும் திடும் எனப் புடிவாரண்டு 

கிளம்பி ஓடுதடா 


தியாகி ஜதீந்திரநாத் தாஸ் 


* இருந்த சிறைக்குள் வகுப்பு பேதம் எத்தனையோவுண்டாம் 
இராஜாங்கத்தையெதுத்தவனென்றால் எதுக்கும் கேவலமாம் 
கைதிக்குள்ளே கருப்பன் வெள்ளையன் க்ளாசுவாரியுண்டாம் 
செய்த துகுத்தம் செயிலுக்குள்ளே செவப்புகருப்புண்டாம் 
வெள்ளைக்காரக்கைதிகளென்றால் வேறொரு நடவடியாம் 
உள்ளவன் நம்மள் ஊர்க்காரனெனில் ஒருமாதிரிதானாம் 
இத்தைக்கண்டேசித்தம்வெறுத்தான் யதீந்திரநாத் தாஸு 
இருபத்தெட்டேவயசுகளையா யதீந்திரநாத் தாஸு 
இந்தக்கொடுமையைக்கண்டானையா யதீந்திரநாத் தாஸு 
இந்தியன் கேவலமாச்சேயென்றான் யதீந்திரநாத் தாஸு 
சிறைக்குள்ளும் நிறத்துவேசங்கண்டான் யதீந்திரநாத் தாஸு 
சீச்சீஇதுஒருபிழைப்போ என்றான் யதீந்திரநாத் தாஸு 
சொத்தை வெறுத்தான் சுகத்தைவெறுத்தான் யதீந்திரநாத் தாஸு 
சோத்தையும் வெறுத்துவிட்டானையா யதீந்திரநாத் தாஸு 
உண்ணாவிரதம்புடிச்சுட்டானாம் யதீந்திரநாத் தாஸு 
தண்ணியுஞ்சோறுந்தள்ளிவிட்டானாம் யதீந்திரநாத் தாஸு 


0 


990 


G 


- 


80 


1000) 


வாரமுமொண்ணு ஆச்சுது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
வார்த்தையும் பின்னுபோச்சுது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
ரெண்டாம் வாரம் ஆச்சுது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
ரெத்தம் செத்துச்சோகைவெளுத்தான் யதீந்திரநாத் தாஸு 
மூணாவாரம் இருபத்தொருநாள் யதீந்திரநாத் தாஸு 
மூச்சும்பேச்சும்தடுமாறியதாம் யதீந்திரநாத் தாஸு 
நாலாம்வாரந்தவறிவிளுந்தான் யதீந்திரநாத் தாஸு 
நடமாட்டங்களும் விட்டானையா யதீந்திரநாத் தாஸு 
அஞ்சாம்வாரந்தொஞ்சு துவண்டான் யதீந்திரநாத் தாஸு 
நெஞ்சிலேமட்டும்சீவனிழுக்குது யதீந்திரநாத் தாஸு 
ஆறாம்வாரம்போராடுகிறான் யதீந்திரநாத் தாஸு 
அய்யய்யோஇது கொடுமை கொடுமை யதீந்திரநாத் தாஸு 
ஏளாம்வாரம் இளுக்கு து மூச்சு யதீந்திரநாத் தாஸு 
நாளாசரிதியில்கேவலமாச்சு யதீந்திரநாத் தாஸு 
எட்டாம்வாரம் திட்டுமுட்டுமாய் யதீந்திரநாத் தாஸு 
இளுத்துப்பிடிச்சேரிக்கிறானையா யதீந்திரநாத் தாஸு 
வாரம் ஒம்பதும் ஆச்சுது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
ஈரம்வத்திப்போச்சுது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
ரெண்டுகண்ணும்பஞ்சடைந்தது யதீந்திரநாத் தாஸு 
வரண்டுஉடம்பும் வத்திப்போச்சுது யதீந்திரநாத் தாஸு 
எண்ணம்மட்டும் தேசம் என்றே யதீந்திரநாத் தாஸு 
இதயங்கிடந்து அடிக்குது அய்யா யதீந்திரநாத் தாஸு 
அறுபத்திநாலுதினம்பட்டினியால் யதீந்திரநாத் தாஸு 
ஆண்டவன்பாதம்சேர்ந்தானையா யதீந்திரநாத் தாஸு 
அழியாப்பேரும் பெத்தானையா யதீந்திரநாத் தாஸு 
அனியாயத்திலேசெத்தானையா யதீந்திரநாத் தாஸு 
குத்தங்குறைகளைக் கேட்டுச் சோறு கொடுக்கல்லை ராசாங்கம் 
நித்தம்புதுப்புது சட்டம் போடவே நினைக்குது ராசாங்கம் 
சத்தியவிரதம்புடிச்சே சீக்கிரம் சாவைத்தேடுகிறார் 
சாட்டியகுத்தம் வீணாப்போகுது தண்டனையில்லாமல் 
குத்த வாளிகள் ஆசரில்லாமல் குறைபட்டகேசுகளை 
கூடியசட்சியே தீர்த்திடலாமெனக் கொண்டு வந்தார்சட்டம் 
எங்குபாத்தாலுஞ் சட்டஞ்சட்டஞ் சட்டஞ் சட்டமுடா 
எதுக்கெடுத்தாலும் சட்டம் சட்டம் ஈசல் கிளம்புதடா . 


1010 


81 


1929 லாகூர் காங்கிரஸ் , பரிபூர்ண சுயேச்சை 


ஜவஹர்லால் நேரு தலைமை 
முப்பதாம் ஆண்டு முதல்தேதி 

முப்பத்திமுக்கோடி இந்தியரும் 
அப்பனுமாயியுந் தேசமென்றே 

ஆணையிட்டுள்ள கதைகேளும் 
வருசமும் ஒண்ணு கடந்தாச்சு 

வாயிதாச் சொன்னதும் பாத்தாச்சு 
மாசம் பனிரெண்டுந் தானாச்சு 

வாக்குக் கொடுத்ததும் போயாச்சு 
போட்ட கெடுவும் கடந்தாச்சு 

போக்குவரத்தொரு சேதியில்லே 
கேட்டகுடியேத்த நாட்டாச்சி 

கிட்ட வருவதும் காணவில்லை 


காங்கிரஸ்லாகூரில் கூட்டமிட்டு 

காந்தியைத் தலைவராக்கிவிட 
காந்தி மகாத்மா என்ன செஞ்சார் 

காளை ஜவஹரைக் கவுரவித்தார் 


தந்தையும் மகனும் 
சின்னச்சின்ன சமஸ்தானமெல்லாம் 

சிதறிக்கிடந்திடுஞ் சீமையிது 
ஒண்ணு இரண்டல்ல ஆயிரமாய் 

உள்ள சமஸ்தான முண்டுமிங்கே 
அஞ்சுலச்சஞ்சனந் தானிருப்பார் 

அதுக்கொருமன்னன் தானுமுண்டு 
பத்துலச்சங் குடிமக்களுக்கே 

பட்டத்தைக் கட்டிய ராஜனுண்டு 
பட்டத்துயானை குதிரையுண்டு 

பரிவாரங்களும் மெத்தவுண்டு 
பவனி தசராக் காக்ஷியுண்டு 

பாடும்புலவரும் மெத்தவுண்டு 
குண்டுமரியாதை தானுமுண்டு 

கும்பிட்டு நிற்பவர் தானுமுண்டு 
தண்டுசைனியந் தானுமுண்டு 

ஜமே தாரு மாருமுண்டு 


82 


சட்டமுந் திட்டம் வகுத்திடலாம் 

தானேவரிகளுந் தண்டிடலாம் 
பட்டம்போலவரும் நடந்திடலாம் 
ஏசண்டு துரையைக் கேட்டுக்கிட்டு 


1026 


அய்நூத்திச் சொச்ச மரசருக்கும் 

ஆளுங்குடிபடை யெட்டுக்கோடி 
ஆனாலிந்தியக் காங்கிரஸில் 

அடக்கம் முப்பத்தியஞ்சுகோடி 
முப்பத்தியஞ்சரைக் கோடிக்குமே 

முடிபுனைந்தார் ஜவஹரிலால் 
மோதிலால்நேருவின் கையாலே 

முடிபுனைந்தார் ஜவஹரிலால் 


தந்தைமகனுக்குத் தானளித்தார் 

தாரணித்தலைமை தன்னையையா 
மைந்தனைத்தேசந் தலைவணங்க 

மகிழ்ந்துகண்டார் தந்தையுமே 


வச்சிருந்தபணந் தானிருந்தால் 

வைரக்கிரீடம் அளிச்சிருப்பார் 
மிச்சம்புடிச்சிட்ட சொத்திருந்தால் 

மின்னும்மணிமுடி செஞ்சிருப்பார் 
தேசத்துப்போரி லிறங்கிவிட்டார் 

திரவியங்கோடி பறிகொடுத்தார் 
வீசசமரைக்காலு மில்லையையா 
வீட்டையும் நாட்டுக் களித்தமகான் 


கோடிக்கணக்கில் பணமுமுண்டு 

கோர்ட்டுப்பீசொரு கோடிவரும் 
நாடிய நாட்டுப் பணிக்கு முன்னே 

நவநிதியுங் கொழிச்சிருந்தார் 
இத்தனைசொத்துக்கும் ஒத்தைமகன் 

ஏண்டதவம்பண்ணிப் பெத்தமகன் 
முத்தேமணியேயென் செல்வமென்றே 

மோதிலால் நேரு வளர்த்தமகன் 


பையனைச்சீராட்டிப் பாலூட்ட 

பத்தெட்டுத்தாதியும் வச்சிருந்தார் 
பந்தடிச்சோடி விளையாட 

பளிங்குமேடை யமைச்சிருந்தார் 


83 


நீந்திக்குளிச்சு விளையாட 

நீராழி மண்டபங் கட்டிவச்சார் 
பூவும்பறிச்சு விளையாடப் 

பூங்காவன்மும் போட்டுவச்சார் 
துள்ளிக்குதிச்சு விளையாட 

டில்லிமட்டங்களும் வாங்கிவிட்டார் 
பள்ளிப்படிப்புக்குச் சீமைக்குமே 

பயணம்பண்ணி யனுப்பிவிட்டார் 
பையன் ஜவஹர் பரிட்சைதேறி 

பாரிஸ்டராகத் திரும்பிவந்தான் 
பாத்துக்களிச்சார் தந்தையுமே 
பாங்குக்குடித்தனம் வைக்கவெண்ணி 


1030 


கண்ணுக்கினியவள் ராசாத்தி 

கல்வியில் மெத்தக் கரைகண்டவள் 
பெண்ணுக்குப் பெண்ணாசை கொள்ளுமந்த 
பேரழகிடில்லிப் பெண்ணொருத்தி 


நேருவழகுக்கு நிகரழகாய் 

நின்னஉசரஞ் சரிசமமாய் 
யாரும்புகழ்ந்திடும் பாக்யவதி 

யானகமலாவைப் பாத்துவந்தே 
கமலாதன்னையே தேடிவந்து 

கண்ணாலங்கட்டிய காட்சிதன்னை 
காணக்கண்கோடியும் வேணுமையா 

காசும்பணமு மிரைச்சுவிட்டார் 


சம்பந்திபோகத் தனிரயிலாம் 

தங்கவேடில்லியும் பத்தலையாம் 
டேராப்போட்டுத் தானிறங்கி 

டில்லி அமக்களப் பட்டதுவாம் 
இந்தப்படிக்குள்ள நாளையிலே 

இந்திரபோகத்தில் வாழையிலே 
வந்தது ஒத்துழை யாமை அதில் 

வாரிவிளுகுது தேசமெல்லாம் 


மோதிலால் நேருவுந் தானதிலே 

முன்னணியாக விருந்தாலும் 
மூண்டுவரும்போரில் தன் மகனும் 

மோகங்கொண்டதைக் கண்டதுமே 


84 . 


காங்கிரஸ்சேதி படிக்கிறதும் 

காந்தி உபதேசங் கேக்கிறதும் 
ஆங்கிலராஜ்யக் கொடுமைகண்டே 

அலறித்துடியாத் துடிக்கிறதும் 
மீட்டங்கிகீட்டங்கி தான் நடந்தால் 

மின்னாலேபோயி உக்காருவதும் 
கூட்டத்தில்பேசின பேச்சையெல்லாம் 

கொண்டுவந்தே வீட்டில் கொட்டுறதும் 
சாடையும்மாடையு மாகக்கண்டார் 

தன்னுடநெஞ்சில் பயமுங்கொண்டார் 
வீடையும்வாசலும் விட்டுப்பிள்ளை 

வீரக்கனலில் குதிச்சிடுமோ 
பெத்தமகனைச் செயிலுக்குள்ளே 

பிடிச்சு அடைச்சுப்போடுவரோ 
ஒத்தைமகனைச் செயிலுக்குள்ளே 

ஒண்டியாகத்தள்ளிப் போடுவரோ 


1849 


செல்லமகனைச் செயிலுக்குள்ளே 

செக்கைஇழுத்திடச் சொல்லுவரோ 
கல்லையுடைக்கவும் சொல்லுவரோ 

கைகளிரண்டும் வலிச்சிடுமோ 


பஞ்சணைமெத்தையில் கண்ணுறங்கும் 

பாலன் தரையில் படுத்திருந்தால் 
நெஞ்சுவலிக்கும் உறுத்திடுமே 

நெரிஞ்சிமுள்ளைப்போ லாகுமென 


கையைத்தலைக்கு ஒசரம்வச்சே 

கட்டாந்தரையில் படுத்துக்கிட்டார் 
பையனைப்பெத்து வளத்தெடுத்த 

பத்தினியாளும் பாத்துக்கிட்டே 


என்ன அதிசயம் பாறையிலே 

ஏனோபடுத்து இருக்கிறீங்க 
என்றதும் மோதிலால் நேருமனம் 

இளகியழுதுமே சொல்லுவராம் 


செல்லமகனைச் செயிலுக்குள்ளே 

சீக்கிரம் தள்ளியே பூட்டிடுவார் 
நல்லபடுக்கை தரமாட்டார் 

நாத்தத்தரையி லுறங்கச்சொல்வார் 


85 


பஞ்சணை மெத்தையில் கண்ணுறங்கும் 

பாலகன் செயிலில் எப்படித்தான் 
படுத்திருப்பானெனப் பார்த்தேண்டி 

பத்தியெரியுது தேகமெல்லாம் 
என்று தவிச்சுத் துடித்திடுவார் 

ஏதும்புரியாமத் தாந்தவிப்பார் 
நன்றுபுரிகிற பிள்ளையிடம் 

நாமென்னசொல்வது என்றிடுவார் 
நாட்டுத்துயரத்தை நானுங்கண்டேன் 

நல்லமகனவன் றானுங்கண்டான் 
வீட்டிற்குள்ளிருக்க முடியுதில்லை 

வீரப்பரம்பரை யானதினால் 
பிள்ளைவழியது நல்லவழி 

பெத்தபெருமை நமக்குவுண்டு 
செல்லமகனைத் தடுக்கவில்லை 

சேர்ந்திடுவேனடி நானுமதில் 
என்மகன் செய்திடுங் காரியங்கள் 

என்றைக்கும் பொன்னி லெழுதப்படும் 
தன்மகன் செய்திடும் காரியத்தில் 

தந்தையும் தாயும் குதித்திடுவோம் 


1050 


என்றுதுணிந்து இறங்கிவிட்டார் 

எல்லோரும் காந்திவழிதனிலே 
அன்று முதல் ஒரு ஆண்டுக்குள்ளே 
அப்பனும் பிள்ளையும் சிறைபுகுந்தார் 


ஒத்துழையாமை யியக்கத்துக்கே 

ஒத்தமகனுடன் போய்வாரேன் 
பெத்தமகனையும் கூட்டிக்கிட்டே 

பெருமையுடன் செயில்போய் வாரேன் 


சத்தியமார்கத்தில் போர்புரிவீர் 

தாயுங்குழந்தையுந் தான்வருவீர் 
நித்தியமான சுதந்திரமே 

நெருங்கிவந்திடச் செய்திடுவீர் 


என்றுகொடுத்தார் ஸ்டேட்டுமெண்டு 

இந்தியதேச முயர்ந்ததையா 
இந்தப்படிக்குள்ள தந்தைமகன் 
எந்தத்திசையிலும் வந்ததுண்டோ 


86 


வேல்சு அரசர் விஜயத்தையே 

விரும்பாக் குத்தத்துக்காளாகி 
மேன்மைமிகுந்திடும் மைந்தனுடன் 

மிடுக்காய்ச் சிறையில் புகுந்துவிட்டார் 
வீட்டைக்கவனிக்க யாருமில்லை 

வேலை வெட்டிசெய்ய நேரமில்லை 
நாட்டுக்குழைக்கவே காலமெல்லாம் 

நாளும்பொழுதுமே போதவில்லை 
தோட்டத்துப்பூஞ்செடி பட்டதைய்யா 

தோப்புத் துறவுகள் தூந்ததையர் 
காட்டுக்குமேலாகிப் போச்சுதையா 

காரையுஞ் சூரை முளைச்சுதையா 
வாரண்டு ஜப்திகள் வந்ததையா 

வண்டியைக் காடியை ஜப்தி செய்தார் 
ஈரங்கி வாயிதாக் காட்டவில்லை 

ஏலத்தில் போனது செல்வமெல்லாம் 
நேரு குடும்பத்துக்கே நிகராய் 

வேறுகுடும்பமு மில்லையென்றே 
யாரும் புகழவே மா நிலத்தில் 

அழியாக் கீர்த்தியும் பெற்றமகான் 


1060 


செவ்வத்தைத் தேசத்துக் கீந்துவிட்டார் 

தேசத்தைச் செல்வனுக் கீந்துவிட்டார் 
கல்விகள் மெத்தவும் கத்தவரே 

கண்டதுண்டோ இந்தக் காட்சியையே 
தாயின்மணிக்கொடி தன்னையந்த 

தநயன் கையில் கொடுத்துவிட்டே 
தன்னுட நாட்டுத் தலைவனென்றே 

தந்தை வணக்கஞ் செலுத்தி நின்றார் 
காந்திமகானுமிக் காட்சிதன்னை 

கருத்தில் பூரித்துப் பார்த்து நின்றார் 
சாந்திமகத்துவம் தன்னைச்சொல்லத் 

தந்தைமகனுமே சாட்சியென்றார் 
தேசத்து மக்களும் நேருமகான் 

தியாகத்தைக்கண்ட பெருமையிலே 
மாசற்ற தேசப்பணி தனக்கே 

மக்கள் மனைபொருள் தத்தமென்றார் 


87 


சுதந்திரப் பிரமாணம் 
ராவி நதியில் தலைமுளுகி 

ரத்தப்பொட்டு போல் திலகமிட்டு 
ஆவி யுடல் பொருள் அத்தனையும் 

அர்ப்பண மென்று ப்ரமாணமிட்டார் 
அஞ்சு நதிகளைச் சாக்கிவச்சார் 

ஆகாசம் பூமியைச் சாக்கிவச்சார் 
செஞ்சடை வீசி யெழுந்துவரும் 

செங்கதிரோனையும் சாக்கிவச்சார் 
சத்தியந்தன்னை மகன் படிக்க 

தந்தைப்ரமாண மெடுத்துக்கிட்டார் 
தலைவர் ஜவஹர்லால்படிக்க 

தாரணிமக்க ளெடுத்துக்கிட்டார் 
இந்திய தேசம் சுதந்திரமாய் 

என்றென்றும்பூமியில் வாழச்செய்வோம் 
இங்லீஷ்காரரின் கையைவிட்டு 

எங்களின் நாடிதை மீளச்செய்வோம் 
சத்தியமார்க்கத்தில் போரிடுவோம் 

சாந்திவழிதனில் போரிடுவோம் 
நித்தியமாகிய அன்புதன்னை 

நெஞ்சில் துணைகொண்டு போரிடுவோம் 
காங்கிரஸ் கூட்டத்தி னாணைப்படி 

காலம் முச்சூடும் நடந்திடுவோம் 
தாங்கிடுவோமெந்தத் தண்டனையும் 

தாயைவிடுதலை செய்திடுவோம் 
சத்தியப்போரைச் செய்யுமையா 

சாந்தமகானே யெங்களுக்கு 
வெத்தியைவாங்கித் தந்திடுவீர் 

வீரப்பிதாவே யென்றுரைத்தார் 
காந்திக்கிழவனும் ஏத்துக்கிட்டார் 

கையில் தடியைப் பிடிச்சுக்கிட்டார் 
சாந்தக்கிழவனும் நாட்டாண்மை 

தன்னைத்தலையிலே தாங்கிக்கிட்டார் 


1070 


88 


மகாத்மா காந்தியடிகள் 
நடத்திய உப்பு சத்தியாக்ரகம் 


1930 


சாந்தகுணமலை காந்திமகான்செஞ்ச 

சத்தியப்போர்க்கதை சொல்லிடவே 
சந்ததம்வந்து நல் வாக்குதவி நல்ல 

சந்தமுந்தாருஞ் சரஸ்வதியே 


இந்திரந்தேவரும் வந்துபிறந்திடும் 

இந்தியபாரத பூமியிலே 
இன்பம் விளையோணும் துன்பந்துலையோணும் 

ஏழையும் நன்றாக வாழவேணும் 
என்றெங்கள் காந்தி நினைத்துக்கிட்டே யதை 

எண்ணியேரொம்பவும் யோசனையாய் 
இர்வின்பிரபுவென்னும் ராஜப்ரதி நிதிக் 

கிப்படியாகஓர் கடலாசி 


வைஸ்ராய்க்குக் கடிதம் 


ஐயா ஆங்கில சர்க்காரே 

அடியேன்விண்ணப்பம் கேட்டிடுவீர் 
அந்தநாள்விக்கவே வந்தவர் நீர் 
அடிமைகளாக 

கவே ஆக்கிப்பிட்டீர் 


நீங்கள் புகுந்ததினம் முதலாய் 

நேருக்குச்சாப்பாடு போரவில்லை 
வந்துப்புகுந்திட்ட நேரப்பலன் 

வகுத்துச் சோத்துக்கும் பத்தவில்லை 
எழுதப்படிக்கத் தெரியவில்லை 

என்னபடிச்சும் புரியவில்லை 
இப்படியாகவே ஆண்டுப்பிட்டீர் 

எங்கள் தவருதல் என்ன செய்வீர் 
பத்துப்பதினோரு சீர்திருத்தம் 

பாங்காகச்செய்து தந்துவிட்டால் 
சட்டமறுப்பிப்போ செய்வதில்லை 

சத்தியமென்றொரு காயிதத்தில் 


89 


காந்திமகராஜன் எழுதிவிட்டார் 

கை நாட்டும் அதில் போட்டுவிட்டார் 
சாந்தமுடன் திட்டம் பதினொண்ணையும் 

தாருங்களென்று கேட்டுவிட்டார் 


கள்ளுக்கு மேவரிப் போட்டுவிட்டீர் 

காசுகிடைக்கிற காரணத்தால் 
கண்ணுக்கு நேரே தெரியும்படி 

கள்ளுக்கடைகள் திறந்துவிட்டீர் 


முட்டாக்குப்போட்டு மறைஞ்சிருந்தே 

மூடிக்குடிக்கிற நாட்டினிலே 
கட்டாயமாய்கள்ளு விக்கச்சொல்லி 
காசுக்குமானத்தைப் போக்கிவிட்டீர் 


1080 


கள்ளுச்சாராயங்கள் போதைகளும் 

கட்டோடே நீங்களொழிக்கவேணும் 
காசைவரியை நினைச்சுக்கிட்டே 

கள்ளைக் கொடுத்துக் கெடுக்காதீர் 
எங்கள் பணத்தை குறைமதிப்பாய் 

எண்ணும்வளக்கத்தை மாத்தவேணும் 
தங்கமதிப்புக்கு எங்கள் வெள்ளி 

தன்னைக்குறைக்காமல் பார்க்கவேணும் 
நிலத்துக்குப்போட்ட வரிதனையே 

நெட்டுக்கும்பாதியா யாக்க வேணும் 
குலத்தினைக்காக்கும் தொழிலினுக்கே 
கொள்ளைவரிப் போட்டுவாங்குவதோ 


ஓட்டைடைக்கலையத்தில் கூழ்குடிக்கும் 

உப்புவரியை யெடுக்கவேணும் 
நாட்டைக்கலக்குஞ் சிப்பாய்சிலவை 

நாலையிரண்டாக ஆக்க வேணும் 


அள்ளிக்கொடுத்திடும் சம்பளத்தை 

அரைவாசிதான் கொடுக்கவேணும் 
அன்னிய நாட்டுத் துணிகளுக்கே 

அதிகவரிப்போட்டு வாங்கவேணும் 
இந்தியக்கரையில் வாரகப்பல் 

எங்களுக்கே வரிக்கட்டவேணும் 
சிந்தியேரத்தக் கொலை புரியா 

தேசீயக்கைதியை விட்டுடணும் 


90 


நாடுகடத்திய பேரையெல்லாம் 

நடுநாட்டுக்குக் கொண்டாரவேணும் 
வீடுகடத்திய பேரையெல்லாம் 

விரைவிலே கூப்பிட்டுத்தாரவேணும் 
ரகசியப்போலீசு ராச்சியத்தை 

ராவோடுராவா வொழிக்கவேணும் 
அவசியமாகிய ஆயுதத்தை 

அல்லாருமிங்கே தரிக்க வேணும் 
இந்தப்பதினொண்ணும் செஞ்சுவிட்டால் 

இப்போது சட்ட மறுப்பு இல்லை 
என்று அவர் ரொம்பசத்தியமாய் 

எழுதியனுப்பவே ராசாங்கம் 


1090 


என்னென்னசெஞ்சது பாப்பமுன்னால் 

எழுதமனங்களுங் கூசுதையா 
இந்தியசிங்கம் சுபாஷ்போஸும் 

இன்னும் பதினொருபேரையுமே 
இருட்டோ டிருட்டாக் கைதிபண்ணி 

இட்டார்சிறையில் ஒருவருசம் 
குருட்டாட்டங்களும் ஆடிவிட்டார் 

குண்டுமருந்துகள் செய்துவிட்டார் 
சட்டசபைமோகம் விட்டதையா 

சகலமெம்பரும் வேலைவிட்டார் 
நூத்தி எழுபத்திரெண்டு மெம்பர் 

நொடிப்பொழுதிலே வேலைவிட்டார் 
காந்திமகானின் கட்டளைக்கே 

காத்துக்கிடக்குது தேசமெல்லாம் 
கவர்மெண்டாரும் கம்பெடுத்து 

காத்துக்கிடந்தார் பூசையிட 


கட்சிமகா நாடு கூட்டுகிறோம் 

காங்கிரஸே பதறாமலிரு 
தம்பி பொறுபொறு தந்துடுரோம் 

தகுந்தசமயம் வந்துடட்டும் 


என்றொருகாயிதம் தானெழுதி 

எதிர்ப்புக்குத்தயார் செய்துப்பிட்டார் 
இந்த நிலைமையில் காந்திமகான் 
இந்திய மக்களைக் கூட்டிவைத்தே 


91 


1100 


சத்யாக்ரகிகளுக்கு உபதேசம் 
என்னண்ணந்தம்பியே யிந்தியரே 

என்னுடன் கூடப்பிறந்தவரே 
என்னுடவார்த்தையைக் கேட்டுக்குங்கோ 

ஏதும்பிழை செய்யக்கூடாது 
ஆளும்பிரிட்டன் பணக்காரன் 

அடிதடிச்சண்டையில் பேர்பெத்தவன் 
நாளும் உதிக்கிறசூரியனை 

நாலெட்டுத்திக்கிலும் பாக்குறவன் 
பூமியில் பாதிக்குமேலாக 

புடிச்சுக்கொடியும் பறக்கவிட்டான் 
புத்தியில் மெத்தவும் வல்லவனாம் 

புண்ணியபாவத்துக் கஞ்சானே 
ஆண்டு பழகிய கூட்டமது 

அடக்கியாளும் பெரும்பிரிட்டன் 
அவனோடே சண்டை தொடங்கிருக்கோம் 

ஆயுதமின்றி தொடங்கிருக்கோம் 
சகலதேசமும் பாத்திருக்க 

சத்தியப்போரை தொடங்கிருக்கோம் 
உலகமெல்லாம் பாத்திருக்க 

உத்தமப்போரை தொடங்கிருக்கோம் 
அடிஉதைபட்டு விளுந்தாலும் 

ஆத்திரங் கொண்டிடக்கூடாது 
கொல்லுக்கொலைவந்து நேந்தாலும் 

கோபம் கொண்டிடக்கூடாது 
அந்தக்கன்னத்தி லடிவிளுந்தால் 

அடுத்தகன்னத்தைக் காட்டவேணும் 
இந்தக்கன்னத்தி லடிவிளுந்தால் 

இன்னொருகன்னத்தைக் காட்டவேணும் 
துப்பாக்கிக்காரஞ் சுடவேவந்தால் 

தூணைப்போலெதிரில் நிக்கவேணும் 
எப்போதுந் தைரியமாயிருந்தே 

என்னவந்தாலுந் தாங்கவேணும் 


92 


கோழைகளாகவே வாழாதீர் 

கொல்லுக்கொலைகளுஞ் செய்யாதீர் 
ஏழைகளாகவே வாழ்ந்தாலும் 

ஏந்திக்குடிச்சுப் பிழைக்காதீர் 
சாவுதனக்கஞ்சக் கூடாது 

சத்தியம் மாறவுங்கூடாது 
தைரியம் விட்டுடக்கூடாது 

தடியெடுக்கவுங் கூடாது 
ஆறுவயசிலுஞ் சாவதுண்டு 

அம்பது நூறிலுஞ்சாவதுண்டு 
நூறுவயசிலுஞ் சாவதுண்டு 

நோக்காடுவந்துஞ் சாவதுண்டு 
பூமியிதனில் பிறந்துவிட்டால் 

போகாதிருக்க முடிஞ்சுடுமோ 
தரையில் முளைக்கிற புல்பூண்டும் 

சாகா திருக்கக்கண்டதுண்டோ 
வாழுவதாகவே தானிருந்தால் 

மானத்தோடயே வாழவேணும் 
ஆனந்தமாகப் பிறந்ததுபோய் 

அடிமைகளாகியே வாழுவதோ 


வீட்டுக்கொருபிள்ளை தான் கிளம்பி 

வெத்திக்குழைக்கவரவேணும் 
நாட்டுக்குழைக்க மனிசரெல்லாம் 

நான் முந்தி நீ முந்தி யாகவேணும் 


1110 


அருணாக்கட்டிய பிள்ளையெல்லாம் 

அகிம்சைச்சண்டைக்கு வரவேணும் 
மீசைமொளச்ச மனுசனெல்லாம் 

மின்னேறிவந்து நிக்கவேணும் 


புள்ளைப்பெத்தென்ன பலனுமுண்டோ 

பூமிக்குப்பாரமும் பத்தாதோ 
அடிமைகளாகவே புள்ளைப்பெத்து 
அந்தப்புள்ளை திட்ட ஆத்தாளோ 


கைகட்டி வாயும்புதைச்சுக்கிட்டு 

காலாலிட்டதைச் செஞ்சுக்கிட்டு 
பொய்சொல்லிசோத்துக்குழைச்சிக்கிட்டு 

போகவேபிள்ளையும் பெக்குறதோ 


93 


ஆத்தாமாரெல்லாம் சேந்திடுங்கோ 

அறியாப்பெண்களும் வந்திடுங்கோ 
தேசப்பணி செய்யத் திட்டமிட்டோம் 

சேரவேவாரும் செகத்தீரே 
என்னையன் காந்தியுஞ்சொன்னதுமே 

இந்தியச்சீமையும் முன்னேவந்து 
என்னென்னசெஞ்சிட வேணுமையா 

எங்களுயிர் உங்களுத்தரவில் 


சொத்துசுகத்தைத் தொடமாட்டோம் 

சொந்த நாட்டுக்குத்தானுழைப்போம் 
சத்தியமென்றது தேசமெல்லாம் 

சட்டமறுப்புக்குத் தேதிவச்சார் 


உப்பு 


* முப்பக்கம் கடலிருக்கும் உப்புவயல் உண்டு 
முழங்காலு ஆழத்திலே முடிச்சுப்பு உண்டு 
உப்புக்கு 'உறவரென்ற ஒரு சாதியுண்டு 
ஒருமட்டு ஆளத்திலே உப்பெடுப்பதுண்டு 
இந்தியாவிலுப்புதனக் கெங்குமில்லை பஞ்சம் 
இந்த நாட்டு உப்பு ஒண்ணே யெங்குங் கண்டு மிஞ்சும் 
கப்பலிலே வந்திறக்கி உப்பை விக்கிறாங்க 
தப்பிதமாம் உப்பெடுத்தால் தண்டம் வைக்கிறாங்க 
கஞ்சி தனக்குப்பிடவே கடல்படைச்சான் சாமி 
காசுபண்ணிப்போட வொரு கட்டுவச் சானிவனும் 
ஒப்பனையாச் சக்கரையை யொவ்வொருத்தன் தின்பான் 
உப்புத்தின்னாத் தனிமனிச னொருத்தனுமே பில்லை 


1120 


சிறியவரும் பெரியவருந் தின்று வரும் உப்பு 
செல்வர்களுமேழைகளும் சேத்துக்கொள்ளுமுப்பு 
மோருக்குப்பு கூழுக்குப்பு மொளகாய்க்கும் உப்பு 
முடறுநனையக் குடிக்கும் காடிக்குமே உப்பு 
முப்பதுகோடிப் பெயரும் உப்புத்தின்னும் சாதி 
சொப்பமில்லை வரிவிதிச்சாச் சொமந்த பணங் கூடும் 
ஒண்ணரைப்பணம் விலைக்கு ஒவ்வொருத்தந்தானும் 
உப்புத் திங்கிராங்களென கணக்கெடுத்தாங்காணும் 


94 


என்றிவரும் கணக்கெடுத்து இந்த வரிப்போட்டார் 
தின்றுவருஞ் சோத்துவரி தீனிவரிப்போட்டார் 


113 ) 


பொன்னுவிளைகின்ற நிலம் பூவிளையும் பூமி 
பொங்குகடலோரமதுப் பூமலருந் தேசம் 
எங்கள் கடல் எங்களது ஏழைகளுக்குப்பு 
பொங்குகடல் எங்களது போசனத்துக்குப்பு 
மானம் மழைதான் பொழிய வைத்ததொரு தண் ணீர் 
வாரியுப்புக்குண்டு வரி வாயிதாவுமென்றால் 
காத்துக்குமே வரிவிதிப்பார் காசுபணங்கேப்பார் 
காலையிலே உதிச்சுவரும் கடவுளுக்குங் கேப்பார் 
பவுர்ணிமை நிலவுக்குமே பவுனு வரிப்போட்டு 
பஞ்சைகளின் தேசமிதைத் தொஞ்சுவிடச் செய்வார் 
உப்புப்போட்டுத் திங்கு மன்னே ஒவ்வொருத்தன் தானும் 
யோசனைகள் பண்ணிப் பின்னேயுண்டு ருசிபாரும் 
இலைபோட்டுச் சோறுதிங்க எதிரிலே உக்காந்து 
இந்த வரிக்கொடுமை தனையெண்ணமிட்டுப் பாரும் 
ஆதலினால் சொரணையுள்ள அத்தனைபேர்தானும் 
ஆயிரமும் லட்சமுமாய்ப் போரிடவேவாரும் 
உப்புச் சட்டமென்பதொரு துப்புக்கெட்ட சட்டம் 
உடச்செறியப் போவதென்றே ஒதுக்கிவிட்டோர் திட்டம் 
தண்டி யெனும் ஊரிலுள்ள பண்டகசாலை பிலே 
தானுமுப்பையள்ளிச் சட்டந் தகர்த்து விடப்போறோம் 
மார்ச்சுமாதம் பதினொன்றாம் தேதியிலே டாண்டி 
மார்ச்சுசெய்யப் புறப்பட்டுட்டார் மகாத் துமா காந்தி 


தண்டி யாத்திரை 


* சட்டமறுப்புத் துவக்கிவிட்டார் சர்க்காருக்குமே சொல்லிவிட்டார் 
சபர்மதியாச்ரமந் தன்னைவிட்டு சாந்தமகாத்மா தானெழுந்தார் 
கூடப்பிரப்பட்ட பேர்களெல்லாம் கோயிலில்கும்பிடத்தக்கவராம் 
என்னைக்கும் சத்தியம்மாறாத எழுபத்திரண்டு பேருடனே 

1148 
கையில் தடியைப் புடிச்சிக்கிட்டார் கச்சத்தை வரிஞ்சு கட்டிக்கிட்டார் 
அய்யனைத்தான் பதியாயடைந்த அம்மாளையுமே விட்டுவிட்டார் 


95 


காந்திமகாத்மா புறப்பட்டுவிட்டார் கடற்கரையை நோக்கி 
சாந்தமகாத்மா புறப்பட்டு விட்டார் சாத்துமிகப்போரில் 
கத்தி எடுத்தே வெத்திகொண்டாளும் கவர்மெண்டார்பேரில் 
சத்தியத்தாலே வெத்தியையடைய சாந்தன் புறப்பட்டார் 


கையில் தடியெடுத்துக் 

கச்சை யிறுக்கிக்கட்டி 
காந்திக்கிழவர் நடை போடுறார் போடுறார் போடுறார் 


பையன் சிறுவருமே 

பாட்டன் நடையைக்கண்டு 
பதறிப்பதறிக்கூட ஓடுறார் ஓடுறார் ஓடுறார் 


தெய்வப் பிறப்பெடுத்து 

தேசத்தைக் காக்கவந்த 
சீலனு முப்பெடுக்க ஓடுறார் ஓடுறார் ஓடுறார் 


தேசந்திரண்டுவந்து 

சேவிச்சிக் கும்பிட்டுமே 
செயமும் பெருகுதென்று பாடுறார் பாடுறார் பாடுறார் 


நாளைக்குக் காதவளி 

நீள நடந்துக்கிட்டு 
நல்லவர் உப்பெடுக்கப் போகவே போகவே போகவே 


வேளைக்குச் சோறுதின்னு 

வேட்டிக்குக் கண்டையிட்ட 
மேனிமினுக்கங்களும் ஏகவே ஏகவே ஏகவே 


குங்குமப் பொட்டுவச்சு 

மங்களத்தட்டுச்சுத்தி 
கும்புடுபோட்டுசனங் கூடவே கூடவே கூடவே 


1158 


குஞ்சுகுழந்தைகளும் 

தம் 
எங்களின் காந்தியென 
கோஷங்கள் போட்டுப் பாட்டு பாடவே பாடவே பாடவே 


காதமிருபதுள்ள 

கடக்கரை யுப்பளத்தில் 
கைவைச்சு உப்பெடுக்க எண்ணினார் எண்ணினார் எண்ணினார் 


96 


நாதனருள தனால் 

நாமும் மனுசனென்று 
நாடெங்குமே நினைக்கப் பண்ணினார் பண்ணினார் பண்ணினார் 

நித்தமும் பத்துமைல் 

நீள நடந்துக்கிட்டு 
நேசமதப் பிரசங்கஞ் செய்யுறார் செய்யுறார் செய்யுறார் 


நேரடிக்கண்டவர்கள் 

சீரடிச்சேவடியில் 
நிதி நவ மணியள்ளிப் பெய்யுறார் பெய்யுறார் பெய்யுறார் 

மண்ணில் உடம்பெடுத்தால் 

மரணமிருக்கிறது 
மானம் பெரிசுஎன்று சொல்லுடா சொல்லுடா சொல்லுடா 


விண்ணையும் மானமென்றே 
சொன்ன கருத்துணர்ந்து 
வீரத்துடனே வாழ்ந்து வெல்லுடாவெல்லுடா வெல்லுடா 


மன்னவன்வாழவென்று பாட்டுப்படிச்சிக்கிட்டு 
மனுவையும் போட்டுப் போட்டு 
பாத்திட்டோம் பாத்திட்டோம் பாத்திட்டோம் 


இன்னைக்கித் தந்திடுவான் நாளைக்கித் தந்திடுவான் 
என்றே வருசமெல்லாம் 
காத்திட்டோம் காத்திட்டோம் காத்திட்டோம் 


கத்திபிடிச்சுக்கிட்டு சத்தமும் போட்டுக்கிட்டு 

சுத்திச்சுரண்டி யவன் 
பேத்துட்டான் பேத்துட்டான் பேத்துட்டான் 


1160 


நித்தமுந்தான் கறக்கும் உத்தமமானபசு 

நீங்கிடக்கூடாதுன்னு 
பாத்துட்டான் பாத்துட்டான் பாத்துட்டான் 

கஞ்சிக்குங் கூழுக்குமே பஞ்சப்பட்டே தெரிச்சு 

கெஞ்சிக்குடிச்சிக்கிட்டுச் 
சாகுறோம் சாகுறோம் சாகுறோம் 

வஞ்சிக்கு மந்நியனோ நெஞ்சிலிரக்கமின்றி 

வாரிக்கொண்டே 
நித்தமும் ஏகுறான் ஏகுறான் ஏகுறான் 


97 


நாட்டில் பிறந்தவர்கள் 

கூட்டமுங் கூட்டமாக 
நாலு திசைக்கும் போயி வாழுறார் வாழுறார் வாழுறார் 

வேட்டைக்கு வந்தவனோ 
மேனி மினிக்கிக்கிட்டு 
வீட்டைப் புடிச்சுக்கிட்டு ஆளுறான் ஆளுறான் ஆளுறான் 

சாகத் துணிந்துவிட்டோம் 

சமுத்திர தீரந்தன்னில் 
தண்டியில் உப்புவாரப் போகிறோம் போகிறோம் போகிறோம் 

கையுப்பு தன்னையள்ளிக் 

காட்ட வகையில்லையேல் 
கடலில் விழுந்து அங்கே சாகிறோம் சாகிறோம் சாகிறோம் 

உப்பை யெடுத்துச் சட்டம் 

உடைச்சு எறிஞ்சுப்பிட்டு 
ஊருக்குள்ளே திரும்பப் போகிறோம் போகிறோம் போகிறோம் 

ஒருபிடி உப்பு அள்ள 

உரிமையு மில்லையென்றால் 
ஊசல் பிழைப்பைவிட்டுச் சாகிறோம் சாகிறோம் சாகிறோம் 

வெத்தி கிடைச்சுவிட்டால் 

வெரைவில் திரும்பிவந்து 
நெத்திக்குக் குங்குமமுந் தீட்டுவோம் தீட்டுவோம் தீட்டு வோழ் 

வெத்தி கிடைக்கலையேல் 

செத்து மடிஞ்சிடுவோம் 
விடுதலை பெத்துவழி காட்டுவோம் காட்டுவோம் காட்டுவோம் 
* என்றேசொல்லிப்போகுது ஐயா இந்த நாட்டுச் சேனை 
எல்லா நாடும் பாக்குது ஐயா இந்தியாவைத்தா 
தெய்வம்போலே காந்தியைப் பாத்துச் சீமை நடுங்கிப்போச்சு 
தெக்குவடக்கும் பேசினபேரு திமிரு ஒடிங்கிப்போச்சு 
சத்தியப்போரைப் பார்த்துச்சீமைச் சனமுந் திகைக் குதாம் 
சாத்துமீகமே கனலாயனலாய் காந்தித் தகிக்குதாம் 
சீமையிலே இதைக் கேட்டுக்கேட்டுச் சனங்கள் பேசுதாம் 
செயிச்சுக்கிட்டோமோ இந்திய நாட்டைத் திருப்பு மென்குதாம் 
தேசதேசமாய்ச் சேதி பறந்து தீப்போல் புடிக்குதாம் 
தெய்வம் சகிக்காச் சேதியதென்று செப்பித் துடிக்குதாம் 

7 


98 


சகலதேசமும் சேதியைக்கேட்டுச் சத்தியமெங்குது. 
சத்தியப்போரை நடத்துற காந்திக்கு வெத்தியுமெங்குது 
இந்திய நாட்டில் சேதியைக்கேட்டு ரெத்தம் கொதிப்பாச்சு 
எங்கு கண்டாலும் காங்கிரஸுக்கு ரெட்டைமதிப்பாச்சு 


குஞ்சுகுழந்தையுங் கிழவனும்கூடி கூட்டம் போடுகிறார் 
குடிபடையெல்லாம் உப்பையெடுக்கக் கூட்டம் போடுகிறார் 


ஏப்பிரலாறாம் தேதியதையா இந்திய நாட்டுக்கே 
இணையில்லாத சுதந்திரவாரம் இந்திய நாட்டுக்கே 


1180 


தேசீயவாரம் தனில்வரும்தேதி திவ்யமான திருநாள் 
தெய்வப்பிறப்பாம் காந்திமகாத்மா தேடியெடுத்த திருநாள் 


தண்டியாத்திரை புறப்பட்டு வெத்தி கண்டதேதி யதுதான் 
தவிச்சநாட்டுக்கு உலகம் மதிப்புத் தந்ததேதியதுதான் 


அதிகாலையிலே காந்திமகாத்மா அழகுஸ்நானம் பண்ணி 
அநுட்டானங்களுஞ் செபமுந்தபமும் அழகாகப் பண்ணி 


தொண்டர்கூட்டம் பஜனைபாடிக் கொண்டே பின்தொடா 
சொந்தமானவர் பந்து மித்திரர் சூழ்ந்தே பின்தொடர 


ரகுபதிராகவ ராஜாராம் பதீதபாவன சீதாராம் 
சுத்தப்ரும்ம பராத்பரராம் காலாத்மகபரமேஸ்வரராம் 


ராமராம ஜெயசீதாராம் 
ராமராம ஜெயராஜாராம் 


ராமா ராமா ராமாவென்றே உப்பை யெடுத்தாராம் 
ராசாங்கத்துச் சட்டம் மீறி உப்பை யெடுத்தாராம் 


கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணாவென்றே உப்பை யெடுத்தாராம் 
கிட்டநின்னவர் யாவர்க்குந்தான் அள்ளிக்கொடுத்தா ராம் 


கோவிந்தா கோவிந்தாவென்றே உப்பையெடுத்தாராம் 
கொடுமைக்குத் தாயாகியசட்டந்தன்னை உடைத்தாராம் 


119 ) 


வந்தேமாதரம் வந்தேமாதரம் வந்தேமாதரமே 
வந்தேமாதர மென்றுவணங்கி வாரினராம் உப்பை 
ஜெயம் ஜெயம் ஜெய ஜெயம்ஜெயம்ஜெய 
ஜெயஜெய காந்திக்கீ 

ஜே 


99 


தேசம் புகழும் உத்தம தெய்வம் 
மகாத்மா காந்திக்கீ ஜே 
காந்திக்கு ஜே யென்றே தொண்டர் கையில் உப்பெடுத்தார் 
சாந்தம்சத்தியஞ் ஜெயிச்சுது என்றே கையில் உப்பெடுத்தார் 
சுயராச்சியத்தை வாங்குவோமென்று சொந்த நாட்டு உப்பை 
தொட்டுப்பாத்து வாயிலேபோட்டு சத்தியம் செஞ்சார்கள் 
உப்பையெடுத்து வாயிலேபோட்டால் உள்ளந் திதிக் குதையா 
உடம்புமுழுக்க ஆனந்தமாகி உதும்பிக் குதிக்குதய்யா 
தேசத்துக்கெல்லாம் அறிக்கை விட்டார் சேதிசொல்லி விட்டார் 
செயிச்சுவிட்டோமினி தேசமெல்லாரும் சேவை செய்யுமென்றார் 
சென்னபட்டணம் சோழிங்கநல்லூர் சீமையெங்குமே தான் 
தேசந்திரண்டு உப்பையெடுத்துத் திருநாள் செய்தார்கள் 
ஆந்திரகேசரி பிரகாசம்காரு அன்னை நாட்டுக்காக 
ஆயிரலட்சம் அள்ளிக்கொடுத்தவர் அன்னை நாட்டுக்காக 
நாட்டுத்தலைவலி தீர்க்கநினைத்த நாகேஸ்வர ராவும் 
நாடியேதிலகர் கட்டந்தனிலே நகரஞ் சூழ்ந்திடவே 
உப்புக்காச்சிச் சட்டமுடைத்தார் ஊருதிரண்டதையா 
ஒருபிடி உப்புக் காகத்தத்தம் உள்ளதெலா மையா 


1200 


வேதாரண்ய சத்தியாக்ரகம் 
செந்தமிழ் நாட்டு வீரரெல்லாம் 

சேவைகள் செய்யப் புறப்பட்டார் 
நந்தமிழ் நாட்டுச் சிங்கமெல்லாம் 

நாட்டுக்குழைக்கப் புறப்பட்டார் 
உப்புப்படையிலே சேராமனிசன் 

ஊருக்கொருத்தன் கிடையாது 
வீட்டுக்கொருத்தர் கிளம்பிவிட்டார் 

வெற்றிக்குமே வழி கோலிவிட்டார் 
வளரித்தடியை வீசிவிட்டே 

மாச்சுமடிக்கும் மறவரெல்லாம் 
களரிக்குள்ள றத் தாங்குதிச்சார் 

கைகளிரண்டையும் கட்டிக்கிட்டே 
வங்கங்கலங்கவே சண்டையிட்ட 

வல்லம்பரான மறச்சாதி 
தங்களின் கத்தியைக் கீழேவச்சு 

சத்தியப்போரிலே தான்குதிச்சார் 


1001 


ஆழக்கடலில் குதிச்சுக்கிட்டே 

ஆணிமுத் தள்ளிடும் உப்பறவர் 
நீலக்கடற்கரை யோரத்திலே 

நெருங்கியுப்பைப் பொறுக்கினராம் 
வாரையிடுப்பிலே கட்டிக்கிட்டே 

வானத்திலேறிடும் நாடாரும் 
சூரர்மனசை அடக்கிக்கிட்டே 

சுத்த அஹிம்சையில் சேர்ந்தாராம் 
ஈட்டியடிச்சுக் கொடுத்துவரும் 

எங்கள திரும்புக் கொல்லரெல்லாம் 
இரும்பையெடுத்தே துஞ்செய்யாமல் 

இறங்கிவிட்டார் சத்தியத்தில் 
கதையாயுதமும் கைத்தடியும் 

கணையுஞ்செய்யுந் தச்சரெல்லாம் 
எதையுமாயுதம் எடுக்காமல் 

இம்சாமார்க்கத்தை விட்டுவிட்டார் 
குத்திக்குடலைச் சரிச்சவங்க 

கும்பெனியானை வெட்டினவன் 
எத்திக்கிலும்புகழ் பட்டாணி 

இம்சையைவிட்டு இதில் குதிச்சார் 
மாராட்டிரத்துத் தமிழர்களும் 

வடுகுதெலுங்குத் தமிழர்களும் 
சௌராட்டிரத்துத் தமிழர்களும் 

சத்தியச் சண்டையில் தாங்குதிச்சார் 


1210 


* பிரமோ தூத வருஷஞ்சித்திரை பிறக்கும்தேதியிலே 
பெருமைபேசத் தமிழர்கூடிப் பெறப்பட்டாரையா 
தென்னாட்டுக்கே திலகம் ஐயா திருச்சி மலைக்கோட்டை 
தெய்வச்சோழன் ஆண்டதுஐயா திருச்சி மலைக்கோட்டை 
நவாப்புக்காரர் ஆண்டு விட்டது நம்மமலைக்கோட்டை 
நாயக்கமாரும் ஆண்டிருந்தது நம்மமலைக்கோட்டை 
தமிழ்நாட்டுக்குச் சக்கரவர்த்தி தலைவர்ராஜாஜி 
சாதிவித்யாசம் பாக்காதவராம் தலைவர் ராஜாஜி 
சலுகை காட்டுற பழக்கம் இல்லாத் தலைவர்ராஜாஜி 
சத்தியம் பேசத் துணிஞ்சவரையா தலைவர்ராஜாஜி 


101 


அபவாதத்துக் கஞ்சிடமாட்டார் ஐயன் ராஜாஜி 
அணுவளவும் பொய் சொல்லாமெய்யன் ஐயன்ராஜாஜி 
தொண்ணூத்தாறு தொண்டர்சூழத் தூயோன் புறப்பட்டார் 
தொண்ணூத்தாறு தத்துவஞ்சூழத் துறவி புறப்பட்டார் 
வேதாரண்ணிய மலைவாய்க்கரையில் வீசிவிடும் உப்பை 
விரைவில்பெறுவது என்றேசொல்லி வீரர் புறப்பட்டார் 
தாயுமானவர் மலையிலிருந்து ஊத்துக் கண்போலே 
தமிழர்சேனை போகுது ஐயா ஆத்துத்தண்போலே 
ஊருக்கூரு சனமுஞ்சேந்து ஆறுபெருகுதையா 
உப்புப்போரை நாடியகூட்டம் ஓடிவருகுதையா 

1200 
சமுத்திரம்போலே சைனியம்போலே தமிழர்வருகின்றார் 
தஞ்சாவூரு சில்லாகலெக்டர் தார்ணுங்கண்டாராம் 
உப்புப்போரில் சேர்ந்தவங்களையே ஊரில் சேக்காதே 
ஒருத்தனுக்குமே தண்ணிசோறு ஒண்ணுங் கொடுக்காதே 
உத்தரவொண்ணு போட்டாரையா ஊரையாளுறவர் 
யோசனையொண்ணுஞ் செய்யலையையா ஊரில்வாழுறவர் 
தண்ணிகொடுத்தா ரிளநிகொடுத்தார் தயிருஞ்சோறிட்டார் 
தாரண் துரையின் முள்ளுப்பேச்சைத் தள்ளியேபோட்டார்கள் 
தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் தண்டாங்கோரையிலே 
தங்கித்தங்கிப் போகுது ஐயா தமிழ்நாட்டுச்சேனை 
கள்ளை விலக்கிக் குடிபடையெல்லாம் களிப்புடனே வாழ 
நல்லபடிக்குச் சொல்லிச்சொல்லி நடக்குதையா சேனை 
கோடிக்கரையை நாடி நடந்தார் குலமன்னர் எல்லாம் 
கொண்டுவந்தோமினி சுயராச்சியத்தைக் கொண்டுவந்தோமென்தே 
சித்திரைமாசம் பதினைந்தினிலே திவ்யமான நாளில் 
செந்தமிழ் நாட்டு உப்புச்சேனை சேர்ந்தது மறைக்காட்டில் 
ஒருநாளைக்கு விரதம்புடிச்சு உபதேசம் பெற்று 
மறுநாளைக்குச் சூரியபகவான் வரு தம்வேளையிலே 
இருண்டுகிடந்த கடலுக்குள்ளே எழும்பிவருஞ்சோதி 
எல்லா உயிருங் காக்கும்பொருளா யிருந்து வருஞ் சோதி 

1890 
சுருண்டுகிடந்த சீவன் தலையைத் தூக்கவருஞ் சோதி 
சுதந்திரமாக இந்திய நாட்டை ஆக்கவருஞ்சோதி 
கண் முன்னாலே காணுந்தெய்வம் கதிரவனே யெம்மைக் 
காத்திடவேணும் என்றேசொல்லிக் கைதொழுதே நின்றார் 


102 


சூரியநாரா யணசுவாமிதனைத் தோத்திரம் செய்தார்கள் 
சுபுஹுத்தொழுகை நடத்தியசோதரர் துவாவும் கேட்டார்கள் 
இந்திய நாடு சுதந்திரமாகி என்றும் வாழவேணும் 
இந்துவும் முஸ்லீ மிருவருமொன்றா யிருந்து வாழவேணும் 
என்றே சொல்லி உப்பையெடுத்தா ரெங்கள் ராஜாஜீ 
இரண்டுகையாலும் அள்ளியெடுத்தா ரெங்கள் ராஜாஜீ 
உப்பையெடுத்தார் கடலைப்பாத்தார் தலைவர் ராஜாஜீ 
உபநிஷதத்தின் உண்மைகண்டார் தலைவர் ராஜா ஜீ 
உப்புங்கடலும் ஒன்றேயென்றார் தலைவர் ராஜாஜீ 
உயிருங்கடவுளும் போலேயென்றார் தலைவர் ராஜாஜீ 
செப்புங்கடவுள் கடலைப்போலே யென்றார் ராஜாஜீ 
ஜீவர்களெல்லாம் உப்பைப்போலே யென்றார் ராஜாஜீ 
கல்லைப்போலே கண்முன்னாலே காணுங் கடலுப்பும் 
கரைந்தேபோகும் கடலுக்குள்ளே யென்றார் ராஜாஜீ 
உப்புங்கரையுங் கடலும்கரையும் உலகுங் கரையமையா 
ஒருதனிமுதலாம் உண்மைக்குள்ளே யென்றார் ராஜாஜீ 
உண்மைதன்னைக் காப்பதுதானே உலகில் பெரிதென்றார் 
உடம்பையெடுத்தா லுண்மைக்காக உழைக்கவேணு மென்றார் 
ஞானிகளுக்கே சிறந்தஞானி தலைவர் ராஜாஜீ 
ஞாயங்கண்டே உப்பையெடுத்தார் தலைவர் ராஜாஜீ 
எண்ணும்பதினா றாகியதமிழர் புண்ணிய சாலிகள் தான் 
இந்தநாளிலே உப்பையெடுத்து இன்பம் பெற்றார்கள் 


1240 


அடக்குமுறை 
ஆயிரங்கோடித் தலைமுறைக்கும் 

அய்யன்மகாத்மா பேர்விளங்கும் 
மாயிருஞாலத்தி லிந்தியத்தாய் 

மண்ணில்விளைந்த மறைவிளங்கும் 
அந்தமகாத்மாவைக் கைதிபண்ணி 

அஹிம்சாமூர்த்தியைக் கைதிபண்ணி 
பந்தப்படுத்திச் சிறையிலிடும் 

பாபத்தைச் செய்யத் துணிந்துவிட்டார் 
தண்டியில் உப்பை யெடுத்தமகான் 

சட்டமுடைச்சுத் தகர்த்தமகான் 
தர்சானாவிலும் உப்பையள்ளி 

தண்டிக்கப்பட்டார் காந்திமகான் 


103 


1250 


தலைவர் செயிலில் புகுந்ததுமே 

தையாப்ஜீ எனும் நீதிபதி 
தள்ளாதவயதில் சட்டம் மீறி 

தானும் சிறையில் போய் புகுந்தார் 
சங்கீதக் கோவில் சரோஜினியாம் 

சாகித்யம் செய்யும் மாதாவும் 
தர்சானாவிலே உப்பெடுத்து 

தண்டனைவாங்கிச் சிறைபுகுந்தார் 
கூடியிருந்த தொண்டரெல்லாம் 

கொண்டுபோய் உப்பிலே கையிடவே 
கம்பை யெடுத்து அடிச்சதிலே 

காயம் பட்டது முந்நூறு 
ராஜாஜியையும் கைது பண்ணி 

ரயிலேத்தியது ராசாங்கம் 
படேல் வீரனைக் கைது பண்ணி 

பயமுறுத்திச்சு ராசாங்கம் 
சவர்லால் நேரு சிறைபுகுந்தார் 

சம்சாரமும் சிறைபுகுந்தார் 
தாயார் கிழவி மனங்கொதிக்க 

தங்கையிருவர் சிறைபுகுந்தார் 
முழுவதும் தேசத்துக் கீந்துவிட்ட 

மோதிலால் நேருவும் சிறைபுகுந்தார் 
தேசம் சிறைக்குள் புகுந்ததையா 

தெய்வமும் ஓடி ஒளிந்ததையா 
தலைவர் எல்லாரும் சிறைபுகுந்தார் 

சனங்களெல்லாரும் சிறைபுகுந்தார் 
அலை அலையாகச் சனம்திரண்டார் 

மலைமலையாகச் சிறைபுகுந்தார் 
கல்கத்தா பூனா கராச்சி 

காசியில் சென்னையில் துப்பாக்கி 
கண்டமட்டுஞ்சுட்டுத் தள்ளிவிட்டார் 

காங்கிரஸ் பணத்தை அள்ளிவிட்டார் 
தடியடிராச்சியந் தானடத்தி 

சாதுசனங்களைக் கொன்றுவிட்டார் 
அடியடி அடியடி என்றடித்தே 

அலறித்துடிக்கச் செய்துவிட்டார் 


101 


தொண்டர்கள் பெருமை 
உப்பையெடுக்கிற தொண்டரையே 

ஓங்கியடிக்கவே உத்தரவு 
ஓங்கியடிபட்டுச் செத்ததுண்டு 

உப்பைக் கொடுத்து பொளைச்சதில்லை 
மண்டைபிளந்துமே செத்துவிட்டார் 

மானத்தைவிட்டுப் பொளைக்கவில்லை 
தாயும் குழந்தையும் தான் பிரித்தால் 

தன்னுயிர் போயும் பிரிவாளோ 
எலும்பி லடிபட்டுச் செத்ததுண்டு 

எடுத்த உப்பைக் கொடுத்ததில்லை 
கண்ணைப் புடுங்கி எறிஞ்சாலும் 

கையைவிட்டுப்பு கிளம்பிடுமோ 
தொண்டி முடமாகிப் போனதுண்டு 

நோக்கத்தை விட்டவர் போனதில்லை 
மண்ணினைக் கவ்வி அவர் கிடப்பார் 

மண்டையிலே அடி பட்டுக்கொண்டே 
தொண்டர்கள் பட்ட துயரமெல்லாம் 

சொல்லி முடிஞ்சிடப் போகாது 
சொயராச்சியம் வந்து கண்டாலும் 

தொண்டரை மறக்கலாகாது 


1260 


கள்ளுக்கடை மறியல் 
அள்ளிக் குடிக்கக் குளம் வெட்டுவார் உண்ணும் 

அன்னம் கிடைக்க வயல்வெட்டுவார் 
அறிவைக் கெடுக்கிற கள்ளுக்கடையிலே 

அந்தந்தக்கூலியைத் தான்கொட்டுவார் 
புள்ளைக்குக் குப்பாயம் வாங்கிடுவோம் . என 

வெள்ளியைதங்கம் அடகுவைப்பார் 
வெள்ளைப்போத்தல் கட்டித்தொங்கிடும் பாதையில் 

மெய்யைமறந்து குடிச்சுடுவார் 
தொண்டர்கள் இந்தக்கடை மறியல் செய்து 

சோதனைத் தீயில் குளித்திடுவார் 
கண்டபடிக்கந்த வாசலில்காலிகள் 

கத்தியே கத்தி எடுத்திடுவார் 


105 


தொண்டர்சகித்துமே நின்றிடுவார் தங்கள் 

தூயகரம்ரெண்டும் தூக்கிடுவார் 
மண்டவரும்குடி காரரையே கெஞ்சி 

மன்றாடிக் காலில் விழுந்திடுவார் 
கண்டகுடிகாரர் கண்கலங்கித் தங்கள் 

காரியம் தப்பித மென்றறிந்து 
ஒண்டிமறைந்துமே வெட்கத்துடன் வீட்டுக் 

கோடியே போவர் குடியாமல் 
கள்ளுக் கடையெடுத்த குத்தகைதார் பணங் 

காசுசெலவழித்த குத்தகைதார் 
' வெள்ளைமனத்தையெல்லாங் கெடுத்துவிடுங் கள்ளை 

விரும்பி விலைக்குவிற்கும் குத்தகைதார் ' 
காந்திக்கும்பல் இதனைக் கண்டுவிட்டே அவர் 

காசிலே மண்விழுந்த காரணத்தால் 
சாந்தமறியல் தொண்டர் தலையினிலே மாட்டு 

சாணங்கரைச்சுக்கொட்டித் தானடிப்பார் 
மெத்தக் குடிச்சு தங்கள் சித்தத்தையே இழந்து 

வெள்ளைவகுத்தவரிக் கிரையானோர் 
புத்தம்புதியகள்ளு போடு தம்பி யென்று 

போத்தலை வாய்க்குள் புகட்டிடுவார் 
கம்பையெடுத்துவந்து அடிச்சிடுவார் தானே 

கலயமும் பானைகளும் உடைச்சிடுவார் 
வம்பைவிலைகொடுத்து வாங்கிக்கொண்டே தொண்டன் 

வந்துஉடைத்துவிட்டா னென்றிடுவார் 
போயிலை எச்சியை மூஞ்சியிலே துப்பிப் 

போக்கிலி நாயெனத் தானடிப்பார் 
வாய்திறந்தே தொண்டர் வைததில்லை நோவில் 
வந்தேமாதர மென்று சொல்வார் 

1270 
கம்படிதாங்க முடியாட்டி தொண்டர் 

காந்திக்கு ஜேயென்று கத்திடுவார் 
வம்படியாக அடிக்கிறப்போ தொண்டர் 

வந்தேமாதர மெனவிழுவார் 
மண்டையுடைந்து பிளந்தாலும் தொண்டர் 

மறியலிடத்தைவிட்டுத் தள்ளி நிற்கார் 
சண்டைபிறக்குமிடம் கள்ளுக்கடை முன்னே 

சத்தியத்தொண்டரின் சாந்தமையா ! 


106 


ஜவுளிக்கடை மறியல் 
சீமைச் சவுளி விற்கும் கடைக்குமுன்னே தொண்டர் 

செய்தமறியல் கதை கேட்டிடுவீர் 
சாமத்திலேந்திரிச்சு தலைமுழுகிக் கதர் 

சட்டைகுல்லாப் போட்டு வந்து நிற்பார் 
தொஞ்சவிலைக்கிங்கே பஞ்செடுத்து தூர 

தொலைக்குக் கப்பலி லேத்திவிட்டு 
கொஞ்சவிலைக் கங்கே வேட்டிநெய்தே அதைக் 

கொள்ளைவிலைக்கிங்கே தள்ளுகிறார் 
பஞ்சுவிளைவதிந்த பாரதத்தில் லோகம் 

பாதிக்குச்சீலை தரும் பாரதமே 
கொஞ்ச மனுசனுள்ள தேசமெல்லாம் பஞ்சைக் 

கொண்டு குமிச்சிடுவ ராலையிலே 
ஆளுக்குப்பஞ்சமையா சீமையிலே ஆனால் 

லைக்கரி விளையுந் தேசமையா 
நூலுக்குமிசினுகளோ ஏராளம் 

நொடிக்கிக் கோடிகஜம் இழைக்குமையா 
நாடியகைத்தறி தானும் நெய்தே இந்த 

நாட்டில்பிழைக்கவேணும் கோடிச்சனம் 
கோடிச்சனத்தையுமே பட்டினிபோடுது 

கொண்டு குமிச்சிட்ட சீமைத்துணி 
வாங்கமனிசங்க ளிங்கேயுண்டு ஆளு 

வக்கத்த நாட்டில் மிசினுஉண்டு 
ஆங்கிலச்சீமை மிசினுக்கெல்லாம் கிடந் 

தாகாரமாகுதே நாட்டுமக்கள் 
இந்தக் கொடுமையிலே வந்ததுணி ஐயா 

ஏழைவகுத்தி லடிச்சதுணி 
சொந்தத்துணியுடனே போட்டியிட்டே ஏழை 

சோத்தைக் கவுத்துவிட்ட சீமைத்துணி 
அய்யாசாமியே வாங்காதீர் இதை 

ஆதரிச்சே பழி வாங்காதீர் 
கையாலுங்களைக் கும்பிடுறோம் இதைக் 
கட்டியே பட்டினி போடாதீர் 

1280 


107 


என்று மறித்திடுவார் தொண்டரெல்லாம் இதை 

எதுத்து அடிச்சிடுமாம் போலீசு 
நின்ற இடத்தைவிட்டு நகராமல் தரை 

நிலத்தில் விழுந்திடுவார் தொண்டரெல்லாம் 


அடக்குமுறையின் அலங்கோலம் 
சட்டமறுப்பைத் துவக்கவுமே 

தடியடியைத் துவக்கிவிட்டார் 
வேட்டிமறியலைக் கண்டதுமே 

வெடிவச்சுப்போடத் துவங்கிவிட்டார் 
கள்ளுமறியலைக் கண்டதுமே 

கத்திக்கு ஆர்டரும் பண்ணிவிட்டார் 
உள்ள துருப்புக ளத்தனையும் 

ஊரையழிக்கவே விட்டுவிட்டார் 
சுட்டுத்துகைச்சு எறிச்சாங்க 

சூரைகளாடியும் விட்டாங்க 
தொட்டுத்துகிலைப் பிடிச்சாங்க 

துச்சாசனன்போ லிழுத்தாங்க 
தலைச்சேரி யென்னும் ஊரினிலே 

தம்பதிபிரபுவைக் கைதுபண்ணி 
தாலிக்கவுத்தை அறுத்தெறிஞ்சு 

தண்டனைப்பாக்கி வரவுவச்சார் 
திருப்பூரென்னும் ஊரினிலே 

சின்னஞ்சிறுவன் குமரனையே 
தெண்டனைசெய்து கம்பாலடிச்சு 

தீத்துக்கட்டியே போட்டுவிட்டார் 
கனுபாபு வெனும் காளையொன்று 

கைக்குழந்தையவன் சேதிகேளும் 
பால்மணம் மாறாப் பாலனையா 

பத்துவயசுக் குழந்தையது 
தாயார்கூட்டிக் குளிச்சுவிட்டுத் 

தலையும்சீவிப் பொட்டுமிட்டுப் 
பள்ளிக்குப்போகவே சொல்லிவிட்டா 

பாலன்ஜவுளிக் கடையோரம் 


108 ) 


1290 


சீமைச்சவுளிக் கடைமறியல் 

செய்யுற வேடிக்கை பார்த்து நின்னான் 
மோட்டார் லாரியில் மூட்டைகளைப் 

போட்டுபுறப்பட்டுப் போகையிலே 
காந்திக்கு ஜே என்று சொல்லிவிட்டு 

கைகளை நீட்டி வழிமறிச்சான் 
ஏத்தினமூட்டை இறக்கிவையி 

இல்லாட்டி என்மேல் ஏத்திவிடு 
என்றேசொல்லி மறிச்சுப்பிட்டான் 

என்னசெஞ்சாண்டா லாறிப்பயல் 
மோட்டார்காரையும் ஓட்டிவிட்டான் 

முத்தம்கொடுக்கிற பாலகன்மேல் 
சீமைத்துணிவண்டி ஏறிச்சுடா 

தேசத்தொண்டு செய்யும் பாலகன்மேல் 
செத்துமடிஞ்சான் பாபுகனு 

சீவன்பிறந்தது தேசத்துக்கே 
செத்துமடிஞ்சான் செல்வன்கனு 

தியாகம்பிறந்தது தேசத்துக்கே 
பெத்தவள் ஓடோடி வந்து நின்றாள் 

பிள்ளையைவாரி யெடுத்துக்கிட்டாள் 
செத்தமகனின் முகத்தினிலே 

திரும்பத்திரும்ப முத்தமிட்டாள் 
என்னுட கண்ணே கண்மணியே 

எங்குங்கிடையாத கற்பகமே 
இன்னும்பலபிள்ளை வேண்டுமடா 

என்னுட நாட்டுக் குயிர்கொடுக்க 
உன்னைச்சுமந்த குடல்தனையே 

உலகம்புகழு மென்றழுதாள் 
அடக்குமுறைகளைக் கையாண்டு 

அக்கினிக்கு நெய்யை ஊத்திவிட்டார் 
ஆள் தூக்கிச்சட்டத்தின் பேரைச்சொல்லி 

அடச்சுஉதைச்சுப் போட்டுவிட்டார் 
புள்ளைக்குதேசத்துப் பக்திவந்தால் 

போரில் இறங்கிய சேதிகேட்டால் 
புள்ளைக்குவீட்டிலே சோறுதண்ணி 

போடக்கூடாது என்றுசொல்வார் 


109 


1300 


அப்பனவராதம் கட்டுமென்பார் 

ஆத்தாளே பணங் கட்டுமென்பார் 
ஒப்பனையாகுமோ உலகத்தீரே 

உங்களின் நாட்டி லிதுபோலுண்டோ 
காந்திகுல்லாக்களைக் கண்டுவிட்டால் 

கலங்கிவெறிப்பார் அந்நாளில் 
காங்குத்துணிகளைக் கண்டுவிட்ட 

காளைமிரண்டு வெறிப்பது போல் 
ஓடிப்புடிச்சு உதைச்சிடுவார் 

ஓங்கினகம்பாலே போட்டிடுவார் 
தேடியலைஞ்சு பிடிச்சுடுவார் 

தேசத்துத்தொப்பி கிழிச்சுடுவார் 
பேட்டைமதராசுப் பட்டணத்தில் 

பிரம்படிப்பூசை நடக்கையிலே 
பேட்டனென்றேயொரு பாதிரியை 

பெரட்டியடிச்ச கதைகேளும் 
காந்தித்துணிசூட்டுப் போட்டிருந்தார் 

கதருத்தொப்பியும் மாட்டிருந்தார் 
சாந்தசவுளிக் கடைமறியல் 

தன்னையே வேடிக்கைப் பார்த்திருந்தார் 
ஓடிவந்தானையா சார்ஜண்டு 

ஓங்கித்தடியாலே போட்டுவிட்டான் 
கூடியிருந்த சனங்கள் எல்லாம் 

கூகூவென்றுமே கத்துதையா 
அய்யய்யோஎன்னை அடிக்காதே 

ஆண்டவன்சேவகன் என்றுசொன்னார் 
பொய்யையாசொல்லுறே என்னிடத்தில் 

போலீசுக்காரன் நானில்லையோ 
குல்லாய்க்கதரு போட்டிருக்கே 

கோணிக்க தரும் கட்டிருக்கே 
நல்லாயுதைச்சு விட்டுவிட்டான் 

நாட்டுத்துணிகட்டிக் கொண்டதனால் 
கதருத்துணிகளைக் கட்டிக்கொண்டால் 

கையும் காலும் நம் முதல்ல 
காந்தி மகானுட புண்ணியத்தால் 

கம்படிதாங்கும் கதருத்துணி 


1101 


1310 


நாட்டுச்சுதந்திரப் போராட்டம் 

நாடகமேடைக்கும் போச்சுதையா 
பாட்டுக்கும் கூத்துக்கும் போலீசு 

பதிலுகேக்க லாச்சுதையா 
காந்திபாட்டுப் பாடக்கூடாது 

கதருச்சட்டை போடக்கூடாது . 
சாந்திசத்தியம் என்று சொல்லி 

தத்துவம் பேசவுங் கூடாது 
அரிச்சந்திரமஹா ராஜனுக்கும் 

அடக்கு முறைக ளுண்டுமையா 
வரித்தண்டல் நாயம் சத்தியமும் 

வாய்மைதூய்மை யென்றுவிட்டால் 
பழிக்குப்பழிகொடு பாண்டியனே 

பத்தினிகண்ணீரி லென்றுசொன்னால் 
அழிச்சுப் போடுவே னென்றுசொல்லி 

ஆக்கினை செய்வார் அந்நாளில் 
நாடக மேடையில் காந்திப்பாட்டு 

நாளும் முழங்கும் நகரமெங்கும் 
பாடத் தெரியாத பேர்கள் கூட 

பகவத்சிங்கத்தைப் பாடிடுவார் 
வீதிச்செவுத்துக்கும் சட்டமுண்டு 

வீட்டுச் செவுத்துக்கும் சட்டமுண்டு 
பாதி தெரியுர நோட்டீசைப் 

பத்துப்பேர் கூடிக் கிழிப்பதுண்டு 
தேசத்தலைவர் படங்களையே 

செவுத்தில்மாட்டவுங் கூடாது 
ராசத்துவேஷ மதென்றுசொல்லி 

ரவாணாவிட்டா ரந்நாளில் 
பாரதி பாடலைப் பாடிவிட்டால் 

பதறித் துடிப்பார் கொக்கரிப்பார் 
யாரது பாடுவ தென்றுசொல்லி 

அரட்டி கண்டு கை நெரிப்பார் 
முப்பது ரூபாய் தண்டனைக்கு 

மோட்டார் காரையும் சப்தி செய்வார் 
நாற்பது அம்ப தபராதம் 

நகை நட்டெல்லாம் சப்தி செய்வார் 


111 


ஆட்டையும் மாட்டையும் சப்தி செய்வார் 

அப்பம் பாட்டஞ்சொத்தை சப்தி செய்வார் 
நாட்டை விடுதலை செய்யவந்தோர் 

நல்ல முதல்கள் பறிமுதலாம் 
ஏலமும் போட்டுத் தமுக்கடிப்பார் 

எடுக்க மனிசன் வரமாட்டான் 
காலமெல்லாம் நின்னு கூறிவிட்டு 

கால்கை கடுக்க போய்விடுவார் 
சூடுஞ் சொரணையு மற்றசிலர் 

சொந்த நாட் டுப்பை மறந்திருப்போர் 
மாடும் மனையுஞ் சதமெனவே 

வாழ்வை நம்பி மதிகெட்ட பேர் 
முப்பது காசுக்கும் நாற்பதுக்கும் 

மோட்டார்க்காரு கிடைக்குதென்றே 
சொற்ப முதலுக்கு ஆசைப்பட்டே 

சோக்காகவாங்கி யனுபவிப்பார் 
துண்டுப் பிரசுரம் கொடுத்ததற்கே 

தொண்டர் பலரைச் சிறைபிடிப்பார் 
உண்டு சுதந்திர மென்றுசொன்னால் 

ஊரை வளைத்துச் சிறைபிடிப்பார் 
தமுக்கை யடிச்சுமே சேதிசொன்னால் 

சவுக்கை எடுத்து அடிச்சுடுவார் 
கமுக்கமாகவே சேதிசொன்னால் 

கைவிலங்கு போட்டுப் பூட்டிடுவார் 
ஊரைவிட் டொருவன் போவதென்றால் 

உத்தரவு கேட்டுப் போகவேண்டும் 
யாரையும் சோத்துக் கழைப்பதென்றால் 

அன்னிய ருத்தரம் வேண்டுமையா 
சொந்த நாட்டுக்காரத் தொண்டருக்கே 

சோறுந் தண்ணீருங் கொடாதீ ரென்று . 
வந்த நாட்டுக்காரன் சொல்லிடுவான் 

வார்த்தையை மீறினால் வம்புவரும் 
ஆனாலுஞ் சட்டக் கொடுமையெல்லாம் 

ஆகுதிநெய் போ லாச்சுதையா 
போனாலும் போகட்டு மிந்தஉயிர் 

புண்ணியம் மிஞ்சிடுமென்றுசொல்லி 


1320 


112 ) 


சட்ட மறுப்பு செய் தொண்டருக்கே 

தாயும் பொதுஜன மாகிவிட்டார் 
கிட்ட நெருங்கி முகம்பார்த்து 

கேட்டுக் கொடுத்தார் நாட்டுமக்கள் 
தாகத்துக் கிள நீர் தந்திடுவார் 

தயிறுஞ் சோறும் ஊட்டிடுவார் 
ஆகட்டு மென்றபேச்சில்லையையா 

அள்ளிக் கொடுப்பா ருள்ளதெல்லாம் 
வேட்டியும் சட்டை துவைச்சிடுவார் 

வெத்திலை பாக்கு கொடுத்திடுவார் 
வேண்டிய தெல்லாம் தந்திடுவார் 

வீர மரியாதை செய்திடுவார் 
தேசத் தலைவர்கள் என்று சொன்னால் 

தெய்வத்தைக் கண்ணாலே கண்டதுபோல் 
தேசத்துத் தொண்டர்கள் என்றுசொன்னால் 

செல்லக் குழந்தையைக் கண்டதுபோல் 
என்னைக்கும் வெள்ளை வெளுத்தளிக்கும் 

ஏகாலி மக்கள் கூட்டத்திலே 
சின்னத் தனமுள்ள சீமைத்துணி 

சீந்தித் தொடவே மாட்டமென்றார் 
காந்தி மகாராஜன் தந்ததுணி 

காங்கிரசாலிங்கே வந்ததுணி 
சாந்தக் கதர்த் துணி யொன்றைமட்டும் 

சலவை செய்குவோம் என்றுவிட்டார் 
அன்னிய நாட்டுத் துணிகட்டிய 

ஆளுகள் யாராயிருந்தாலும் 
தன்னுட கையாலே தொட்டுஇனி 

தலை வழிப்பது மில்லையென்றார் 
கண்ட விடமெங்கும் சீமைத்துணி 

காத்திகைச் சொக்கப்பான் போலெரிய 
கொண்டு கொண்டுவந்து போட்டு அதைக் 

கொளுத்திச் சத்தியம் செய்திடுவார் 
எங்கெங்கு பாத்தாலும் பத்திரிகை 

எட்டுப் பத்துப்பங்கு வித்ததையா 
சங்கம் முழங்குது சென்னையிலே 

சப்த சமுத்திர ஓசையிட்டே 


1330 


113 


தேசீயப் போர்களின் சேதியெல்லாம் 

சிந்தைகொதிக்க வெளியிடுவார் 
ஆசியமாகப் படம் வரைவார் 

ஆணி யடிச்சது போலுறைக்கும் 
' பேப்பர் படிக்கச் செனங்களெல்லாம் 

பிரியங் கொண்டது மந்நாளில் 
பாப்பரும் பேப்பர் படிச்சிடவே 

பக்கத்து வீட்டை நாடிச்செல்வார் 
சேதி படிப்பதில் போட்டியுண்டு 

சிந்தை துடிப்பதில் போட்டியுண்டு 
தேசத்துப் போரில் குதிப்பதிலும் 

சேவையில் முந்தவும் போட்டியுண்டு 
கண்டதும் அந்நிய ராசாங்கம் 

கண்ணை யவிக்கத் துணிந்ததையா 
காரியம் சொல்லிடும் பேப்பரெல்லாம் 

கட்டணுஞ் சாமீன் என்றதையா 
ஆயிர மாயிரம் சாமீன்கட்டு 

அளந்து போடணும் சேதியெல்லாம் 
காயிதந் தன்னை நிறுத்திடுவோம் 

கணக்காப் போடணும் சேதியெல்லாம் 
உள்ளூருச் சண்டையைச் சொல்லாதே 

உருளைக் கிழங்கைப் பத்திச் சொல்லு 
வெளியூரு சேதியைப் போடாதே 

வெங்காயச்செடி போடச்சொல்லு 
கட்டியசாமீன் பறிமுதலாம் 

காகிதம் அச்சு பறிமுதலாம் 
ஒட்டியெழுதிய ஆசியர் தமை 

உள்ளரத்தள்ளியே பூட்டிடுவார் 
எத்தனை நட்டங்கள் வந்தாலும் 

இல்லாமலே பேப்பர் போனாலும் 
சித்தம் நினைப்பதைச் சொல்லியப்போ 

சேவை புரிந்தது பேப்பரெல்லாம் 
கள்ளைக் குடித்தவன் விட்டுவிட்டான் 

காந்தி வழியையே தொட்டுவிட்டான் 
வெள்ளைச் சரக்குப் பழகினவன் 

வெக்கமும் துக்கமும் பட்டுவிட்டான் 
8 


1340 


114 


மாமன் மருமகன் சண்டைவிட்டார் 

மாமியும் நாத்தியும் சண்டைவிட்டார் 
சீமைச் சனமெல்லாம் ஒத்துமையாய் 

தேசத்துச் சண்டையில் பூந்துவிட்டார் 
இந்துவும் முஸ்லீமும் சண்டைவிட்டார் 

ஏழை பணக்காரன் சண்டைவிட்டார் : 
வந்தவன் தன்னை விரட்டுவதில் 

வல்லவர்யாவரும் கூடிவிட்டார் 
பெண்கள் அடிபட்டுக் கொண்டதுண்டு 

பிள்ளை அடிபட்டுக் கொண்டதுண்டு 
கண்களிரண்டில் அடிவிழுந்தே 

கவ்வோதியானவர் மெத்தவுண்டு 
அன்னை நேருவும் அடிபட்டார் 

ஆயிரம் பேர் கொண்ட கூட்டத்திலே 
தன்னிகரில்லாத பட்டேலின் 

தாயார்கூட அடிபட்டார் 
தடிஅடி பட்டவர் எத்தனையோ 

தள்ளி மிதிச்சவர் எத்தனையோ 
அடிஉதை பட்டு விழுந்ததிலே 

ஆவியைவிட்டவர் எத்தனையோ 
ஜுகல்கிஷோர்என்னும் சிங்கம் ஒன்று 

சதி வழக்கினில் கைதிஐயா 
சாக்ஷியம் சொல்லவே கூண்டேறி 

தலை வணங்காமல் நின்றிருந்தான் 
தேசத்துக் காரியம் செய்யவந்த 

தீரனைக்கண்ட சிறுசொருத்தி 
மீரத்து வீரன் தனைமணந்து 

வீர மரியாதை செய்யவந்தாள் 
கூண்டைவிட் டிறங்கி வந்ததுமே 

கோரட்டு வாசலில் பரிசமிட்டாள் 
தூண்டிய காதலைக் கண்டு அந்த 

தோப்பனும் தாயாரும் சம்மதிச்சார் 
தாலியைக் கட்டிய ராத்திரியே 

தண்டனை தந்தது ராசாங்கம் 
நாலிரண்டு மாசம் தானுமல்ல 

நல்லதோர் மாமாங்கம் தண்டனையாம் 


13501 


115 


பன்னிரண் டாண்டு தண்டனையான 

பர்த்தாவைக் கொண்டுமே போகவிட்டு , 
கன்னிகை மஞ்சளும் குங்குமமும் 

கண்ணுங் கண்ணீருமாய் வாழ்ந்திருக்காள 


அத்தனை நாட்டாரும் தான் வியக்க 

சத்தியப் போரும் நடக்குதையா 
ஆசியாக்கண்டம் பேரெடுக்க ' 

அஹிம்சைப்போரும் நடக்குதையா 


. 


அமெரிக்காவும் நம்ம பக்கம் 

அத்தனை பேரும் நம்ம பக்கம் 
அடக்கு முறையைக் கண்டுவிட்ட 

ஆங்கில மக்களும் நம்மபக்கம் 


எல்லா நாடும் பிரிட்டனையே 

ஏளனம் செய்யப் புறப்படவே 
இந்திய நாட்டுச் சத்தியப்போர் 

எரிநெருப்பாய் மூண்டிடவே 


தந்திரக்காரன் சீமையிலே 

இந்திய நாட்டு மந்திரியும் 
சர்வகு மகா நாட்டை 

சல் தியில்கூட்டு மென்றுரைத்தான் 


கூடிப்பேசவே நாட்டுமக்கள் 

கும்பிடுந்தெய்வத் தலைவரெல்லாம் 
வாடிச்சிறையில் தானிருந்தால் 

வந்தவன் போனவன் பேசுவதோ 


சத்தியப்போரின் ஜயம் 


காந்தி இர்வின் ஒப்பந்தம் 


சாப்ரு ஜெயகர் என்ற பேர்கள் 

சட்டம் படிச்சவர் கெட்டிக்காரர் 
சண்டைபிடிக்கவே தாய்வயித்தில் 

தாயாதியாகப் பிறக்காமல் 


116 


1360 


என்னையும் சீனுவையும் போலே 

இணை பிரியா திருப்பவர்கள் 
இவர்கள் கூடியிருதரப்பில் 

இராசி பேச முன்வரவே 
காந்தி மகானை விட்டுவிட்டார் 

கமிட்டி மெம்பரை விட்டுவிட்டார் 
காரியக் கமிட்டி மெம்பர்களும் 

காந்தியும் கூடியே பேசிக்கிட்டார் 
சீமைக்கு நாங்கள் வந்திடுவோம் 

சேதி எடுத்துமே சொல்லிடுவோம் 
வட்டமேஜை மகா நாட்டில் 

வழக்கை எடுத்தும் சொல்லிடுவோம் 
அத்தனை சேதிக்கும் முன்னாலே 

ஆங்கில ராசாங்கம் ஒன்று செய்தால் 
இத்தனை நாளும் பட்டதெல்லாம் 

இருவர் மறந்து பேசவேணும் 
செயிலுக்குள் போட்ட தொண்டரெல்லாம் 

திரும்பி விடுதலை செய்யவேணும் 
பறிமுதல் செஞ்ச பணத்தையெல்லாம் 

பாக்கி யில்லாமல் கொடுக்கவேணும் 
வேலையை விட்டு விலக்கினபேர் 

மீண்டும் வேலைக்கு வைக்கவேணும் 
கள்ளுக் கடையும் வெளிநாட்டு 

கடையும் மறியல் நடக்கவேணும் 
போலீசு ராஜ்ஜியம் தான் புரிஞ்ச 

பொல்லாக் கொடுமை யெல்லாமும் 
தீர விசாரணை செய்துவிட்டு 

தீங்குக்கு மன்னிப்பு கேக்கவேணும் 
என்றே காந்தி எடுத்துரைச்சார் 

இணங்கி மசியல்லை ராசாங்கம் 
ஏழெட்டு நாளைக்கி மேலாச்சு 

ஏதும் பலனு மளிக்கவில்லை 
இராஜப் பிரதிநிதி இர்வினுடன் 

ஏழை மகாத்மா பேசிவந்தார் 
இர்வின் பிரபுவும் விட்டுக்கொடுத்தார் 

எங்கள் தலைவரும் விட்டுக்கொடுத்தார் 


117 


உப்பையெடுக்கவு முபயோகிக்கவும் 

உரிமை தந்தது ராசாங்கம் 
ஓரானொருதலை உப்பெடுக்க 

உத்தரந் தந்தது ராசாங்கம் 
கள்ளுக்கடைக்கும் மதுக்கடைக்கும் 

காருண்யமறியல் செய்திடலாம் 
சத்தியப் போரின் சட்டதிட்டப்படி 

சவுளிக் கடைகள் மறிச்சிடலாம் 
என்றே சொல்லி இறங்கிவந்தது 

இங்கிலீஸ்காரர் ராசாங்கம் 
ஒன்றே சத்தியம் வெற்றி பெறுமென 

உலகங்கண்டது அந்நாளில் 
இத்தனை நாளும் தலைவணங்கா 

இர்வின் பிரபுவும் வணங்கிவிட்டார் 
சத்தியப் போரின் சந்நிதியில் 

கத்தி யெடுத்தவன் கையெடுத்தான் 


1970 


ஒப்பந்தத்தை மீறுதல் 
இந்தப்படிக்கிங்கே செஞ்சுப்புட்டு 

இர்வினும் சீமைக்குப் போய்ச்சேர 
இந்திய நாட்டை இரண்டாக்கி 

இருக்க வந்தான் வில்லிங்கிட்டன் 
வில்லிங்கிட்டன் ராசாங்கத்துக்கு 

விருப்பமில்லை சமரசத்தில் 
வேறோ டறுக்கவே எண்ணிவிட்டான் 

வெல்லிங்கிட்டன் துரைமகனும் 
நேத்தைக்கு வந்த மணியாரன் 

நெருப்பைக் கட்டி அடிச்சுப்புட்டான் 
காத்துக் கிடந்தது வந்ததுமே 

காயிதப் பேச்சை வெட்டிவிட்டான் 
ஐ . ஸீ . எஸ்ஸு . படிச்சுப்புட்டு 

ஆளவந்தவன் கூட்டமெல்லாம் 
அத்திரிமாக்கு இப்படியா 

ஆச்சு ஒப்பந்தம் என்றானாம் 


118 


ஒப்பந்தம் மீறிச் செயல்புரிய 

ஊக்கம் மிகுந்த கலெக்டரெல்லாம் 
கைப்பந்தம் ஏந்தியும் கண்தெரியாக் 

காரியம் செய்யத் துணிஞ்சுவிட்டார் 
சட்ட மறுப்பை நிறுத்திய தால் 

தவ்விக் குதிச்சது ராசாங்கம் 
சப்தி வசூலும் நடந்ததையா 

சனத்தைக் கசக்கிப் பிழிஞ்சுதையா 


வட்டமேஜை மகாநாடு 
இப்படியாகவே இங்கிருக்க 

இங்கிலாந்துச் சீமையிலே 
வட்டமேசை மகா நாட்டை 

வக்கணையாகவே கூட்டவெண்ணி 
வந்தவன் போனவன் யாவரையும் 

இந்திய நாட்டுப் பிரதிநிதியாய் 
கூட்டத்துக் கழைப்பைத் தானனுப்பி 

கூடவே காந்திக்கும் ஓலைவிட்டார் 
ஐயன் காந்தி அதைப்பார்த்தார் 

அன்சாரிக்கு அழைப்பில்லையாம் 
தேசீய முஸ்லீம் தலைவருக்கு 

ஸீட்டுக் கொடுக்கவே காணலையாம் 
இந்திய நாட்டுச் சுதந்திரத்தில் 

இரக்க முள்ளவர் அன்ஸாரி 
இஸ்லாங்காரர் கூட்டத்திலே 

ஏகத்தலைவரும் அன்ஸாரி 
நாட்டைப் பிளக்கவே சம்மதியா 

நல்ல முஸல்மா னானதனால் 
கூட்டத்துக்கு இவரைக் கூப்பிடல்லை 

குண்டுணி வேலை யிதென்று சொல்லி 
ஒப்பந்தம் மீறிய பேர்களுடன் 

உடனிருக்கவும் சம்மதியோ ? 
நாணயம் மீறிய பேர்களுடன் 

நானுங் கூட உட்காருவதோ 


1380 


119 


வட்ட மேஜைக்கு ஓடிப்போயி 

வாங்க வேணுமோ சுயராச்சியம் 
வந்தால் நம்மோட வீடுதேடி 

வரட்டும் பின்னாலே பாத்துக்குவோம் 
என்றே காந்தி சொல்லிவிட 

எதுக்கும் தயார் வில்லிங்கிட்டன் 
சென்றே வாருங்கள் சீமைக்கிங்கே 

செம்மையாயிடு மென்றுசொல்லி 
ஒப்பந்தப்படிக்குத்தான் நடக்க 

உறுதி கொடுத்தான் வில்லிங்கிட்டன் 
ஊருக்குப் போகிற காந்தியிடம் 

உறுதி கொடுத்தான் வில்லிங்கிட்டன் 
முப்பத்து முக்கோடி இந்தியர்க்கும் 

ஒப்பற்ற காந்தி தலைவரென 
முப்பத்தி யோராண்டு ஆகஸ்டு 

முப்பத்து வாக்கில் புறப்பட்டார் 


காந்திஜி லண்டன் பிரயாணம் 


( * கப்பலிலே அயிலசா காந்திமஹான் ஏலேலோ 

காங்கிரஸின் பிரதிநிதியா யேறிவிட்டார் அயிலசா - ஏலேலோ 
அப்பொழுதே அயிலசா அரபியாவில் ஏலேலோ 

அரபியரும் இந்தியரும் அன்புடனே அயிலசா - ஏலேலோ 
கூடிநின்னே அயிலசா கும்பிடவே ஏ லேலோ 

கூட்டமொன்று போட்டுக் கதர்கொடிநடவே அயிலசா - ஏலேலோ 
ஏடனிலே அயிலசா தானிருந்த பிரிட்டிசார் 

ஏசண்டுமே இக்கொடியை இறக்கிவிடச் சொன்னானாம் 
காங்கிரசுக் கொடியையே கழட்டிவிட்டா லங்கனேயே 

காந்திமகான் வந்து நிற்கக் கருதவில்லை என்றதே 
உத்தரவும் கொடுத்திட்டான் ஊமைக்கனாக் கண்டாப்போல் 

ஊரு கூடிக் கும்பிட்டது உத்தமனார் தம்மையே 
தடியடிகள் பட்டதுவும் சண்டையிலே செத்ததுவும் 

கொடியிதுக்கே யென்று சொல்லி கும்பிட்டாராம் காந்தி மகான் 
வழி நெடுகப் பூமாலை வகை வகையாய்ச் சம்மானம் 

வணங்காத பேர்களெல்லாம் வணங்கினராம் காந்தியைத்தான் 
இங்கிலாந்துச் சீமையிலே இறங்கினதே கப்பலுந்தான் 

ஏழை மக்கள் குடிசையிலே இருந்துக்கிட்டார் காந்திமகான் 


120 


சக்ரவர்த்தியை சந்தித்தல் 


1400 


தடியடி பட்ட தேசத்துக்கே 

தலைவனான காந்திதன்னை 
ஜார்ஜு சக்கரவர்த்தியுமே 

தனியாய்க் கூப்பிட்டுப் பேசிக்கிட்டார் 
முழங்கா மட்டுக்கும் வேட்டி கட்டி 

முரட்டுத் துப்பட்டி போத்திக்கிட்டு 
வணங்காமுடியன் மன்னனையே 

வந்தனம் சந்திப்பும் பண்ணிக்கிட்டார் 
அம்பேத்காரு ஷவுக்கத்தலி 

ஆனவ ரெல்லாம் வம்பு பண்ணி 
தம் போக்குப்போல் தான் பேசி 

தாய் நாட்டுக்குச் சதிபுரிஞ்சார் 
சாதிக்கொடுமை சகிக்கவில்லை 

சரியாயெம்மை நடத்தவில்லை 
ஆதிக்குலத்தவரான எம்மை 

ஆனதோர் ஹிந்துவில் சேர்க்காதீர் 
சரிசமானம் நடக்கவில்லை 

தனியாய்ப் பிரியு மென்றுசொல்லி 
அரிஜனங்களுக்காக வந்த 

அம்பேத்காரும் சொன்னாராம் 
மலைபெயர்ந்து விழுந்ததுபோல் 

மண்டை பிளக்க அடித்ததுபோல் 
தலைவனான காந்தி இந்த 

சங்கதிகேட்டு மனசு நொந்தார் 
அண்ணனுந் தம்பியும் சண்டை யிட்டால் 

அகன்றுபோக விரும்புவதோ 
தன்னுட மக்கள் பிரிந்திருந்தால் 

தாயார் நாடு தவிக்காதோ 
தீண்டாப்பேரென்ற சாபமிதை 

சிரஞ்சீவியாய்ச் செய்யவந்த 
வேண்டாப்புத்தியி தென்றுசொல்லி 

வெட்டிவிடாதீ ரென்றுரைத்தார் 


121 


எங்கள் சுதந்தரம் கேட்டுவந்தோம் 

இங்கிலிஷ் மத்திசம் கேட்கவில்லை 
தங்களுக்குள் உள்ள பேதமெல்லாம் 

தாங்களே பேசித் தீர்க்கவிடும் 
ஒப்பனை யில்லாது செய்யாதீர் 

ஊரையிரண்டு படுத்தா தீரென 
கப்பலேறி வந்த காந்திமகான் 

கனிந்து உருகிப் பேசிவிட்டார் 
கூப்பிட் டனுப்பிய இந்தியரைக் 

கொண்டே வெள்ளையர் வஞ்சகமாய் 
ஆப்பிட்ட மட்டும் சாக்குச்சொல்லி 

அய்யனைத் திருப்பி அனுப்பிச்சிட்டார் 
கட்டின வேட்டி முளத்துண்டு 

கையில் தடியைப் புடிச்சிக்கிட்டு 
எட்டின மட்டும் கொடிபறக்கும் 

இங்கிலீஷ் ராஜ்ஜிய பெங்குஞ்சுத்தி 
லங்காஷயரில் கூட்டமிட்டு 

லச்சரும் பண்ணிப் போட்டுப்புட்டு 
லக்ஷிய மொண்ணும் கூடாமல் 

லண்டனை விட்டுத் திரும்பிவிட்டார் 
கொடுக்க மாட்டாத வெள்ளையரும் 

குத்தம் குறைகளைச் சொல்லிவிட 
பொறுக்க மாட்டா வருத்தத்துடன் 

புறப்பட்டுட்டார் காந்தியுமே 


1410 


வில்லிங்டன் தர்பார் 
இதற்குள்ளாகவே வில்லிங்கிட்டன் 

ஏழெட் டவசரச் சட்டமிட்டான் 
எதற்கும் தயா ராகிவிட்டான் 

எரிநெருப்பைக் கக்கிவிட்டான் 
ஒப்பந்த ஷரத்தில் ஒண்ணான 

உழு நிலத்தின் வரிகொடுப்போர் 
சொப்பமுதல்களை ஜப்திபண்ணி 

சூறைகளாடியும் விட்டானாம் 


122 


இந்தக் கொடுமையை ஜவஹர்லால் 

ஏழை பங்காளன் கேட்டுவிட்டு 
நொந்த விவசாயி கூட்டத்திலே 

நோக்கத்தை எடுத்துச் சொல்லிடவே 
பண்டித நேருவைக் கைதுபண்ணி 

பட்டாணி காந்தியைக் கைது பண்ணி 
கண்டினை தண்டனை செஞ்சுப்புட்டு 

காத்துக்கிடந்தான் காந்திவர 
காந்தி பம்பாயில் வந்திறங்கி 

காதிலே சேதி கேட்டது மே 
சாந்தமுடனே வில்லிங்டனை 

சந்திப்புத் தாரு மென்றுரைக்க 
பேட்டி கொடுக்க மறுத்துவிடடான் 

பெரும்படியாகவும் பேசிவிட்டான் 
ரூட்டிகள் ரொம்பவும் காட்டிவிட்டான் 
ருத்திராக்ஷப் பூனை வில்லிங்கிட்டன் 


எழுபது வயசான மகான் 

எங்கள் தலைவரான மகான் 
அழுவுதை நிறுத்திப்பிள்ளை யெல்லாம் 

ஆனந்தமாகப் பார்க்கும் மகான் 
சட்டமறுப்பிலே தன்னுடைய 

சமத்தைக் காட்டிய காந்திமகான் 
தட்டி யெழுப்பி இத் தேசத்தையே 

தலை நிமிர்ந்திடச் செய்தமகான் 
சத்திய மார்க்கத்தை இவ்வுலகில் 

சாச்வதமாக்கப் பிறந்தமகான் 
புத்தரும் ஏசுவும் கண்டகனா 

பூவில் நடைபெறச் செய்தமகான் 
இந்திய நாட்டுக்குச் சொந்தமகான் 

எல்லா நாட்டுக்கும் சொந்தமகான் 
நொந்தவர் யாவர்க்கும் சொந்தமகான் 

நோக்கத்தி லின்பத்தைத் தந்தமகான் 
உள்ளம் நிறைந்தவன் காந்திமகான் 

உண்மை புகழ்ந்திடும் காந்தியையே 
கள்ளன்களவாணி போலவெண்ணி 

காரிருட்டிலே கைதி செய்தான் 


123 | 


வானம் உறங்கும் கடல் உறங்கும் 

வையம் உறங்கும் மனை உறங்கும் 
கானம் உறங்கும் தரு உறங்கும் 

காலமும் சற்று உறக்கங் கொள்ளும் 
ஊருமுறங்கும் உறக்கங்கெட்ட 

உள்ள முங்கூட நினைப்பயரும் 
யாருமுறங்குர நேரத்திலே 

அதிகாரிமட்டு முறங்காமல் 
கோதமனை மோசம் செய்யவெண்ணி 

குருட்டுப்பூனை வடிவெடுத்து 
மா தவர் கோபத்திலிந்திரனும் 

மருப்படைத்திட்ட நேரத்திலே 
நாலாந் தேதி நடுநிசியில் 

நாட்டை யரசாண்ட வில்லிங்கிட்டன் 
காலாக்கினியைக் கக்கிவிட்டான் 

கார்க்கோடகனாம் வில்லிங்கிட்டன் 
நூறாயிரங்கோடிப் பேருக்கருள் 

நோக்கங் கொடுத்திடும் காந்திமகான் 
ஆறாயிரமைல் கப்பலிலே 

ஆடி அசைஞ்ச அலுப்போடு 
கண்ணை அசந்து படுத்திருக்கும் 

காலை யிரண்டு மணி அளவில் 
மண்ணை விளங்கவே செய்யவந்த 

மாதவயோகியைக் கைது செய்தான் 
தூக்கத்தை விட்டு எழுப்பச் சொல்லி 

துப்பாக்கிச் சிப்பாயை ஓட்டி விட்டான் 
போக்கத்த நாட்டுக்குத் தெய்வம் தந்த 

புண்ணியன் காந்தியைக் கைது செய்தான் 
வில்லிங்டன் செஞ்ச அநியாயம் 

வேறொருத்தன் செய்ய முடியாது 
சொல்லிச் சகிக்கவும் மாளாது 

துரைமகன் செய்த அநியாயம் 
லக்ஷத் தறுபதி னாயிரம் பேர் 

லகுவாய்க் கைதியும் பண்ணிப்பிட்டு 
மிச்சத்துக் கேழெட்டுச் சட்டமுமே 

வீசி எறிஞ்சான் வில்லிங்கிட்டன் 


1430 


124 


தனித்தொகுதி ஹரிஜனப் பிரிவினை 


இப்படியாகவே காந்திமகான் 

எறவாடா சிறையில் தாமிருக்க 
இன்னொன்று செஞ்சது ராசாங்கம் 

இரண்டு படச் செய்யும் சாயலிலே 
இந்து முஸ்லீமை பிரிச்சிட்டல்லோ 

இன்னைக்கும் நாளைக்கும் ஆளுகிறோம் 
தந்திரமாகவே ரெண்டு மதம் 

தன்னைப் பிரித்தல்லோ ஆளுகிறோம் 
தனதாய் நமக்கு ஆளிருக்க 

சனத்தை ரெண்டு படுத்திப்பிட்டு 
ஊரை யிரண்டு படுத்தியல்லோ 

ஒய்யாரமாகவே வாழுகிறோம் 
இந்துவும் முஸ்லீமும் கூடிக்கிட்டா 

ஏதுக்கு மாகாது சமஸ்தானம் 
இன்னொரு சாதி பிரிச்சுப்புட்டால் 

இரட்டை ஆட்சி ஆண்டிடலாம் 
தாழ்ந்த வகுப்பைப் பிரிச்சுப்புட்டால் 

சனங்களை ரெண்டு பண்ணிடலாம் 
சாதி வித்யாசத்தைச் சாக்குவைத்து 

சாச்வதமாகவே ஆண்டிடலாம் 
இந்திய மக்களின் கூட்டத்திலே 

ஏழைப் பறையரை வெட்டிவிட்டு 
எந்தெந்த நாளைக்கும் ராசாங்கம் 

இங்கே நிலைத்திடச் செஞ்சிடலாம் 
என்றே யோசனை செய்துவிட்டு 

இந்தியா மந்திரி எடுத்துவிட்டார் 
தீண்டாமக்கள் தனித்தொகுதி 

சின்ன வருக்க மிதென்றாராம் 
இந்துக்கள் என்றதோர் எண்ணிக்கையில் 

ஏழைப் பறையர்கள் சேராது 
என்றோர் அறிக்கை விட்டிடவே 

என்னையன் காந்தி கேட்டுப்புட்டு 


125 


1440 


உண்ணாவிரதம் 

. ஹரிஜன சேவை 
இந்திய நாட்டை இரண்டாக்கும் 

இந்தக் கொடுமைக்குச் சம்மதியேன் 
என்னுயிர் தன்னை பிணைகொடுத்தே 

இந்தக் கொடுமையை நான் தடுப்பேன் 
எங்களுக்குள் வந்த சிங்கலைக்கு 

இன்னொருத்தன் வந்து வெட்டுறதோ 
தங்களுக்குள் சண்டை மூட்டிவிட்டு 

தண்ணி கடந்தவன் ஆளுறதோ 
அண்ணனும் தம்பியும் அடிச்சுக்கிட்டா 
ஆள 

ள வந்தவன் வெட்டுறதோ 
தனித்தொகுதியைத் தீர்த்தொழிக்க 

சாகு மட்டும் விரதங் கிடப்பேன் 
என்னுயிர் தன்னையே விட்டாலும் 

ஏழைப் பறையைப் பிரிக்கவிடேன் 
என்றே காந்தி துவக்கிவிட்டார் 

என்றென்றும் பட்டினி யாய்க்கிடக்க 
பட்டினி கெடந்து நான் சாவேன் 

பள்ளுப் பறையைப் பிரிக்கவிடேன் . 
கட்டின கோயிலைத் தானிடிச்சு 

கம்பு விதைக்குது ராசாங்கம் 
வருணாசிரமத்தைச் சாக்குவச்சு 

வம்பு விதைக்குது ராசாங்கம் 
ஒருநாளுமிதை நான் பொறுக்கேன் 

உயிரைக் கொடுத்துத் தடுத்திடுவேன் 
பட்டம்பதவிக்கு ஆசைப்படும் 

பஞ்சைப்பிரதிநிதி யானசிலர் 
பைசாக்காசுக்கு ஆசைப்பட்டு 

பங்களாவாசத்துக் காசைப்பட்டு 
வட்டமேசை மகா நாட்டில் 

வம்புக்குப் பேசிய பேச்சு இது 
கஷ்டம்சகிக்க முடியாது 

காதுலேகேக்கச் சகியாது 


126 


1450 


இங்கிலீஷ்காரன் கொடிபறக்க 

இதுக்குக்கீழே கையையேந்தி நிற்க 
ஏழெட்டுப்பேர் செஞ்ச ஏற்பாடு 

இதுக்கொருகாலமும் சம்மதியேன் 
இதுமுதல் பட்டினி தான் கிடப்பேன் 

எள்ளத்தனைசோறும் தின்பதில்லை 
என்றேகாந்தி துவக்கிவிட்டார் 

இந்திய மக்களைக் காப்பாத்த 
சாதித்திமிர்கொண்ட இந்தியர்கள் 

சம்பாதிச்சுள்ள பாவத்துக்கு 
தன்னை உயிர்ப்பலி தான்கொடுக்க 

தயாரானார் காந்திமகான் 
தேசம் நடுங்கி வெலவெலக்க 

சின்னஞ்சிறுவர் கலகலக்க 
நாசம்வந்தது நமக்கு என்றே 

நாலுவருணமும் தான் துடிக்க 
கோயில் தன்னைத் துறந்துவிட்டார் 

குடிதண்ணீர்க்கேணியைக் கட்டிவிட்டார் 
' நாவில் நயம்பல பேசிவிட்டார் 

நாட்டுக்குள்சேரியைக் கூட்டிக்கிட்டார் 
ஐயாசாமியே தாழ்ந்தவரே 

அரிஜனங்களே வேண்டுகிறோம் 
செஞ்சபிழையைப் பொறுத்திடுங்கோ 

தெய்வீகக்காந்தியைக் காப்பாத்தும் 
சாதித்திமிரட்டகாசம் விட்டோம் 

சத்தியமாக நடத்திடுவோம் 
தனித்தொகுதிகள் வேண்டாம் என்று 

தாழ்ந்தவர்யாவரும் கேட்டிடுங்கோ 
எங்கள் பிழையைப் பொறுத்திடுங்கோ 

ஏந்தலுயிர்ப்பிச்சை தந்திடுங்கோ 
என்றேதேசம் வேண்டிக்கிட 

இரவும்பகலுமாய் ராஜாஜி 
ஓட்டமும் நடையுமாய்த் திரிஞ்சு 

ஊரெங்கும் கையொப்பம் வாங்கிவந்தார் 
நாட்டுமக்கள் துயர்போக்கவந்த 

நாதன் உயிர் தன்னைக் காப்பாத்த 


127 


தேசியத்தொண்டர் கூட்டமது 

சேரியில் சென்றுமே கைகூப்ப 
செந்நெல் அளந்திடும் சீமான்கள் 

தேசத்து அரிஜனமான மக்கள் 
இப்படிச்சேதி நடக்கிறதோ 

எங்களுக்கொண்ணும் தெரியாதே 
தப்படியாகஎம்மைப் பிரிக்க 

தந்திரம் செஞ்சவன் சண்டாளன் 
இப்பவே ஒப்பம் கொடுத்திடுறோம் 

என்னையன்காந்தி பிழச்சிடட்டும் 
பட்டினிக்கொலைக்கும் ஆளானால் அந்தப் 

பாவத்துக்கெங்கே பிறந்திடுவோம் 
ஏணிக் கடைசிப்படி நாங்கள் . 

இன்னும் இறங்கப்படியேது 
என்றே கையொப்பம் போட்டுவிட்டார் 

ரெண்டாய் பிரிக்க ஒப்பவில்லை 
எங்களின் சென்னை ப்ரதிநிதியாம் 

எம் . ஸி . ராஜா என்பவர் தான் 
ஏழைபங்காளனைக் காப்பாற்றி 

இந்தப்பெருமைக்கு ஆளானார் 
அம்பேத்காரும் ஆனமட்டும் 

ஆகாத்தியங்கள் செய்துவிட்டு 
ஆவிதுடிப்பதைக்கண்ட பின்னே 

ஆகட்டுமொப்பந்தம் செய்வோமென்றார் 
சட்டசபைக்குள்ளே கூடிடுவோம் 

சங்கதியெடுத்துப் பேசிடுவோம் 
இட்டத்தைச் சொல்லியே போரிடுவோம் 

இந்த உரிமைகள் வேண்டுமென்றே 
உயிருதுடிக்கிற நேரத்திலே 

ஒப்பந்தப் பேச்சுகள் பேசிவந்து 
தயிரும் கடைந்த சமத்தனவன் 

தாழியும் காத்து தந்ததவன் 
கையொப்பம் போட்டுக் கொடுத்துவிட்டார் 

கட்சிக்கு சீட்டுகள் தேடிக்கிட்டார் 
பொய்யொப்பம் போட்டுக் கொடுத்தேன் என 

பொறகு அம்பேத்கார் கூறிவிட்டார் 


1460 


128 


சட்டத்தின் பேரால் தனித்தொகுதி 

தானே கிளம்பி ஹிந்துமதம் 
வெட்டுவிழுந்து குலையாமல் 

விருட்சத்தைக் காத்தது ஒப்பந்தம் 
சாதிக்கொடுமைக்கு ஆளாகித் 

தவியாய்த் தவிக்கும் நாட்டுக்குள்ளே 
சட்டக்கொடுமையும் சேராமல் 

தட்டிக்கழிச்சது ஒப்பந்தம் 
தீண்டாமைதனை ஓட்டவென்றே 

தேசத்து பக்தர் புரிந்ததெல்லாம் 
வேண்டாச் செயலுமாகாமல் 

வெருகம்பழமாப் போகாமல் 
நாட்டு நடப்பில் சரிசமமாய் 

நாலொருபங்கு உழைப்பவரை 
கூட்டுத்தொகுதியென் றாக்கிவைத்தே 

குலவச்செய்தார் காந்திமகான் 
இந்தச் சேதியைத் தந்தியிலே 

இந்தியாமந்திரி கேட்டுவிட்டு 
ஆறே நாளில் தனித்தொகுதி 

அநியாயத்தையும் மாத்திவிட 
காந்தி உயிரும் பிழைச்சுதய்யா 

கடவுள் கருணை தழைச்சுதய்யா 
சாந்தி மகத்துவம் கண்டதிலே 

சாவும் பயந்து ஓடுதையா 
சாதிமிகுந்திடும் இந்நாட்டுச் 

சாபக்கொடுமை துலைத்துவிட 
தானுள்ளமட்டும் உழைக்கவென்றே 

சாவிலிருந்து பிழைத்துவந்தார் 
ஆனாலும் எங்கள் காந்திமகான் 

அன்றைக்கொரு திட்டம் போட்டுவிட்டார் 
ஆவியுடல் காயமத்தனையும் 

அரிஜனத்துக்குத் தத்தமென்றார் 
தீண்டாமைக் கொடும் பேய் தனையே 

தீத்துவிட இந்த ஜென்மமென்றார் 
பள்ளுப்பறையன் எனும் பேச்சை 

பதறி அடிக்கவேண்டுமென்றார் 


129 


ஊரை விளக்கஞ் செய்வார்தமையே 

ஒதுப்புறத்தில் விரட்டாதீர் 
சேரியில் வாழவே செய்யாதீர் 

சேர்ந்து வாழ்ந்து வளம்பெறுவீர் 
பாம்பும் எலியும் பதுங்கும்வளை 

பருந்து வட்டமிடும் வானம் 
சாம்பலும் குப்பையும் கொட்டும் வயல் 

சாணக்குழியிலே தள்ளாதீர் 
தீண்டாப் பேரென்று சொல்லாதீர் 

சின்னச்சாதியென்றுஞ் சொல்லாதீர் 
வேண்டாப்பேர்களைப் போலாக 

விலக்கி விலக்கிப் பேசாதீர் 
வீதிபெருக்கிடும் சாதியென்றே 

விரட்டி யடிக்கும் கொடுமை யுண்டோ 
வீட்டுக்குள் அன்னை குழவிக்கதை 

விரும்பிச்செய்வதறியீரோ 
மத்தளம்துத்தி மணிமுரசம் 

வாருடன்தோலும் தருபவரை 
அத்தனின்கோவில் நுழையவிடீர் 

அத்தனைவாத்தியம் தட்டுகிறீர் 
கள்ளுக்குடிப்பவ ருண்டுமென்றே 

கண்ணில்காணாமல் விரட்டுகிறீர் 
கள்ளைக்கொடுத்து கெடுத்தவனின் 

காசுக்குப்பூசை நடத்துகிறீர் 
சுத்தம்சுகங்களு மில்லையென்றே 

சொல்லித்துரத்தி விரட்டுகிறீர் 
தூக்கிக்குளிக்க குளத்தருகே 
தோணுமுன் ஆளை மிரட்டுகிறீர் 


1480 


ஆழக்கிணறுகள் தோண்டினோரை 

ஆகாசத்தையே பார்க்கவிட்டீர் 
வாழப்பலதொழில் செய்தவரை 

வயிற்றுச்சோற்றுக் கலையவிட்டீர் 
செம்மண்குழைத்திட்ட கை அவர்கை 

செங்கல் அறுத்திட்ட கை அவர்கை 
செவுறுவைத்திட்ட கை அவர் கை 

சித்திரந்தீட்டிய கைவேறு 
9 


130 


சித்திரம் தீட்டிய கைகளுக்கே 

செம்பொற்கடகங்க ளிட்டிடுவோர் 
செம்மண்குழைத்த திருக்கரத்தை 

திண்டாடவிட்டு மகிழுவதோ ! 


ஊரணிவெட்டிய கை அவர்கை 

உழவுபிடித்திட்ட கை அவர் கை 
தேரணிகட்டிய கை அவர்கை 

சேவிக்குங் கைகளோ வேறாச்சு 
கதிரையறுத்திட்ட கை அவர்கை 

களமும் அடித்திட்ட கை அவர்கை 
குதிருகளஞ்சியம் தன்னில் நெல்லைக் 

கொட்டிக்குமித்திடும் கைவேறு 
பொலிபொலி என்று மரக்காலை 

போட்டு அளந்திட்ட கைகளையே 
வலிமைகுறையச் செய்துவிட்டால் 

வாழ்வுகுறையாதோ மேற்குலத்தீர் 
-ழுதவன்கையில் வலுக்குறைந்தால் 

உங்களின் வங்கிசம் அற்றுவிடும் 
அழுதவன்விட்டிடும் கண்னீரில் 

ஆயிரங்காலப்பயிர் கருகும் 
உங்களை ஊட்டி வளர்ப்பவர்கள் 

உறவும்பணமும் உடல்வலுவும் 
தங்களுக்குற்றது போலவரும் 

தான்பெற்று வாழுதல் தர்மமன்றோ ! 
ஆண்டவன் மண்ணில் உருவெடுத்தான் 

ஆதாரந்தீனி யளிப்பதற்கே 
பூண்ட உருவமே ' தீண்டாதார் 

பூமி தழைக்கவே செய்பவராம் 
ஊட்டுங்கடவுள் நம்மாயவனே 

உலகில் பிறந்து அரிஜனமாய் 
நாட்டுப்பசிதனை தீர்த்துவரும் 

நடமாடுந்தெய்வத்தைக் காணீரோ ! 
அரிபொருக்கி அடித் தளக்கும் 

ஆதிக்குலத்தவர் பஞ்சமரை 
அரிஜனங்கள் என அழைத்தே 

அன்பொடுபூசனை செய்யுமென்றார் 


1490; 


131 


எந்தெந்த வேலைகளானாலும் 

இவர்களைத் தள்ளிடக் கூடாது 
ஏழை அரிஜனப் பிள்ளையெல்லாம் 

எடுத்துப் படிக்க வைக்கவேணும் 


தேசப்பொதுப்பள்ளிக் கூடத்திலும் 

திறந்துவிட்ட குளங்களிலும் 
வாசத்துக்குஉள்ள சத்திரங்கள் 

வண்டியும் வாகனம் யாவற்றிலும் 


கோவில்குளங்கள் கூட்டத்திலும் 

கொடுமை செய்வது நிற்கவேணும் 
நாவில் நயத்துடன் பேசவேணும் 

நல்லது செய்ய நினைக்கவேணும் 
சர்க்கார் எண்ணத்தை மாற்றிவிட்டோம் 

சரி யென்றிருக்கக்கூடாது 
சாதிக்கொடுமைதனை மாற்ற 

சகலப்பேரும் துவங்கவேணும் 
என்றேகாந்தி எடுத்துரைத்து 

இன்னும் இருபத்தி யோருதினம் 
உண்ணாவிரதம் தானிருக்க 

ஊக்கம் கொண்டார் காந்திமகான் 
சட்டத்தைமாத்த இருக்கவில்லை 

சண்டையைத் தீர்க்க இருக்கவில்லை 
தானும்பிறந்த ஓர் ஹிந்துமதச் 

சாதிக்கொடுமைக்குப் பரிகாரம் 


தேசத்திலிந்நாளும் செய்துவந்த 

தீண்டாமைக்குப் பரிகாரம் 
மாசற்றபுண்ணியன் காந்திமகான் 
மக்களின்பாபத்தை யேற்றுக்கொண்டார் 


அன்றுமுதல் அவர் ஓர்விர தம் 

அரிஜனங்களின் சேவைக்கென்றே 
காசுபணங்களைச் சேக்கிறதும் 

கைநீட்டிப்பிச்சை யெடுக்கிறதும் 
அர்சியல்கட்சி கலக்காமல் 

அரிஜனங்களுக் குழைக்கிறதும் 
ஆன உறுதி எடுத்துக்கிட்டார் 

ஐயன் பெருமையைப் பார்த்தியளோ ! 


1500 


132 


அவசரச் சட்ட சத்தியாக்ரகம் 


சபர்மதி ஆசிரமத்தை தியாகம் செய்து மகாத்மா புறப்படுதல் 


இந்தப்படிக்குள்ள நாளையிலே 

இங்குள்ள வில்லிங்டன் என்னசெஞ்சார் 
தந்திரம்வஞ்சம் தகிடுதத்தம் 

தண்டனையாவையும் கையாண்டார் 


சட்டமறுப்பையே செய்தவர்கள் 

தங்களைத்தேடியே தண்டிச்சார் 
சத்தியப்போரையும் வேறோடே 

கொத்தியெடுக்கவே தான் பார்த்தார் 
காந்திக்கும் சந்திப்புத்தாரவில்லை 

காங்கிரஸ்தன்னை மதிக்கவில்லை 
இட்டதே சட்டமென்றெண்ணிக்கிட்டு 

இருந்து ஆண்டார் வெல்லிங்கிட்டன் 
செஞ்சட்டைத் தொண்டரைக்கண்டுவிட்டால் 

சீறிக்கிளம்புது ராசாங்கம் 
காங்கிரஸ்தொண்டரைக் கண்டுவிட்டால் 

கம்பையெடுக்குது ராசாங்கம் 


சட்டமறுப்புகள் கண்டுவிட்டால் 

சுட்டுக்கொளுத்துது ராசாங்கம் 
சவுளிமறியலைக் கண்டுவிட்டால் 

தலையை உடைக்குது ராசாங்கம் 


அவசரச்சட்டத்தைப் போட்டுக்கிட்டு 

ஆட்டம்போட்டான் வெல்லிங்கிட்டன் 
அவசரச்சட்டம் தனை ஒழிக்க 

ஆரம்பித்தது சத்தியப்போர் 
அவசரச்சட்டத்தைக் கண்டமகான் 

ஆத்திரமிகவும் கொண்டமகான் 
ஆட்சிக்கொடுமைக்குப் புத்திசொல்ல 

ஆரம்பம் செய்தார் மற்றொருபோர் 


இந்திய நாட்டுச் சுதந்திரத்தில் 

இறங்கிப்போரிடும் வீரருக்கே 
இரும்புக்கம்பிக் கதவுக்குள்ளே 

இருக்கும் வீடதே நல்லதென்றே 


133 


ஆசிரமந்தன்னைக் குடிசைகளை 

அங்குள்ள கைத் தொழிற்சாலைகளை 
பேசிவளர்த்த பழமரத்தை கிளிப் 

பிள்ளைகளைப் பசுக்கூட்டங்களை 


அத்தனை சொத்தையும் தத்தம் செய்தே 

அன்னையும்ஐய னிருவருமாய் 
சத்தியம் அஹிம்சை பின்தொடா 

சபர்மதிவிட்டுக் கிளம்பிவிட்டார் 


1510 


ஏக்கர் கணக்கிலே தோட்டமுண்டு 

இதுக்கும் வரிகள் எதேட்டமுண்டு 
யார்க்குக் கொடுத்தாலும் தானவர்கள் 

அந்தவரிக்கட்ட வேண்டுமென்பார் 
வாழ்ந்த குடிசையை தானம்பண்ணி 

வரிகொடாமைக்கு நான்கிளம்ப 
வாங்கியதானத்தைக்காக்க அவர் 

வரியும் கட்டுவர் ஆனதனால் 
வரிகொடாமையும் தோற்றுவிடும் 

வாங்கிய தானம் நிலைத்துவிடும் 
வரிகொடாமலிருந்து விட்டால் 

வாங்கியதானமே தோற்றுவிடும் 


வரிகளும் 

கட்ட மறுத்து விட்டால் 
வாயிதாபாக்கிக்கு ஜப்திசெய்வீர் 
பறிமுதலாயிடும் தோட்டங்களும் 

பட்டமரம் மிஞ்சும் ஆனதனால் 
தோட்டத்தை நீங்களே தானெடுத்துத் 

தொழிலுந்துறையும் தானடத்தி 
நாட்டுக்கு நல்லது செய்யுமென்றே 

நல்லதோர்காயிதம் தானெழுதி 
சர்க்கார் தன்னையுங் கேட்டுக் கொண்டார் 

சரியெனச்சொல்லல்லை ராசாங்கம் 
தந்தார் அரிஜன சங்கத்துக் கே 

சபர்மதியாச்ரமம் முச்சூடும் 


அன்றைக்கிராம னிருந்தவிடம் 

அயோத்தியென்ற கதை கேட்டோம் 
இன்றைக்குக்காந்தி இருக்குமிடம் 
எங்குமேசத்தியம் கண்பார்த்தோம் 


134 


சத்தியக்கோவிலின் சாமியிவன் 

சாந்தகுணத்திலே பூமியிவன் 
நித்தியம் நாமிவன் பேரைச்சொன்னால் 

நீங்கிடும்பாவவினைக ளெல்லாம் 


1529 


ஆச்ரமந்தன்னையும் தியாகஞ்செய்து 

அரிஜனங்களுக்கே கொடுத்து 
அகிம்சைப்போரும் புரிந்திடவே 

அய்யன் காந்தி புறப்படவே 
ஆனதோர் முப்பத்திமூணாண்டு 

ஆகஸ்டுமாதம் முதல் தேதி 
அய்யனும்சத்தியப் போர்புரிய 

ஆரம்பித்தபின் நாலாம் நாள் 
காந்தியைக்கைதியும் பண்ணிவிட்டார் 

கடுங்காவல் தன்னில் போட்டுவிட்டார் 
கையை ஒடிச்சு முறிச்சது போல் 

காயிதம் பென்சிலுமில்லையென்றார் 
கள்ளன் களவாணி கைதியைப்போல் 

காந்தியை நடத்தப்பார்த்தாங்க 
கருணை அரிஜன சேவைசெய்ய 

காயிதம் பென்சில்மறுத்தாங்க 


துமே 


புண்ணாகியது சின்னத்தனப் 

புதுக்கொடுமையைக் கண்ட 
உண்ணாவிரதம் தானிருக்க 

. உத்தமன் காந்தி தொடங்கிவிட்டார் 
தன்சாமர்த்தியம் தேசத்தையே 

தட்டியெழுப்பிடு மென்று கண்டு 
அஞ்சா நாளில் விடுதலையாக்கி 

அரும்பழிவிட்டான் வெல்லிங்கிட்டன் 


உண்ணாவிரதம் காரணமாய் 

உடனே விடுதலையான தனால் 
அந்நாள் முதலோர் வருஷம்மட்டும் 

அரிஜனசேவையே செய்வதென்று 


தண்டனை தந்த ஒருவருசம் 

தானும் அரசியல் காரியத்தில் 
கொண்டுசெலுத்துவ தில்லையென்று 

கொண்டார் விரதம் காந்திமகான் 


135 


1530 


1934. சட்டமறுப்பை நிறுத்துதல் 
நேசமுள்ளமக்கள் அரிஜனத்தை 

நேரில்பழகிக் குறையறிய 
தேசமுச்சூடும் பிரயாணம் 

செஞ்சார் காந்திமகாத்மாவும் 
தேச நடப்பைத் தெரிஞ்சுக்கிட்டார் 

திடீரென்று போரை நிறுத்திவிட்டார் 
மாசறுசத்தியப் போர்தனையே 

வகுத்துவிட்டதோர் காந்திமகான் 
கொல்லுக்கொலைகளுக் கஞ்சாமல் 

குண்டுமருந்துக்கு மஞ்சாமல் 
தடியடிக்கும் சலிக்காமல் 

தண்டனை வாங்கத்தயங்காமல் 
சத்தியப்போரின் சமர்க்களத்தில் 

தாவிக்குதித்த சனங்களெல்லாம் 
நித்தியகண்டத்துக் காளாகி 

நேத்திருந்தாரின்று காணாமல் 
எங்குமே இந்திய மக்களெல்லாம் 

இளைத்து அலுத்துப் போனதையும் 
தங்களின் சக்தியை தேசத்துக்கே 

தத்தம்புரிஞ்சு விட்டதையும் 
கண்டே காந்தி மகாத்மாவும் 

காருண்யப்போரை நிறுத்திவிட்டு 
தொண்டே செய்து அலுத்தவரே 

சோர்வைத்திருங்க ளென்றுசொல்லி 
இன்றொடு சட்டமறுப்புமில்லை 

எல்லோருங்கூடிச் செயல்வேண்டாம் 
ஒன்றாய் நான்மட்டும் செய்திடுவேன் 

ஊர்கூடிச்செய்வது இல்லையென்றார் 
நாலுவருசம் நடந்த சண்டை 

நாட்டைக்கலக்கிய சத்தியப்போர் 
வெள்ளையன் தன்னிரு கண்ணிலுமே 

விரலைவிட்டு ஆட்டிய போர் 


136 


முப்பதாமாண்டில் துவக்கிய போர் 

மூன்றரையாண்டு நடத்திய போர் 
அற்புதமாயிரம் கண்டுள்ள போர் 

அடிமையெண்ண மகற்றிய போர் 
தேசத்து மக்களின் சிந்தையிலே 

தியாகத்தை வீரத்தை ஊட்டிய போர் 
மாசற்றசத்தியந் தன்னுடைய 

மகத்துவந் தன்னைக்காட்டிய போர் 
மகாத்மாகாந்தியை நாட்டுடைய 

மாணிக்கமாகவே ஆக்கிய போர் 
மா நிலத்தோர்க்கு கிழக்கினிலே 

மறுபடிதெய்வீகங் காட்டியபோர் 


உப்புசத்யாக்ரகம் என்றுசொல்லி 

உலகைக்கலக்கிய சத்தியப்போர் 
ஒப்பும் உவமையும் இல்லாத 

உத்தமன் காந்தி நடத்திய போர் 


தப்புவழிதன்னில் செல்லாமல் 

தாரணியில் மக்கள் வாழ்ந்திடலாம் 
அற்புதமொன்றுமே யில்லையென்று 

அஹிம்சை விந்தையைக் காட்டியபோர் 
இப்புவிபோற்ற நடந்துள்ள போர் 

இந்தியர்பெருமை கண்டுள்ள போர் 
இரண்டரைலெட்சம் பெயருக்குமேல் 
இன்முகத்தோடு சிறைசென்றபோர் 


154 


ஊரும் பெயரும் தெரியாத 

உத்தமத்தொண்டர் பல்லாயிரம் பேர் 
யாரும் புகழ்வதை யெண்ணாமல் 

அன்னையைக்காக்க அடிபட்டபோர் 


நன்று முடிந்தது ஆண்டவனார் 

நல்லருள் வாழ்த்தி வணங்கிடுவோம் 
தொன்று நிகழ்ந்த பழங்கதையாய்ச் 
சொல்லும் தலைமுறை சொல்லுமிதை 


137 


நாட்டின் நிலைமை 


சட்டமறுப்பை நிறுத்தியதால் 

சஞ்சலம் குழப்பமுண்டாச்சு 
திட்டமானசெய லில்லையப்போ 

சிந்திக்க நேரமும் உண்டாச்சு 


வித்தல்பாயும் சுபாஷ்போசும் 

வியன்னாவில் சுகவாசம் செய்தோர் 
சத்தியப்போர்முறை தோற்றதென்றே 

சாட்டியறிக்கையும் விட்டார்கள் 


சத்தியப்போரில் குதித்த பலர் 

தன்னைமறந்து இறங்கியபேர் 
மித்திரபேதத்தைக் கேட்டுவிட்டு 

வீணுழைப்பானதோ யென்றார்கள் 


நாலாறுமாதம் சிறைபுகுந்தே 

நானும் பெரியவ னென்றசிலர் 
மேலாகயோசனை சொல்லிக்கொண்டே 

வேதாந்தம் பேசிடலானார்கள் 


கெட்டசிறையில் கிடந்து உடல் 

கெட்டு மெலிந்து மனசுநொந்தோர் 
கஷ்டமும் பட்டதில் குத்தமுண்டோ 

காணோம் சுதந்திரம் காணோமென்றார் 


நாட்டில் சுதந்திர எண்ணமது 

நாலுதிசையிலும் தான்பரவி 
வீட்டுக்குவீடுள்ள மக்களெல்லாம் 

வேண்டும் சுதந்திரம் வேண்டுமென்றே 


நம்பிக்கைவீரம் வளர்ந்ததையும் 

நாடியே கேட்கத் துணிந்ததையும் 
தெம்புக்கடையாளம் இந்தமட்டும் 

ஜெயம் கிடைத்தது என்பார்சிலர் 


சட்டசபைப் பிரவேசம் செய்தே 

சமர்புரிந்திட வேணுமென்று 
திட்டமொன்றுகொண்டு வந்தார்கள் 

தேசத்தலைவர்கள் பல பேர்கள் 


1550 


138 


காங்கிரஸ் சமதர்ம கட்சி 


தீவிரவாதி ஜயப்பிரகாஷ் 

திரட்டிவிட்டார் கட்சியொன்று 
தேசமகாசபைக் காரியத்தைத் 

தீவிர மாக்கவே திட்டமிட்டார் 
காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியென்றே 

கண்டபுதுக்கட்சி உண்டாச்சு 
காங்கிரசுக்குள்ளே கட்சி ஒண்ணு 

கண்டதுமேசபை ரெண்டாச்சு 
இந்தப்புதுக்கட்சிக் காரர்களோ 

இளம்பிள்ளைச் சிங்கங்கள் ஊக்கமுள்ளோர் 
சிந்தையில் தேசத்துச் சேவையன்றி 

சேதிகள் வேறு நினைத்தறியார் 
ஓங்கபுரட்சியும் ஓங்கவென்றே 

உள்ளந்துடித்து அறைகூவி 
தாங்கிடுவா ரெந்தத் தண்டனையும் 

தாய் நாட்டுக்கு உயிர்கொடுப்பார் 


சத்தியம் அஹிம்சை சாந்தமெல்லாம் 

யுக்திவகையினில் ஒன்று என்பார் 
புத்தம் புதிய நல் லாயுதத்தால் 

புரட்சி செய்திட வேணுமென்பார் 
ஜெயப்பிரகாசர் சேதிகளைத் 

தெரிந்தமட்டிலுஞ் சொல்லுகிறோம் 
பயப்படுதையா பேனாவும் 

பாட்டாளிகூட்டக் கதையெழுத 
பட்டிக்காட்டுமக்கள் கூட்டத்திலே 

பாலன் ஜயப்பிரகாஷ் வந்துதித்தார் 
பட்டணவாசத்தைப் பார்த்ததெல்லாம் 

பத்தொன்பதாம் வயசான பின்னே 
அமெரிக்காவில் படிக்கவென்றே 

ஆசையுங்கொண்டங்கு போய்ச்சேர்ந்தார் 
ஆப்பிளுதோட்டத்தில் கூடைதூக்கி 

ஆப்பிட்டகூலியிலே படித்தார் 


139 


155 ) 


மோட்டார்துடைச்சுக் கூலிபெற்று 

முத்தனையகல்வி கத்துக்கிட்டார் 
போர்ட்டராகவும் மூட்டைதூக்கி 

புத்திப்படிப்புகள் கத்துக்கிட்டார் 
காப்பிக்கடையிலே வேலைசெய்து 

காசில்படிப்பு படிச்சுக்கிட்டார் 
கஷ்டப்பட்டுக்கூலி வேலை செய்து 

கஷ்டமும்சுகமும் கத்துக்கிட்டார் 
மக்கள் பிறந்தது மண்ணிலேதான் 

வாழ்வதில்பற்பல வித்யாசம் 
மானிடரில் சிலபேர்கள் மட்டும் 

மாடியில் மெத்தையில் வாழுகிறார் 
மோட்டாரேறி ஒருவன் செல்ல 

முக்கி நடந்து ஒருவன் செல்ல 
வீட்டாரோடொத்தன் வாழ்ந்திருக்க 

வேலைசெய்யப்பலர் காத்திருக்க 


புளிச்சேப்பம் விட்டுச்சிலர்வாழ 

புடிச்சோறுமின்றிச் சிலர்சாக 
களிச்சோடிச்சிலபேர் விளையாட 

கஞ்சிக்கு மின்றிப் பலர் வாட 


லெச்சமும் கோடி சிலர் சேர்க்க 

பிச்சையிடென்று பலர் கேட்க 
அச்சத்தை விட்டுச் சிலர் பாட 

அஞ்சி அஞ்சிப் பலர் திண்டாட 


இந்த நிலைமைக்குக் காரணமோ 

ஏழை பணக்காரர் பேதமென்றே 
நொந்து புரையோடிப் போன இந்த 

நோய்க்கு மருந்துகள் தேடவெண்ணி 


ஏழை பணக்காரன் பேதமெல்லாம் 

இந்திய நாட்டுக்குக் கூடாது 
எல்லோரும் சமமாகு மென்றே 

இந்திய தேசச்சபை பூந்தார் 


கண்ணியமாக உழைத்து வந்தார் 

காந்தி சொல்கேட்டுச் சிறைபுகுந்தார் 
எண்ணியகாரியம் தான் நடத்த 

இன்னொருகட்சி துவக்கிவிட்டார் 


140 


1570 


காந்தி மகாத்மா காங்கிரசிலிருந்து விலகுதல் 
காங்கிரசில் சமதர்மக்கட்சி 

கண்ட மகாத்மா சிந்தை நொந்தார் 
பாங்கில்லை நம்முடை நாட்டுக்கிது 

பலாத்காரப் புரட்சியென்றார் 
வலியவருக்கு வலியவர்கள் 

வையகத்திலே தானுமுண்டு 
எலியைப் பூனை பிடிக்குமப்பா 

இந்தப் பூனைக்கொரு நாயுமுண்டு 
அந்த நாய் தன்னை அடித்தவனை 

அடிக்குமதிகாரி தானுமுண்டு 
அதிகாரி தன்னை அதட்டுகிற 

ஆளுமரசன் தானுமுண்டு 
ஆளுமரசன் றனைமிரட்ட 

அடுத்த நாட்டில் ராஜனுண்டு 
அடுத்த நாட்டு அரசனுக்கும் 

ஆனபகைவர்கள் மெத்தவுண்டு 
இந்தப்படிக்கு பலாத்காரம் 

எல்லையில்லா ததோர் பாலைவனம் 
நொந்து மடிவது ஏழைமக்கள் 

நோக்கமொன்றும் நிறைவேறாது 
கத்தியைத்தெய்வமென வணங்கி 

கைதொழுதேபணி செய்துவந்தால் 
கத்திக்கு மக்கள் இளப்பமென்ற 

காலமும்சீக்கிரம் வந்துவிடும் 
கத்திக்குமேலொரு ஈட்டியுண்டு 

கம்புக்கு மேலொரு அம்புமுண்டு 
சத்தியமான அஹிம்சையிலே 

சண்டையுமில்லையே சாவுமில்லை 
சத்தியவாழ்விலே நன்மைவரும் 

சமாதானமும் கூடிவரும் 
வெற்றிகிடைக்காமல் போனாலும் 

வேதனையேதும் கிடையாது 


141 


சத்தியஞானிக்கு லோகமெல்லாம் 

தன்னுடைமக்கள் எனத்தோன்றும் 
சத்தியஞானிக்கு ராசரெல்லாம் 

தாசானுதாச ராகிடுவார் 
சத்தியவாக் கரிச்சந்திரனை 

தாரணிமக்கள் புகழ்ந்திடுறார் 
அத்தனை பேரும் . அரிச்சந்திரன் 

ஆகவழி சொன்னேன் கேட்கவில்லை 
என்னைநெருங்கி யிருந்திடுவோர் 

எல்லாமுந்தியாகம் புரிந்திடுவோர் 
இன்னும் இதனை உணராமல் 

இம்சைவழியே நினைப்பதென்றால் 
தத்துவம் தானே சரியில்லையோ 

சாற்றும்முறை நான் அறியல்லையோ 
இத்தரைமீதிலே சத்தியந்தான் 

இருக்க நேரம் வரவில்லையோ 
நான் சொல்லும்சத்திய மென்னவென்றால் 

நரம்பில்ஓடிடும் ரத்தமதே 
தான் சொல்லும்சத்தியம் என்னவென்றால் 

தாயின் வயிற்றில் குழந்தையைப்போல் 
தூக்கத்தில் நம்மை யெழுப்பிவிட்டு 

சொல்லு நினைப்பதை யென்றுசொன்னால் 
ஊக்கத்துடன் சொல்ல வேண்டுமட்டும் 

உண்மைப்பழக்கம் வரவேண்டும் 
என்ன நினைக்கிறா யென்றொருவர் 

இடைமறித்துமே கேட்டுவிட்டால் 
இம்மென்று மென்னுமுழுங்காமல் 

எண்ணத்தைச்சொல்ல வரவேண்டும் 


158 ) 


இரகசியமென்பது ஏதுமின்றி 

எண்ணமும் செய்கையும் ஒண்ணாகி 
பரசியமாகவே செய்யவேண்டும் 

பயந்துசெய்வது சத்தியமோ 


அன்பில்கு திப்பது நல்லதுதான் 

அந்தகராகிக் குதிப்பதுண்டோ 
என் சொல்புரிந்து குதித்திருந்தால் 

எதிரில் நிற்காதோ சுயராஜ்யம் 


142 


கொடிதனில்ராட்டினம் போட்டுவிட்டார் 

கொள்கையைகாற்றில் பறக்கவிட்டார் 
முடியுமட்டும்ராட்டை சுற்றச்சொன்னேன் 

முன்னும்பின்னும் பார்த்து முழித்திடுறார் 
தீண்டாமைவிலக்குச் செய்வதிலே 

தீவிரமாக இறங்கவில்லை 
தூண்டாவிளக்குக் குடிசைத்தொழில் 

சுடரைத்தட்டி விடுவதில்லை 


தந்திரமாகவே அஹிம்சையைத் 

தானேகருதிடும் பேர்களுண்டு 
மந்திரமாகவே சொல்லுகிறார் 

வாழ்க்கையிலே அதை ஏற்கவில்லை 
இத்தனைகுத்த மிருந்தாலும் 

என்னுடைகண்மணி காங்கிரசு 
சத்திய மார்க்கத்தில் போரிட்டபேர் 

தானே நிறைந்தது காங்கிரசு 


தந்நலமில்லாத தொண்டர்களும் 

சகலசொத்தும் இழந்தவரும் 
இந்நிலந்தன்னிலே காங்கிரஸ்போல் 

எந்தச்சபையிலு மில்லைகண்டேன் 


இந்நிலையாக இருந்தாலும் 

என்னென்னமோ பலபேசிடினும் 
என்னுடையுத்தரம் கேட்டுவிட்டால் 

எதுவந்தாலும் தாங்குகிறார் 


1790 


சட்டமறுப்பில் இறங்கச்சொன்னால் 

சாவுக்குமஞ்சாமல் சாயுகிறார் 
நட்டங்கள் பாராதீ ரென்று சொன்னால் 

நவ நிதிதானு மிழந்திடுறார் 
தன்மனச்சாட்சி தடுத்தாலும் 

தலைவன் நான் எனக்கட்டுப்பட்டு 
பொன்மனைவாழ்வு பொருள்யாவும் 

புண்ணியபூமிக்குத் தத்தம் செய்தார் 


காங்கிரஸ்கட்சிக்குள் நாமிருந்தால் 

கட்டுப்பட்டு அவர் நைந்திடுவார் 
ஆங்கிலத்தோரின் அடக்குமுறை 

அதுக்கும் மேலாகும் என்செயலே 


143 


கண்ணியமில்லாத கால்விலங்கு 

கழட்டியெறியப் போர்புரிந்தால் 
புண்ணியன் காந்தியின் கட்டு திட்டம் 

பொன்விலங்கா வந்து பூட்டுதென்பர் 
ஆளுங்கொடுமையை நீக்கவந்தே 

அன்புக்கொடுமையில் மாட்டிக்கொண்டு 
நாளும்பொழுதுமே எண்ணி யெண்ணி 

நாடுஞ்செயல் செய்ய முடியாமல் 
திண்டாடும் காங்கிரஸ் காரரெல்லாம் 

திட்டத்தை தாங்கள் வகுத்துக் கொண்டு 
கொண்டாடும்புண்ணிய பூமிக்குமே 

கொண்டுவரட்டும் சுயாட்சியென்றே 


தந்தைமகனை வளர்த்தெடுத்து 

சங்கதியாவும் படிச்சுவிட்டு 
சாவியைக்கையில் கொடுப்பதுபோல் 

சாந்தமகானுமே செய்துவிட்டார் 


காங்கிரஸ் மாசபை தன்னிலெந்தக் 

காலமும் நானினி மெம்பரல்ல 
ஆங்கிலராஜ்ஜியந் தன்னைவிட்டு 

அன்னையை விடுதலை செய்யுமென்றார் 
காங்கிரசைவிட்டு நான்விலகக் 

காலமும்வந்தது ஆனாலும் 
காங்கிரசுக் கெந்தக் காலத்திலும் 

கைகட்டிச் சேவகம் செய்திடுவேன் 


1600 


சத்திய சோதனை தான் நடத்த 

தனிவழியிலே போய்வருவேன் 
உத்தமமாக நடந்திடுவீர் 

உழைத்து நாட்டையே காப்பாற்றும் 
என்றெங்கள் காந்திதவராஜன் 

இந்தியக் காங்கிரஸ் தன்னைவிட்டார் 
அன்று முதல் இந்த உலகத்திலே 

அனைவருக்கும் பொதுவாகிவிட்டார் 
சிந்தைதுடித்தது காங்கிரசு 

சிவந்துகண்களில் நீர்வழிய 
எந்தையே தங்களின் சேவைதனை 

என்றைக்குந்தந்திட வேண்டுமென்றார் 


144 


யுத்தத்தைக் கண்டுமே கண்கலங்கா 

உள்ளம் படைத்தவர் கண்ணீர் விட்டார் 
ரெத்தத்தில் சோர்வையறியாத 

அத்தனை தலைவரும் கண்ணீர்விட்டார் 
காந்திமகான்சொன்ன திட்டமெல்லாம் 

காங்கிரசுக்குள்ளே சேர்த்துக்கொண்டார் 
சாந்தமகானுக்கு ஓர் சலுகை 

சட்டமறுப்பைக்கொடுத்துவிட்டார் 
இந்தப்படிக்குமே தேசமெல்லாம் 

எழுப்பி தட்டிக் கொடுத்தமகான் 
இந்தியமக்களின் சிந்தையிலே 

என்றைக்குமே குடிகொண்ட மகான் 
காங்கிரஸ்காரரின் கூட்டத்துக்கே 

கடவுளாகிய காந்திமகான் 
ஆங்கிலமக்களும் நேசமுடன் 

அன்பெனக் கொண்டாடும் காந்திமகான் 
காங்கிரஸ்தன்னை யுலகத்துக்கே 

கருத்தில்பதியச் செய்தமகான் 
பாங்குடன் சத்திய தர்மத்துக்கே 

பாஷியமாய்வந்த காந்திமகான் 


இந்திய நாட்டுக்குச் சொந்தமகான் 

எல்லா நாட்டுக்குஞ் சொந்தமகான் 
சுந்திரமான சுயராஜ்ஜியந்தனைத் 

தோன்றச்செய்த காந்திமகான் 


ஏழைஎளியவர் போற்றுமகான் . 

எங்கள் தலைமுறை சாற்றுமகான் 
வாழையடி வாழையாக வந்து 

வாய்மையுபதேசஞ் செய்யுமகான் 


கட்சிப் பகைக்குள் கலக்காமல் 

காந்தியும் காங்கிரஸ் தன்னைவிட்டு 
காற்று மழையும் கதிர்போலே 

காசினிக்கே பொதுவாகிவிட்டார் 


161 ) 


சொத்துக்கள் எந்நாளும் கைமாறும் 

'சொல்லெந்த நாளைக்கும் மாறாது 
தத்துவம் காந்தி கொடுத்ததெல்லாம் 
தாரணிக்கெந்நாளும் செல்வமையா 


145 


தேசசுதந்திரச் சண்டையிலே 

தியாகம் செய்தவர் பேர்களெல்லாம் 
செப்புச்சிலைக்குள் ளடங்கிவிடும் 

செப்பேடு சொல்லிடும் காந்தியையே 


அரசியல்சண்டைக்குக் காந்திமகான் 

ஆயிரங்காரியம் செய்தாலும் 
அன்பும் அஹிம்சையும் சத்தியமும் 

அளித்த பெருமைக்கீடாமோ 
ராமாவதாரம் எனவுரைத்தால் 

ராக்ஷசனாயினும் கொல்லவெண்ணான் 
கிருஷ்ணாவதாரம்எனவுரைத்தால் 

கேலிக்கும் சூளுரை சொல்லவெண்ணான் 
புத்தாவதாரம் எனவுரைத்தால் 

பூமிசைவாழ்வை வெறுத்தறியான் 
பத்தவதாரங்கள் தன்னிலுமே இந்த 

பரிபூர்ண ரூபத்தைக் கண்டறியோம் 
மண்ணைப்படைத்த இறையவனார் 

மானிடர் தம்மைப் படைத்துவிட்டே 
பொன்னைப் பொருளைப் படைத்ததனால் 

பூமியில் மானிடர் சண்டையிட்டார் 
மானிடர் சண்டையை தீர்க்கவென்றே 

மண்ணி லவதாரந் தானெடுத்து 
ஆனவகையில் நெறிமுறைகள் 

ஆண்டவன்வந்து எடுத்துரைத்தும் 
சின்னமனிதர்கள் வாழ்வினிலே 

சீர்திருத்தமும் காணாமல் 
எண்ணியெண்ணி மனம்புண்ணாகி 

ஏகாந்தமாக தனித்திருந்து 


சண்டைக்கும் பூசற்குங் காரணமாய் 

தானுள்ள மாத்சர்யம் போக்கிடவே 
அண்டையச லுள்ளபேரை யெல்லாம் 

அன்புடன் வாழ்பவ ராக்கிடவே 


சாந்திசாந்தியென்று நான் முகனார் 

ஜபமும் செய்து கைமண்ணெடுத்து 
காந்தி காந்தியென்ற ரூபத்தையே 

கருவுருவார்த்து கண்மூக்கெழுதி 
10 


1620 


146 


அன்பைக்குழைத்து புனல்பூசி 

அமுதத்தைவாசக மாக்கிவைத்து ! 
இன்பத்துடன் மக்கள் வாழ்வதையே 

இதயத்தில் ஓடிடும் மூச்சாக்கி 
தன்னலமற்ற பெருவாழ்வும் 

சத்தியபோதனை செய்கைகளும் 
எந்நிலமக்களும் சரிசமமாய் 

எண்ணுமி தயமும் தானமைத்து 


தாயிலும்சிறந்த அன்புடையான் . 

தாரத்திலும்மிக்க காதலுள்ளான் 
சேயினும் தெள்ளிய சிந்தையுள்ளான் 

தெய்வத்தைகாந்தி மகாத்மாவை 
பூமிதிருத்தி மனிதரையே 

புத்தியுடன் வாழச்செய்யுமென்று 
சாமியருளிய சங்க நிதியான 

சாந்தமகாத்துமா காந்தியையே 


புண்ணியபூமியில் நாமடைய 

புண்ணியந்தா னென்னபண்ணினமோ 
கண்ணிமைபோல விந்நாட்டுக்கொரு 
காந்திபிறக்குமென் றெண்ணினமோ 


கத்தியும் ரத்தமுமில்லாமல் 

யுத்தம் நடக்குமென் றெண்ணினமோ 
சத்தியமார்க்கத்தில் சண்டையிட்டால் 
வெற்றிகிடைக்குமென் றெண்ணினமோ 


காங்கிரஸ் மாசபை தன்னருளால் 

காந்திமகாத்மாவைக் கண்டுகொண்டோம் 
காந்திமகாத்துமா தன்னருளே 
காங்கிரசென்பதைக் கண்டுகொண்டோம் 


காந்தியின் பொன்னடி போற்றுகிறோம் 

காங்கிரஸ்தன்னையும் போற்றுகிறோம் 
காந்தியைகாங்கிரஸ் தன்னையுமே இரு 

கண்ணென வணங்கிப் போற்றுகிறோம் 


147 


1937 மாகாண சுய ஆட்சி 


1630 


மாகாணவாரி சுயராஜ்ஜியமெனும் பேர் 

மத்தியிலே வெள்ளையண்ணன் வச்சதேசட்டம் 
மாகாணக் காரியத்தில் மந்திரிகளாட்சி 

மத்தியிலே இங்கிலீஷ் மகுடத்தின் மாட்சி 
வரவுசெலவெல்லாமும் மந்திரிகளிஷ்டம் 

வண்டியும் தவ்வாலும் வைசிராயிஷ்டம் 
தரவும் மாட்டான் தள்ளியும் போகான் 

தர்மசங்கடமான மாகாண ஆட்சி 
என்னென்ன ஆனாலும் மந்திரிகள் செயலாம் 

எந்த நேரத்திலும் டில்லிதடுத்திடலாம் 
இந்தவிதமாக ஒருதிட்டம்வரவேதான் 

என்னதான் செய்வதெனக் காங்கிரசு பார்த்து 
சட்டசபையாக்ஷியிதை விட்டிடுவோமானால் 

சல்லிகளும்துரோகிகளும் உள்ளே நுழைவார்கள் 
கிட்டவரும்சுயராஜ்யம் கிடைக்காமற்போகும் 

கேலிக்கு ஆளாவர் இந்தியரென்றெண்ணி 
கோடாலிக்காம்பதுகள் கொல்லனுடன் கூடி 

கொம்பீந்தமரந்தனையே வெட்டவருவார்கள் 
ஏடாகூடம்பெருகும் இந்தியர்க்கு இனிமேல் 

எந்நாளும்சுயராஜ்ய மில்லாமற்போகும் 
மத்திய அசம்பிளியில் காங்கிரசுகட்சி 

மகத்தானஜெயத்தோடு விளங்கிவரக்கண்டு 
மாகாண ஆச்சியிலும் காங்கிரசுசென்று 

வந்ததொருசட்டமிதை உடைத்துவிடவெண்ணி 
நாமே போய்சட்டசபை நடத்தியதிலேறி 

நாளடைவில் திட்டமிதைஉடைத்துவிடவேணும் 
சட்டசபையாட்சிதரும் திட்டமிதைத்தானே 

தானேற்று நடத்திடவுஞ்சரியென்று சொன்னார் 


சட்டசபை மோஹம் 


சட்டசபைக்குள் காங்கிரஸ்சேரும் சங்கதிகேட்டதுமே 
பட்டம்பதவியி லாசைப்பட்ட பலரும் சேர்ந்தார்கள் 
தொண்டர்கள் பட்ட துயரில்லாபம் கண்டிடலாமென்றே 
துரோகிகளெல்லாம் காந்தியினுடைய தொப்பிபோடலானார் 


148 


1640 


காந்திமகானின் பேரையும்வித்துக் காசுபண்ணவெண்ணும் 
கயவர்பலரும் காங்கிரசுக்குள் கருதிநுழைந்தார்கள் 
கொள்ளைவட்டியே குலத்தொழிலாகக் கொண்டவர்சிலபேரும் 
கும்பல்கும்பலாய் உள்ளே நுழைந்து கோவிந்தம்போட்டார் 
உள்ளும்புறமும் சத்திய மென்பதை ஒருபோதும்காணா 
உத்தமர்பலரும் காங்கிரசுக்குள் உறவுதேடி வந்தார் 
வங்கிலிருந்து ஈசல்கிளம்பி வந்ததுபோலவேதான் 
வகைவகையான பேர்வழியெல்லாம் வந்தார் காங்கிரசில் 
ஒத்துழையாமை உப்புப்போரில் ஊரும்சண்டையிட 
உட்கார்ந்திருந்து காட்டிக்கொடுத்து ஊரையாண்ட பேரும் 
நாயம் என்பது தாங்கள் செய்வது நாட்டை மறந்திடுதல் 
- நாட்டுப்போரிலிறங்கிய பேரை காட்டிக் கொடுத்திடுதல் 
இந்திய நாட்டுத் தலைவரையெல்லாம் ஏளனம் பேசிடுதல் 
இங்கிலீஷ்காரன் வாலுபுடிச்சுச் சாமரம் வீசிடுதல் 
தெய்வம் பொய்யே திருமுறை பொய்யே திருவாசகம் பொய்யே 
தேடும்பணமே மெய்மெய் மெய்யெனத் திருகுதாளம் பேசல் 
நியாயம் என்பது மருந்துக்குமில்லா நிஷ்டூரம் பேசி 
தாயும்கண்டு பயந்திடும் வண்ணம் தர்மநாயம் விட்டோர் 
இருந்த வேலையைப் பங்கு போடவே இவர்கள் கூடிடுவார் 
ஏழைக்கென்றே இன்றும் நாளையும் ஏ துஞ் செய்த றியார் 
இந்தக்கட்சி காங்கிரசோடே எதிரிபோடலாச்சு 
இருந்த இடம் தெரியாமல் கூட்டம் கலைந்து ஓடலாச்சு 
எந்தக்கட்சியில் சேருவதென்று இடமுந்தேடலாச்சு 
எல்லாருக்கும் காங்கிரஸ்சபையோ இடமுந்தரலாச்சு 
கதருச்சட்டை காந்திக்குல்லாய் புதுசாவாங்கிட்டார் 
கால்ரூபாயை வீசியெறிஞ்சு காங்கிரஸ் சேர்ந்திட்டார் 
கள்ளுக்கடையை மச்சான்பேரால் கந்திராட்டெடுப்பார்கள் 
காந்திநிதிக்குத் தன்னுடபேரால் காசுகொடுப்பார்கள் 
காங்கிரசுக்குள் ஓட்டுக்காகக் கலந்தவரேயன்றி 
கருணை சத்தியம் அஹிம்சையைத்தங்கள் கனவிலும் கண்டறியார் 
பொன்னும் புகழும் காங்கிரசாலே புவி பில் கிடைக்குமென 
இன்னும் சிலரும் காங்கிரசுக்குள் இறங்கின ரிந்நாளில் 
தீயில் விழுந்த சாணம் நீந்து திருநீறானதுபோல் 
தீமைக்காரர் தியாகிகளுறவால் தேசபக்தராவார் 


1650 


149 


காவிரியாத்தில் சிந்தாமணியின் கலங்கல் விழுந்தாலும் 
கங்காநதியில் சாக்கடைக்கும்பி கலந்துவிழுந்தாலும் - 
கங்கையும்காவிரிபோலவே காங்கிரஸ் கலங்காமல் வாழும் 
காசினிமானிடர் மாசையொழிக்கும் காங்கிரஸ் என்றார்கள் 
புளியைப் போட்டு விளக்கிய பித்தளை பொன்னாயாகிடுமோ 
பொங்கல் வைத்துக் கும்பிட்டாலும் பொறவிக் குணம்போமோ 


சட்டசபை பிரசாரம் 
ஆனந்த விகடன் தினமணியும் 

அத்தனை காங்கிரஸ் பேப்பர்களும் 
வானங்குமுறு மிடிமழை போல் 

வாக்கு ப்ரசாரம் செய்துவர 
சத்தியமூர்த்திச் சிங்கமது 

சரமழையாய்ப் பேசிவர 
சட்டசபைப் பிரவேசத்துக்கே 

சங்க நாதம் செய்துவர 
ஆணிமுத்து மழை பெய்ததுபோல் 

ஆனந்தவாரி அலைகளைப்போல் 
பேணிவளர்த்த குழந்தையது 

பேசும்மழலை இனிப்பினைப்போல் 
பூமழைதேவர் பொழிந்ததுபோல் 

பொன்மணிநாதம் முழங்கினப்போல் 
தேவர்கள் துந்துபி தானிதுவோ 

செந்தமிழின்பம் இதுதானோ 
சத்தியமூர்த்தியின் பேச்சுக்கு முன் 

சங்கீதம் நின்று தலைவணங்கும் 
எத்திசையாரும் சனத்திரளாய் 

இருந்து பிரசங்கம் கேட்டிடுவார் 
ராஜாஜியின் பிரசங்கத்திலே 

ராஜ்ஜியம் நம்மளதென்றறிவோம் 
ரத்தக்கண்ணீரை வடித்திடுவோம் 

ராத்திரித்தூக்கமும் கெட்டுவிடும் 


1660 


குட்டிக்கதைகளைச் சொல்லிடுவார் 

குருத்துவிட்டிடும் தேசபக்தி 
தட்டி எழுப்பிடும் சிந்தனையை 

தன்னலமற்று பணிசெய்யுவோம் 


.150 


சீவானந்தம் பிரசங்கத்திலே 

சிந்தைகொதிச்சு எழுந்திருக்கும் 
செய்யும்வகைகள் தெரியாமல் 

சீறியெழுந்திடும் கோபக்கனல் 
காமராஜநாடார் பேச்சுக்குள்ளே 

கக்கண்டும்பாலும் கலந்திருக்கும் 
மாமன்மருமகன் சேதியைப்போல் 

மண்டலச்சேதியைச் சொல்லிடுவார் 
மட்டப்பாரைச்சிங்கம் பட்டாபி 

மார்தட்டிஅஹிம்சை பேசிடுவார் 
கட்டப்பாரையடி பட்டதுபோல் 

கலங்கிவிரியும் நெஞ்சமெல்லாம் 
சங்குசுப்ரமண்யம் ராமய்யா 

சங்கரன்கூடியே பேசிவர 
தங்குதடையின்றித் தான்பொழியும் 

தருணமழைபோல் பெய்துவர 
தூத்துக்குடி சோமயாஜுலுவும் 

தொண்டர் சுப்பையாபேசிவர 
சாத்துக்குடிப் பழச்சாறுபோலே 

சனங்களுள்ளத்தில் வீறுவர 
திருகூடசுந்தரம் பிள்ளையுமே 

தேன்போலே தமிள் பேசிவர 
தென்னாடெங்குமே தேசபக்தி 

தென்றலைப்போலே தவழ்ந்துவர 
குங்குமப்பொட்டுத் துலங்குகிற 

கோதைநாயகி அம்மாளும் 
கோயம்புத்தூரு குருகுலத்தார் 

கொடுமுடிசுந்தரி பாடிவர 
தெக்கு வடக்குந் தெரியாமல் 

சிதறவடிக்கும் புயல் போலே 
கிரமான பிரசாரம் 
உலகங்கூடிச் செய்துவர 


1670 


க்கிர 


சுப்பிரமணிய சிவஞானி 

தூவியவித்து மரமாகி 
எப்பக்கமும் கிளைசூழ்ந்து 

இலையும் தழைச்சுப் பழுத்தபழம் 


151 


செந்தமிழ் நாட்டின் சிந்தையிலே 

தேசபக்தி பயிர்தான் விளைஞ்சு 
இந்திய நாடு முச்சூடும் 

இன்பச் சுதந்திரம் பெற்றிடவே 


ஓட்டுப்போடவந்தார் - ஜனங்கள் 

கூட்டங் கூட்டமாக 


மாரிலே சந்தனம் பூசிக்கிட்டார் 

மஞ்சத்தலைப்பா கட்டிக்கிட்டார் 
ஊரிலே உள்ள ஜவந்திப்பூவெல்லாம் 

ஒண் ணொண்ணாகாதில் சொருகிக்கிட்டார் 


மஞ்சள் பெட்டிக்கு ஓட்டு 

மகாத்மாகாந்திக்கு ஓட்டு 
வஞ்சகக்காரக் கக்ஷிகளை நீ 

வாலை முறுக்கி ஓட்டு ஓட்டு 


சென்னைமாகாணம் தலை தூக்க 

செஸ்டிஸ்கட்சி வழிபார்க்க 
அன்னையின் நாடு தான் செழிக்க 

அனைவரும் நல்லாத் தான் பிழைக்க 


தேசத்துக்கும் உழைக்காமல் 

சேவிச்சுக்காலைக் கழுவிக்கிட்டு 
தெந்தினம்பாடிய ஜெஸ்டிஸ்கட்சி 

செத்துமடிஞ்சது சென்னையிலே 


( ஓ ) 


வாக்குக்கொடுத்தது தேசமெல்லாம் 

வந்ததுகாங்கிரஸ் ஆட்சிசெய்ய 
தாக்குதலுக்குத் தலைவணங்கா 

சத்தியப்போரின் மகிமையினால் 


முக்கால் வாசிக்கு மேலாக 

முன்னே வந்தது காங்கிரசு 
அக்கால்வாசி ஓட்டுகளும் 

அதிகாரப்பே யால்போச்சு 


1680 


தேர்தல் தன்னில் ஜெயித்தவரே 

தேசத்துமக்களின் கட்சியென்பார் 
வாக்குகள் பெற்றுவலுத்தகட்சி 

மந்திரியாகத் தகுந்ததென்பார் 


152 


காங்கிரஸ் கட்சிஜயித்திடவே 

கவர்ண்மெண்டாரும் கண் கலங்கி 
வாங்களேன் மந்திரியாகவென்று 

மாகாண கவர்னர் கூப்பிடவே 


காந்தி மகாத்மாவும் பாத்துப்பிட்டு 

காங்கிரசுக்கொரு சேதி சொன்னார் 
சாந்தமகாத்மாவும் பாத்துப்பிட்டு 

சர்க்காருக்குமோர் சேதிசொன்னார் 
மக்களின் நம்பிக்கைபெத்தவர்கள் 

வாக்குப்பலத்தை அடைந்தவர்கள் 
தக்கபடி அரசாட்சிதனைத் 

தானே நடத்தச் சமத்துடையோர் 
தங்களின் நோக்கம் போல் ஆட்சிமுறை 

தானே நடத்தி வரவேண்டும் 
உங்கள் குறுக்கீடு வந்துவிட்டால் 

உப்புக்குமாகாது சர்க்காரும் 
வைசிராய் கவுணர் உத்தரவு 

வந்துகுறுக்கிட்டுக் காரியத்தை 
பைசாக்காசுக்குமாகாமல் 

பதராய்ப்போய் விடுமான தனால் 


மாகாண மந்திரி ஆட்சியிலே 

வந்து புகுவது மில்லையென்று 
மாகாண கவுணர் வாக்குத்தந்தால் 

மந்திரிசபையைச் சேருமென்றார் 
இந்த நல்லபுத்தி தன்னையப்போ 

திருந்த சர்க்காருங் கேட்காமல் 
வந்துபுகுந்த துரோகியெல்லாம் 

மந்திரியாக்கத் துணிந்தாராம் 
மன்னவராட்சி நடைபெறவே 

வந்தோம்வந்தோம் என்றுசொல்லி 
மக்களைச்சற்றும் மதியாமல் 

மந்திரியானார் பற்பலபேர் 
வாக்குப்பலத்தில் ஜயித்துவந்தோர் 

வாசற்படியிலே காத்திருக்க 
தாக்கிப்பிடிச்சு தவிச்சு நிற்கும் 

தாசானுதாசர்கள் மந்திரியாய் 


1690 


153 


பாரதமக்களை நாம்மதியோம் 

பட்டம் பதவியே வேண்டுமென 
காரணகாரியத் தோடுசொல்லி 

கவுருமெண்டுக் குறவானார் 


தேசமுச்சூடும் எதிர்ப்பாச்சு 

சீச்சீஎன்று பழித்தார்கள் 
யோசனை செய்தார் கவுணரெல்லாம் 

உடனேகாங்கிரசை யழைத்து 
'உங்கள் மதிப்படி ஆட்சிசெய்வீர் 

ஒன்றிலும் நாங்கள் குறுக்கேவரோம் 
எங்கள்உறுதிஇதை உரைத்தோமென 

இறங்கிவந்தது ராசாங்கம் 


ஆறுமாகாணம் காங்கிரசில் 

அன்றே மந்திரியானார்கள் 
வேறு மாகாணம் இரண்டிலுமே 

விரைவில் காங்கிரஸாட்சி செய்தார் 


பம்பாய் பீகார் அஸ்ஸாமில் 

பட்டணம் அயிக்கிய மாகாணம் 
பகரும் ஒரிசா காங்கிரசே 

பாக்கியில் பாதியும் காங்கிரசே 


எட்டு மாகாணம் காங்கிரசாய் 

ஏற்பட்டு ஆட்சி நடந்திடவே 
இந்திய ரெல்லாம் பூரித்தார் 

எங்களதாட்சி யென்றார்கள் 


காங்கிரஸ் மந்திரி சபைகள் 
மந்திரியானார் சென்னையிலே 

மதிவல்லவனாம் ராஜாஜி 
சொந்த நாட்டுக்கு தொண்டுகள் செய்ய 
சொக்காய் போட்டார் ராஜாஜி 


ஹிந்தி படிக்கவே சட்டமிட்டார் 

ஏழை கடனையும் தீத்துவிட்டார் 
நொந்து போனதோர் தென்னைபனைக்கும் 

நோக்காடுகளைத் தீர்த்துவிட்டார் 


154 


சேலம் கடப்பை சித்தூரு 

ஜில்லா மூணில் மதுவிலக்கு 
நீலன் சிலையைத் தூக்கியது 

நின்ன இடத்திலே மண் தூவி 


திங்கவும் உதவாச்செடி நட்டு 

செத்தையும் பில்லும் முளைக்கவிட்டு 
எங்களை அடக்கியாண்டுவிட்டால் 

இந்தக்கதி தானென்றாராம் 


1700 


மீதிவரிகளை ரத்து செய்ய 

விற்பனை வரியை போட்டுவிட்டார் 
கள்ளையொழித்து விரட்டிவிட 

கடைச்சாமான் வரிபோட்டுவிட்டார் 


இன்னும் எத்தனை சட்டங்களோ 

ஏழைக்கு நல்லது செய்துவைத்தார் 
பின்னும் முன்னும் பார்த்தறியோம் 

பேஷாய் ஆட்சி நடந்திடவே 


நல்லதை எதிர்க்கும் கூட்டம் 
உழுதுபடைத்து ஊரைக்காத்தும் உண்ணச்சோறின்றி 
ஒண்ணும் ரெண்டுமாய்கடனும்வாங்கி உயிரைவாழும்..மக்கள் 
வாங்கினகடனுக்குப்பத்துப்பங்கு வட்டிகட்டிவிட்டு 
வரையோடெடுத்து பிச்சையெடுத்தார் வாழ்வு தந்தமக்கள் 
ஒண்ணரைப்பணமேவட்டியும் முதலும் ஒம்பதுரூபாய் 
உள்ள நாளெல்லாம் ஓடவிரட்டி உறிஞ்சுவதைக்கண்டே 
வாங்கினகடனுக்கு மேலொருபங்கு வட்டி மட்டுமென்றே 
வலுக்கட்டாயச்சட்டங்கொண்டு வந்தது காங்கிரசு 


வந்ததுசட்டம்குடியானவர்கள் வயிற்றில்பாலூத்த 
நொந்தனர்வட்டிக் காசையடிக்கும் நோக்கமுள்ள பேர்கள் 
மூட்டைமூட்டையாய்வட்டியடித்த மோசக்காரரெல்லாம் 
மூக்காலழுதார் காங்கிரசாட்சி மோசம்மோசமென்றார் 
கடன் நிவாரணச்சட்டம் கண்டார் காகா கூவென்றார் 
கலியாணத்துக்கும் சாவுக்குமேழை கதறிடுவானென்றார் 
இந்திபடிக்கசட்டம் வந்தது இதுவெண்டாமென்றார் 
செந்தமிழ்காக்கும்சேவை என்று திரித்துப்பேரிட்டார் 


1710 


155 


. 


கள்ளை விலக்கச் சட்டம்வந்ததும் கடுங்கூச்சல் போடடாா 
களிப்பும் வாழ்வும் ஏழைகளுக்குக் கள்ளிலேதானென்றார் 
காசும்பணமும் பேசறபோது கருத்துக்கிடமுண்டோ 
கண்ணும்குருடாம் காதும்செவிடாம் காசேபெரிசானால் 
ஏழைபாழைகள் வாழ்வுபோச்சுது என்றே அழுதார்கள் 
எந்த நாளைக்கும் ஏழைஏழையாய் இருக்கவேண்டுமென்போர் 
வட்டியைவாங்கிக் கட்டிய வீட்டில் வாசம் செய்திடுவோர் 
வகுத்தெரிச்சலில் பணமும்காசும் வங்கியும்வைத்திடுவோர் 
வாழும்வாழ்வு ஏழையுழைப்பில் வக்கணைகண்ணீரில் 
வாக்கும்மனமும் ஏழையையென்றும் தாக்குஞ்செயல்களிலே 
நல்லதையெந்த நாளுமெதிர்க்கும் நாசகாரக்கும்பல் 
நாட்டைக்காட்டிக் கொடுத்தேவாழும் நன்னிகெட்டகும்பல் 
தன்னலப்பேயே உருவமெடுத்த சதிகாரக்கூட்டம் 
தானும் வாழார் பிறருக்குமீயார் தனமே பெரிதென்பார் 
குடியானவரும் விவசாயிகளும் கும்பிடுபோட்டார்கள் 
குவலயமெல்லாம் காக்கும் கையால் கும்பிடுபோட்டார்கள் 
கள்ளும்போச்சு கடனும் போச்சு காங்கிரசாட்சியிலே 
கையைக்கட்டி அஞ்சிப்பிழைக்கும் காலம்போச்சென்றார் 
ஏழைகளெல்லாம் காங்கிரசாட்சியை எங்களாட்சியென்றார் 
இன்னொரு சட்டம் முதலில் வந்தது பொன்னாடி துதனிலே 


1720 


ஆலயப் பிரவேசம் 
செந்தமிழ் நாட்டுத் தலைநகராகிய தென்னன்மதுரையிலே 
தெய்வச்சொக்கர் வந்துமணந்த தேவியின் மதுரையிலே 
பைந்தமிழ்பாடிநால்வர் துதித்த பாண்டியன்கூடலிலே 
பகருவதெல்லாம் பாட்டாய்ப்பெருகும் பண்புடை கூடலிலே 
அன்றும் இன்றும் என்றும்குறையா அழகியதென்மதுரை 
ஆற்றிலிறங்கி அழகர்தமிழை அள்ளித்தரும்மதுரை 
தாயாரூட்டும் பாலுஞ்சோறும் தமிழாய் மாறுமென 
தாரணியெல்லாம் பேரணிகூறும் தமிழன் மதுரையிலே 
அன்னை மரகத வடிவுடையாளின் ஆசாரக் கோவில் 
அதனைத்திறந்தார் அரிஜனமக்கள் ஆசைதீர வேண்டி 
சேரிகளெங்கும் தோரணம்கட்டித் திருநாள் கொண்டாடி 
செந்தமிழ்மதுரைத் தேவியைக்கண்ணால் தெரிசனம் செய்தார்கள் 


156 


1730 


கூட்டங்கூட்டமாய் அரிஜன மக்கள் குஞ்சு குழந்தையுடன் 
ஓட்டமோட்டமாய் மதுரைக்கோவில் உள்ளே நுழைந்தார்கள் 
பாட்டன்பூட்டன் காணாச்செல்வம் பகருந்திருக்கோவில் 
பார்க்கும்பாக்கியம் காங்கிரசாலே படைத்தோம் பாரென்றார் 
சனாதனப் புளிமூட்டை சவடால் தன்னில் பயந்திருந்தோர் 
தாயிடம்மக்கள் செல்வதுசரியெனக் கண்டு ஓடிவந்தார் 
ஆரெஸ் நாயுடு வைத்தினாதய்யர் ஆகியோர் முன்செல்ல 
அரிஜனமெல்லாம் அன்னை கோவில் தன்னை வலம்வந்தார் 
செம்பொற்கோபுரந்தன்னை வணங்கி சிரமேற் கைகூப்பி 
ஜெயஜெயபாரத மாதாவுக்கே ஜெயஜெய வென்றார்கள் 
பொன்னடிபோற்றி மண்ணில் விழுந்து புளகாங்கிதமானார் 
புண்ணியமென்ன செய்தோமென்றே பூரித்துப் போனார் 
பொற்றாமரையில் முழுகி யெழுந்து நற்றாயருள் கொண்டார் 
கற்றாரெல்லாம் காணாஅறிவை வற்றாவரம் பெற்றார் 
முற்றாமுலையா ளிளநகைமுறுவல் முல்லைப்பல்லழகி 
பெற்றாளுலகைப் பெற்றுவளர்த்தும் பிரியா இளமையினாள் 
நற்றாயாகிய மீனாள் பாதம் நாடிப் பணிந்தார்கள் 
பெற்றாரின்பம் பெற்றாரின்பம் பெற்றவளைக்கண்டே 
பரதம்பழகிய பாதம்சொக்கர் பங்கிலுற்ற பாதம் 
பாண்டியன் மதுரை மண்மேல் நடந்து பழகிய பூம்பாதம் 
சுரதந்தனிலே ஈசன் வருடிய சுந்தரப் பூம்பாதம் 
தொன்னகராகிய மதுரைப்பதியில் துள்ளியாடும்பாதம் 
துறவிகளெல்லாம் போற்றி வணங்கும் துல்லியபூம்பாதம் 
துலங்குமெட்டி மதுரைப்பெண்கள் தொட்டு இட்டபாதம் 
கண்டவர்பிணியை ஓடவிரட்டிக் கருணையருள்பாதம் 
காஞ்சனமாலை கையால்தொட்டு காப்பிட்டபூம்பாதம் 
தத்திமி தித்தகு என்று சிலம்பு தாளங் கொட்டிவர 
தளாங்குததிங்கிண தோமெனவேயிரு தண்டை செண்டைபேச 
வித்தகனோடு ஆடியபாதம் வெற்றிகொண்டபாதம் 
வீரத்தமிழர் நாட்டுக்கரசி மீனாளின் பாதம் 
நலங்குமஞ்சள் துலங்குபாதம் நன்மையருள் பாதம் 
நாலுவேதமும் சாத்திரமாறும் நகமாகியபாதம் 
கலங்கரைவிளக் காகியபாதம் கதியருளும் பாதம் 
கயல்விழியாளின் பாதம் போற்றிக் கண்ணிலொற்றிக் கொண்டார் 


1740 


157 


1750 


பாதச்சுவடில் பச்சைசாத்தி பனிமலர் பெய்தார்கள் 
வேதச்சுவடிகள் போற்றி வணங்கும் மெல்லிய பதமலரே 
பாதம்போலே பச்சை செழித்து பைம்பொற் கதிர்விட்டு 
பட்டினிப்பேயை ஓடவிரட்டும் பாக்கியம் தாவென்றார் 
நந்தன்சாம்பான் கதறிக்கதறி நாளை நாளையென்றே 
நாதன் தரிசனம் தேடியலைந்தான் நந்திமறைத்ததுவாம் 
வந்தான் சிதம்பர வாசல்தனிலும் வைதீகர்கூட்டம் 
வழியைமறைத்து பிழை பல செய்தார் மனமும் நொந்திட்டான் 
தீயில்விழுந்து தேகமெரித்துத் திருவடி சேர்ந்தானாம் 
தேசமெங்குமே கதைகதையாகச் செப்பிவரச் செய்தான் 
அந்தநாள் முதல் அரிஜன மக்கள் ஆசைகொண்ட காட்சி 
அதனைக்காணக் கோவில்திறந்தது காங்கிரசின் ஆட்சி 
மதுரைமீனாள் கோவில்திறந்த மகத்துவம் கேட்டதுமே 
மாயவன்வாழும் அழகம்பெருமாள் மலைக்கோவில் திறந்தார் 
தீண்டாமைக் கொடும்பேயை விரட்டிய தீரச்செய்கையிலே 
தென்னாடே முதல்பேரும் பெற்றது சீர்திருத்தங்களிலே 
அயிக்கிய மாகாணத்தில் காங்கிரசாட்சி நடக்கையிலே 
அடிப்படையாகிய கிராமப்புனருத் தாரணஞ்செய்தார்கள் 
பிள்ளை குட்டிகள் படிப்பைவளர்த்தார் பீஹார் நாட்டினிலே 
பீரும் பிராந்தியு மோட்டி விட்டார்கள் பெரியதோர் பம்பாயில் 
கட்டுப்பாடும் மரியாதைகளும் கவனித்துப் பார்த்தார் 
காங்கிரஸ்பார்லி மெண்டரிபோர்டார் கவனித்துப் பார்த்தார் 
தேசம்போகிற வேகத்தைப் பார்த்து சீமைப் பேப்பரெல்லாம் 
திகைச்சுப்போயி காங்கிரசாட்சித் திறமை புகழ்ந்தாராம் 
அரசியல்வாதிகள் சண்டைப்பிடிப்பா ராளத் தெரியாதென் 
றரட்டையடிச்ச பேர்வழியெல்லாம் அதிசயம் இதுவென்றார் 
ரெண்டரை வருசம் காங்கிரசாட்சியை ரெடியாய் நடத்தியபின் 
சண்டை கிளம்பியதாலே மந்திரி சபையை விட்டார்கள் 


1939 யுத்தம் : காங்கிரஸ் ராஜினாமா செய்தல் 
ரெத்தக்கறையில் வெற்றியைக்காணும் சித்தம் படைத்தவர்கள் 
புத்தம்புதிய யுத்தம் ஒன்றை புடிக்கத் துவக்கினராம் 
இருபது வருசம் முன்பு செயித்து ரெக்கை வெட்டி விட்ட 
இராசாளிக் கொடி சர்மனிக்காரன் எளுந்தே நின்றானாம் 


158 


1750 


சண்டையில் வெற்றி கிடையாதென்னும் தத்துவம் நிசமாச்சு 
சமாதானமே உலகத்துக்கு இல்லாமல் போச்சு 
சர்மனிக்காரன் போலந்து நாட்டை தீத்துக்கட்டப் போனான் 
சிந்தைகனிந்து பிரிட்டிஷ்காரன் சர்மனிமேல் பாய்ந்தான் 


வெள்ளைக்காரன் தங்களுக்குள்ளே வீம்புச் சண்டையிட 
வேத்து நிறத் துக் கல்லாக்காரனை விதியும் விடவிலையாம் 
இங்கீலீசுக்கு அடக்கமாகிய எல்லா நாடுகளும் 
எதிரியாகினார் சர்மனிக்கென்று இங்கிலாந்து சொல்லி 
தாயாதிப் பகை சண்டைக்குள்ளே தான் மட்டுமின்றி 
தன்னுடையாட்சி நடக்கும் நாடுகள் தனையும் சேர்த்தானாம் 
எங்கோ எவனோ சண்டைகள் போட எங்களை கேக்காமல் 
இந்திய நாட்டை சண்டைக்குள்ளே இளுத்துவிட்டானையா 
காங்கிரஸ் சபையும் கூட்டம் கூடி கருத்துடன் யோசித்தார் 
கவர்மெண்டுக்குத் தாக்கல் எழுதி காரியம் கேட்டிட்டார் 
சர்மனிக்காரன் பொல்லாப்பயல்தான் சங்கதி நாமறிவோம் 
சனநாயகத்தைக் காப்பாத்திடவும் சம்மதமாக வுளோம் 
ஆனாலும் நீர் யுத்தம்புரியும் அந்தரங்கமென்ன 
அதனைக்கொஞ்சம் எடுத்துச்சொன்னால் அலசிப்பாத்திடுவோம் 
சண்டைபிடிக்கும் காரணமெதுவும் தானே தெரியாமல் 
தாயார் நாட்டை சண்டை யிலிறங்கத் தானே சொல்லுவதோ 
என்னத்துக்காக நாங்களுஞ் சேரணும் என்று நீங்க சொன்னால் 
இந்திய நாட்டை கேட்டுப்போரில் இறங்கச் செய்திடுவோம் 
யுத்தலட்சியம் இன்னது என்றே உரையுங்கள் என்றே 
ஊரை ஆளுற காங்கிரஸ் சபையும் உறுதியுடன் கேட்க 
லட்சியம் இன்னது என்பதைநாங்கள் லட்சியம் செய்யவில்லை 
லட்சியமெல்லாம் ஜயிச்சதின் பின்னே லச்சர் பண்ணிடுவோம் 
என்றே பிரிட்டிஷ் மந்திரிமாரும் எதவுகெட்டுப்பேச 
இந்தா பிடியும் மந்திரிவேலை எடுத்துக்கொள்ளென்றார் 


ன 


1770 


ஆறு மாகாண மந்திரிமாரும் அரை நாழிகைதனிலே 
ஆட்சிப் பொறுப்பை விட்டு எறிந்தார் அரசை உதறிவிட்டார் 
இந்திய நாட்டை யுத்தந்தனிலே எங்களை கேக்காமல் 
இளுத்துவிட்டது குத்தம் என்றே ராஜிநாமா செய்தார் 


159 


1780 


என்னத்துக்காக சண்டை பிடிக்கிறோம் என்பதை அறியாமல் 
இறங்கிப்போரும் புரிந்தால் பின்னால் இறந்தவர் வருவாரோ 
சண்டைபிடிக்கக் காரண மின்றி மண்டை உடைத்திட்டால் 
சண்டைதீரும் மண்டை வருமோ சாவு பிழைத்திடுமோ 
நாடுபிடிக்க சண்டைபிடிச்சு நாசமாகிப் போனார் 
பொண்டு பிடிக்க சண்டைபிடிச்சு பூமியை இழந்திட்டார் 
சூதுசெயிக்க சண்டைபிடிச்சு தோத்தவர் ரொம்பப்பேர் 
ஆதிமுதல்இச் சண்டையினாலே அழிந்தது பலகோடி 
ஆட்டுச்சண்டை மாட்டுச்சண்டை அடுத்த நிலச்சண்டை 
ஆளுஞ்சண்டை அரசுச்சண்டை அத்தனையும் ஒன்றே 
யுத்தம் வந்தால் தேசத்துமக்கள் உழைத்துச் செத்திடுவார் 
கத்திபிடிச்சவர் களத்தில்விளுந்து ரத்தப்பலி யாவார் 
உண்ணச்சோறும் கறியும் இன்றி உல்கம் தடுமாறும் 
எண்ணற்றவர்கள் விதவைகளாவார் எல்லாம் தடுமாறும் 
தேசத்தாரின் செயலும் சொல்லும் சிந்தனையும் மாறும் 
சீச்சீகெட்ட யுத்தம் இதனைச் சீண்டுவரோ மக்கள் 
ஆனதினாலே உங்கள் யுத்தத்தில் ஆழந்தெரியாமல் 
ஆளும் பணமும் தந்தால் தேசம் அல்லல் படுமென்றே 
அண்ணன் தம்பியுமாகிய வெள்ளையன் அடிச்சுக்கொள்ளுகிறான் 
அதிலே கலந்து கருப்பன் போரிட யாருக்கென்ன லாபம் 
இந்திய நாடும் போரிலிறங்கி இளுவைப்படத்தானே 
என்ன பாவத்தைப் பண்ணினோமென்று எல்லோரும் கேட்டார் 
கேட்டதுக்கெல்லாம் பதிலைச் சொல்ல பாட்டன் பாட்டிகளோ 
நாட்டைப் புடுச்சி ஆளுறவன் நீ கேட்டால் சொல்வானோ 
மந்திரியாட்சி குட்டு உடைந்தது மாகாணக் கவர்னர் 
தந்தலையாட்டம் ஆரம்பமாச்சு தன் னுடையாட்சியென்றார் 
இந்திய நாட்டை சண்டைக்குள்ளே இழுத்துப்போட்டார்கள் 
எரிஞ்ச விளக்கையும் அவிச்சுப் போட்டார் எங்கும் கரி பூசி 
பகல் ஒருசட்டம் இரவொருசட்டம் பலபல சட்டங்கள் 
பாதுகாப்புக்கு சட்டம்பலது பட்டாக்கத்திகள் போல் 
வீதிகளெல்லாம் விளக்குகளில்லை வீதியிலுமில்லை 
வீட்டுக்கார இந்தியர் நெஞ்சிலும் வெளிச்சமில்லை யில்லை 


1790 


160 


1941 யுத்த மறுப்பு சத்யாக்ரகம் 


காங்கிரசும் சும்மாதானிருக்க 

கவர்னர்மாரும் ஆட்சி செய்ய 
காத்திருந்ததோர் காந்திமகான் 
கடுங்கொலைச்சேதிகள் கேட்டுப்பிட்டு 


யுத்தம் புரிந்திடும் நாடுகளில் 

ரத்தம் சிந்தும் வகை கேட்டுப்பிட்டு 
நித்தமும் ஆயிரம் செத்துவிழும் 

நீசத்தனத்தையும் கேட்டுப்பிட்டு 


ராஜப்பிரதிநிதி தன்னிடமே 

ராவும்பகலும் நடைநடந்து 
மாசற்ற அஹிம்சைக் கொள்கைதனை 

மக்களிடத்தில் எடுத்துரைக்க 


காங்கிரஸ் கொள்கை அஹிம்ஸை ஐயா 

கத்தியும்ரத்தமும் கூடாது 
கண்டபடியுத்தம் செய்வதனால் 

கடுங்கொலைகள் விழுந்திடுதே 


இந்தக்கொடுமைக்கு இந்தியனும் 

ஏனோஉடந்தையாகவேணும் 
சிந்தினரத்தத்தில் பங்கெடுக்க 

சேர்ந்து ஏனோ உழைக்கவேணும் 


' யுத்தத்தில் தேசம் இறங்கவில்லை 

உதவிசெய்வது பாவமென்றே 
சித்தத்தில் நினைக்கும் சேதியிதை 

செப்பவேஉத்தாரந் தாருமென்றார் 


பெரியதத்துவமாம் இதனை 

பேசவேஉத்தாரம் தாருமென்றார் 
அரியதத்துவந் தன்னையிங்கே 

அனைவர் அறிய வேணுமென்றார் 


வைசிராய்பிரபுவும் மறுத்துவிட்டார் 

வாய்ப்பேச்சுப் பேச இடந்தரலை 
மனசால் நினைக்கும் சேதிதனை 

வாயெடுத்தேபேச மார்க்கமில்லை 


161 


1800 


பேச்சுசுதந்திரம் இல்லையிங்கே 

பேயும் வாழத்தரியாது 
வாக்குசுதந்திரம் இல்லையென்றால் 

வாழ்வதிலின்பம்கிடையாது 
என்றேகாந்தி எடுத்துரைத்தே 

இறங்கிவிட்டார் மறுபோராட்டம் 
அன்றேயுத்த மறுப்புக்குமே 

ஆரம்பித்தது சத்தியப்போர் 
காகிதந்தன்னிலே யுத்தமிதை 

கண்டிக்கிறோமென்று தானெழுதி 
கூட்டம் ஒண்ணும் போடாமல் 

கொண்டுபோயதிகாரி கைக்கொடுத்து 
நெஞ்சிலேதோணும் நினைப்பு இதை 

நிலையும் நாட்டிட வேணுமென்றார் 
அஞ்சிப்பிழைத்தவர் செத்தவரே 

ஆயிரம் ஆண்டுயிர் வாழ்ந்தாலும் 
சட்டசபையில் புகுந்தவர்கள் 

தாரணியாண்டு இருந்தவர்கள் 
மந்திரியாகப் பிறந்தவர்கள் 

மா நிலமுள்ள தலைவரெல்லாம் 


தனிப்பட்ட சத்தியப்போரிதிலே 

தானீடுபட்டுச் சிறைப்புகுந்தார் 
கனிக்குள் இனிப்பைக் கடவுள் எனக் 

கருதும் வினோபாவும் சிறைப்புகுந்தார் 
ராஜாஜீயும் செயில்புகுந்தார் 

ராபி அகமத் செயில்புகுந்தார் 
விஸ்வநாததாஸ் சிறைப்புகுந்தார் 

வீரர்பந்தும் சிறைப்புகுந்தார் 
பி . ஜே . கேரும் சிறைப்புகுந்தார் 

விஜயலக்ஷ்மி சிறைப்புகுந்தார் 
பிரகாசமும் சிறைப்புகுந்தார் 

பின்னுள்ள பேரும் சிறைப்புகுந்தார் 
சொக்கலிங்கம் கல்கிராமரத்னம் 

சுதந்திரந்தன்னை முழக்கியபேர் 
அக்கரையாக எழுதியபேர் 

அத்தனை பேரும் சிறைப்புகுந்தார் 
11 


162 


ஏழுமாகாணத்து மந்திரிமார் 

இருண்டசிறைக்குள் புகுந்தார்கள் 
வாழப்பிறந்த மனிதரெல்லாம் 

வன்கொலைச் சிறையில் புகுந்தார்கள் 


ஏழெட்டுமாதம் சிறையினிலே 

இருந்துவந்தார் பலபேரும் 
அஞ்செட்டுமாதம் சிறையினிலே 

ஐயன் சொல்லுக்காகத் தானிருந்தார் 


1810 


தேசம் பொறுக்கவுமில்லையிதை 

சிரமம்பொறுக்கல்லை மக்களுக்கே 
நாசயுத்தத்துக் கொடுமைக்கெல்லாம் 
- நாட்டுமக்கள் பலியாகுறப்போ 


இந்தப்படியேதான் நடந்தால் 

என்னைக்குத்தானோ சுயராச்சியம் 
என்றேகாந்தி யிடத்தினிலே 

எல்லோருங் கூடியே வாதாட 


காந்திமகானும் போராட்டம் 

கடிசாச்செய்திட எண்ணமிட்டார் 
சாந்தமுனிவரும் போராட்டம் 

சல்தியில் செய்திட எண்ணமிட்டார் 


அமெரியின் ஆகஸ்டு அறிக்கை. 


எங்கள் தலையான காந்திமகான் 

ஏழைக்கு நல்லவன் காந்திமகான் 
இன்னொரு போராட்டம் என்றதுமே 

இந்தியா மந்திரி சொன்னதென்ன ? 


இல்லை இல்லையென்று சொல்லுவதில் 

இணையில்லாதவன் ஏமரியும் 
இந்து முஸ்லீம் உற வில்லையதால் 

ஏதும் தருவதற் கில்லையென்றான் 
குடியேத்த நாட்டாட்சி தந்தாலும் 

குத்து வெட்டுப்பழி போட்டுக்கொள்வீர் 
அடியோடு நாங்கள் தராதிருந்தால் 

அடித்துக்கொள்ளாமல் வாழ்ந்திடுவீர் 


163 


என்றே இந்தியா மந்திரியும் 

என்னென்னமோ சாக்குச்சொல்லிக்கிட்டு 
கான்றே குமிக்கும் யுத்தத்துக்கு 
குண்டுகளை யிங்கே செய்துவந்தான் 


. ஒன்பது கோடி முசல்மானும் 

ஒத்துமையா யில்லை இந்துவுடன் 
என்பதை நன்றா யெடுத்துச்சொல்லி 

இருந்து ஆண்டான் ஏமரியும் 
ஆகஸ்ட்டு மாதம் எட்டாந்தேதி 

ஆனதோர் நாப்பத்தி யோராண்டில் 
வாகற்ற இந்த அறிக்கையினால் 

வகுத்திலடிச்சான் ஏமரியும் 


ஏமரி விட்ட அறிக்கையெல்லாம் 

இந்திய மக்களின் நெஞ்சத்திலே 
எரி நெருப்பாய்ப் பத்திடுமாம் 

எண்ணெய் திரியேது மில்லாமல் 


1820 


சப்பான் சண்டை பயம் 


இந்த நிலைமையில் நாட்டுக்குள்ளே 

எங்குமே நிம்மதி யில்லாமல் 
வந்த கொடுமையை நீக்குதற்கே 

வழிகள் தேடி யிருக்கையிலே 


வங்கக் கடலுக்குள் நீர்மூழ்கி 

வந்துவிளையாடு தென்று சொன்னார் 
கங்கை நதிக்குள்ளும் நீர்மூழ்கி 

காவேரி யாத்திலும் கண்டேனென்றார் 


தெப்பக் குளத்திலும் நீர்மூழ்கி 

செப்பான் கப்பல் கிடக்குதென்றார் 
குப்பைக் குழிகளைத் தோண்டுறப்போ 

குண்டு வெடிச்சது என்றார்கள் 


ஒண்ணுக்குப் பத்தா யுரைத்துவிட்டு 

ஊரைக் கலக்குற பேர்களெல்லாம் 
கண்ணுக்கு முன்னாலே கண்டதுபோல் 

கதை கதையாக அளந்தார்கள் 


164 


இந்தநிலையிலே தேசமெல்லாம் 

எங்கும் கிலிபிடித் தாடையிலே 
வந்தது புலியும் வந்ததென்ற 

வாசகமும் நிசமாச்சுதையா 
நாற்பத்தி ரண்டாம் வருசத்திலே 

நல்லதோர் ஏப்பிரல் மாதத்திலே 
நடு நிசி யானதோர் நேரத்திலே 

நாழியிருபதுக் கப்புறத்தில் 
சென்னையில் கப்பல் துறையருகே 

செப்பான்காரனோர் குண்டெறிஞ்சான் 
அன்னையின் நாட்டு மண்மேலே 

அன்னியன் வந்தொரு குண்டெறிஞ்சான் 
கோவில் குளமுள்ள தேசத்திலே 

குள்ளப்பயல் ஒரு குண்டெறிஞ்சான் 
பூவில் கருணைக்கு புத்தர்வந்து 

புறந்த நாட்டிலே குண்டெறிஞ்சான் 
பொம்மைகள் வித்துப் புளைக்கிறவன் 

புண்ணிய பூமியில் குண்டெறிஞ்சான் 
அம்மையின் மேனி வடுப்படவே 

ஆசியாக்காரனே குண்டெறிஞ்சான் 
இமிட்டேசன் சாமானைச் செஞ்சுவித்து 

எங்கள் பணத்திலே சாப்பிட்டவன் 
இந்தியத் தாய் நாட்டு மண்மேலே 

இங்கிலீ சாட்சியால் குண்டெறிஞ்சான் 


1830 


விட்டு எறிஞ்சிட்ட குண்டதுதான் 

வெடிச்சாலுமே ஒண்ணும் சேதமில்லை 
கெட்டதோர் சண்டைக்குப் போகவில்லை 

கேடு விளையல்லை தேசத்திற்கே 
குண்டுகள் வந்து விழுந்த இடம் 

குட்டையு மாச்சு குளமாச்சு 
சண்டைப் பிடிக்காத நாட்டு மண்ணில் 

சாமி யிருப்பது நிசமாச்சு 
பூமிக்குச் சேதம் விளையவில்லை 

பொன்பொரு ளேதும் அழியவில்லை 
சாமியிருக்குது நம் பங்கிலே 

சத்தியங் காக்குது தேசத்தையே 


165 


குண்டு விழுந்ததைக் கண்டதுமே 

கூகூவென்றது ராசாங்கம் 
பெண்டு புள்ளைகளைக் கூட்டிக்கிட்டே 
பிடித்தாரோட்டம் வெள்ளையர்கள் 


ஓடிப்போ ஓடிப்போ என்றுசொல்லி 

ஊரைக்கலக்கியும் விட்டார்கள் 
உசுரு புழைக்கவும் வேணுமென்றால் 

ஊரைவிட் டோடுங்க ளென்றார்கள் 


ஜப்பான்காரனிப் பாரதத்தை 

செயித்திடுவா னென்று பயந்தார்கள் 
அப்போ நம்முட யார்ப்பாட்டம் 

அடங்கிப் போகுமே என்றுஎண்ணி 


சப்பான் தன்னை ஜெயிச்சிடவே 

சனத்தைத் திரட்ட வேண்டுமென்று 
தாசாப்பண்ணவே கிரிப்சு என் 

தந்திரக்காரனைத் தூதுவிட்டார் 


னும் 


கிரிப்சு திட்டம் 


கிரிப்சு துரையும் வலுவாயன் 

கிழக்கத்தி நாட்டை யறிந்தவனாம் 
திப்பிசம் ரொம்பவும் கத்தவனாம் 

தித்திக்கத் தித்திக்கப் பேசுவானாம் 


சண்டைகள் மூட்டி விடுவதிலே 

சமத்தனானவன் கிரிப்சு துரை 
சமதர்மம் பேசின ரஷ்யாவை 

தண்ணிக்கிழுத்தவன் கிரிப்சு துரை 


திப்பிசக்ரிப்சு துரை மகனும் 

தேதி குறிப்பிட்டு வந்துவிட்டான் 
திட்டமொன்றுமின்றி வந்து நின்றான் 

தேசச் சுதந்திரம் பேசவந்தான் 


1840 


பத்தொன்பது நாள் டில்லியிலே 

பலத்த டிகானாப் போட்டுக்கிட்டு 
பலபல பேரையும் கூட்டிவச்சே 

பாரதப் பேச்சுக்கள் பேசிவந்தான் 


166 


யுத்தகாலத்திலே சர்க்காரில் 

ஊருக்குடையவர் சேருமென்றான் 
யோசனை பாசனை சொல்லுமென்றான் 

யுத்தம் செயித்திடவேணுமென்றான் 
இந்திய நாட்டைச் சுதந்திரமாய் 

இருக்கச் செய்யவே வந்தமென்றான் 
இங்கிலீஷ் வைசிரா யிங்கிருப்பார் 

இவருக் கடங்கவும் வேணுமென்றான் 
சீமைப் பிரிட்டிசு மன்னருக்கும் 

தேசத்து மந்திரி மார்களுக்கும் 
பூமியை ஆள்வதி லுள்ள முறை 

போலவே நீங்களும் ஆண்டிடலாம் 
இதுக்குச் சம்மத மில்லை யென்றால் 

இரண்டுபட்டுமே போயிடலாம் 
எதுக்கும் என்னுட திட்டத்திலே 

இருக்குது எடமென்றானாம் 
யுத்தம்முடிந்து பொறுப் பாட்சி 

உங்களுக்கே தரப்போகிறோம் நாம் 
ஒத்துப்போயி மட்டும் கேக்கவேணும் 

உஷார் உஷார் என்றுஞ் சொன்னான் 
முன்னுக்குப் பின்னே முரணாக 

முடிந்தமட்டும் குழப்பிவிட்டு 
ஒண்ணுக்கும் அஞ்சிட வேண்டாம் நீர் 

யுத்தம் முடிஞ்சதும் பாரு மென்றான் 


இன்றைக்கொரு சேதி சொல்லிடுவான் 

இரவுக்குள்ளே யதை மாத்திடுவான் 
அன்றைக்கு அன்றைக்குப் பேசுவதை 
அழிச்சுப் பேசுவான் மற்றைய நாள் 


காந்தி மகானோ திட்ட மிதை 

கவைக்கு தவா தென்று சொன்னார் 
காசுக்கு தவாத திட்ட மிது 

காயிதக்கேடு என்று சொன்னார் 


பிளாங்கிச் செக்கு வங்கியிலே 

பிரளாது பணமென்று சொன்னார் 
பிளாஸ்திரி போட்டு ஒட்டியதால் 

பித்தவெடி போகாதென்று சொன்னார் 


1850 


167 


கிரிப்சுதிட்டம் கிழிஞ்சுபோச்சுது கிழக்கத்திக் காத்தினிலே 
திரும்பிப்போனார் கிரிப்சு துரையும் தீமை செய்துவிட்டு 
மாகாணங்கள் பிரிந்துபோக மார்க்கம் உண்டென்றே 
வாயவல்தந்தான் லீகுக்காரர் மாரைத் தட்டிவிட்டான் 
இந்திய நாட்டைத் துண்டம்போட இவனே விதை தூவி 
இந்து முஸ்லீமின் பகையை வளர்க்க ஏதுசெய்துவிட்டு 
போனானய்யா கிரிப்சு என்னும் புண்ணியவான் தூதன் 
புடிச்சது நெருப்பு தேசம் எங்கும் புகையும் தெரிந்திடுதே 
என்னவந்தாலும் திட்டம் இதனை ஏற்று நடத்திடலாம் 
என்றே சிலரும் காங்கிரசுக்குள் எடுத்துப்பேசலானார் 
கொஞ்சங் கொஞ்சமாய் இடத்தைப்பிடித்துகொண்டு உட்கார்ந்திடலாம் 
கொடுத்தமட்டுமே வாங்கிக்கொண்டு கூடக்கேட்டிடலாம் 
என்றே சொல்லிக்கேட்டுக்கொண்டார் எங்கள் ராஜாஜீ 
இந்தப் பேச்சுக் காங்கிரஸுக்குள் ஏறவில்லை காதில் 
இணையில்லாத சண்டைதுவக்க எண்ணியதே காங்கிரஸ் 
இந்து முஸ்லீமின் ஒத்துமைமுன்னால் என்றார் ராஜாஜி 
அகிம்சைப்போரைத் துவக்கிட காங்கிரஸ் ஆரம்பம் செய்ய 
அகிம்சைப்பெருமையை ஜனங்கள் சரியாய் அறியவில்லை என்றார் 
திரும்பத்திரும்பச் சண்டைபிடித்துச் செயித்திடமாட்டோம் நாம் 
செயித்துவிட்டாலும் தீராப்பகையில் தேசம் இரையாகும் 

1860 
இந்து முஸ்லீமும் ஒத்துமையாகி இந்தப் போர் செய்தால் 
இன்னொரு சாக்குச் சொல்லி ஒதுக்க இடமும் கிடையாது 
தன்னுட மக்கள் யாவருமொன்றாய் தலை நிமிர்ந்து விட்டால் 
சத்தியப்போரில் வெத்திகிடைக்கும் சந்தோஷம்பெறலாம் 
தனிச்சுப் போக விரும்புறபேரைத் தழுவிக் கட்டவேண்டாம் 
தருவோம் பாகிஸ்தானம் என்றே சம்மதி கொடுத்திடுவோம் 
என்றே சொன்னார் தேசம் முழுதும் எதிர்ப்பு பெரிசாச்சு 
இந்திய நாட்டைத் துண்டம் போட எவருமொப்பவில்லை 
தனித்துப் பிரிந்து விட்டாரையா தலைவர் ராஜாஜி 
தமிழர் நாட்டின் சாபத்தேடோ சாமிக்குறைதானோ 
சத்தியமான வழியிதுதானோ தவறிய பாதையிதோ 
சரித்திரம் தானிதைச்சொல்லிட வேண்டும் சமத்தில்லை நான் சொல்ல 


1681 


1942 - ஆம் வருஷ காங்கிரஸ் 
மௌலானா அபுல்கலாம் ஆசாத் அவர்கள் தலைமை 


கானுக்குள் மானொன்று வேடன்- கொடுமைக் 

கையிலே அகப்பட்டுக் கதறிட்டபோது 
மானுக்குப் பிணையாக நின்ற - எங்கள் 

மகமூது நபி போதம் மறவாத பெரியார் 
சினவேங்கைப் புலி தன்னைக்கூட - மாந்தர் 

செல்லுகின்ற வழியிலே நில்லாதேயென்று 
மனமாற்றம் உபதேசம் செய்த - எங்கள் 

மக்மூது நபி போதம் மறவாதபெரியார் 


கல்லாலே அடித்திட்ட பேர்க்கும் மிக்கக் 

கருணையுடன் ஈமானைக் கற்பித்த நயினார் 
சொல்லாலே விளைகின்ற மதமாம் - இஸ்லாம் 

சொந்த மதமாய்க்கொண்டு வந்த மகராஜன் 


வாள்கொண்டு தாக்க வரும்போதும் - கருணை 

வள்ளலெமைக்காக்குமெனும் வாய்மையதுசொன்ன 
தாள் பணியு மன்புமதம் தனிலே - தோன்றி 
தானொருவனாய் வந்த தாடாளன் ஆசாத் 

1870 


' நபி நாவில் விளைவான வேதம்- தன்னை 

நவிலாது ஒரு நாளும் நடவாத ஆசாத் 
அபிமான முடனிங்கு மக்கள் - அதனை 

அறியவே பாஷியம் ஆக்கியோன் ஆசாத் 
கருணைக்கு உருவான இஸ்லாம் -- சமயக் 

கடலுக்குள் முத்தாகக் கதிர்வீசுமா சாத் 
தருணத்தில் உபகாரம் செய்வார் - உயிர் 

தன்னையே வேண்டினும் தருவார் நம் ஆசாத் 
இமாமுல் ஹிந்தென்று சொல்வார்- இவரை 

இசுலாமின் போதகரென்றெல்லோரும் பணிவார் 
நமாசு தொழுகின்ற போது - வந்து 

நாயகத்தின் போதனையை நயமாயுரைப்பார் 
மகமூது நபி யென்னும் அரிய மகிமை 

மாணிக் கந்தனையீன்ற மக்க மா நகரில் 
மகமூது நபி போதம் மறவா- துள்ள 

வங்கிசந்தன்னிலே வந்தவர் களா சாத் 


169 


மக்கத்தில் மழைபோல வந்தார்- கெய்ரோ 

மன்றத்தில் மவுலீது குர் ஆன் பயின்றார் 
திக்கற்றுத் திண்டாடும் நமது - துயரைத் 

தீர்க்கவே வந்தவன் தீனீந்த செல்வம் 
சிங்கத்தைப் போன்ற நடையுடையான் - சற்றும் 

செம்மைக்கு மாறாத சீல நடையுடையான் 
தங்கத்தைப் போன்ற நடவடியான்-தன்னைத் 

தாக்கினார் தம்மையும் தழுவும் நடவடியான் 
காவியமும் ஓவியமும் அறிவான்- தேவ 

கானத்தை உயிராகக் கருதிடும் பெரியான் 
பூவினி யல் செவ்வானம் காலை - வானப் 

புள்ளனைய பொருளழகில் பூரித்துப் போவான் 
பலதேசக்காவியங்கள் கற்பான் -- பட்டம் 

பதவியைக் கண்டாலோ எட்டிப்போய் நிற்பான் 
பலதேசத் தோவியங்கள் காண்பான் --- தன்னைப் 

படத்திலே எழுதினால் பரிசல்லவென்பான் 


கலைஞானி மவுலானா ஆசாத் - தேசக் 

கஷ்டத்தைக் கண்டுள்ளம் கனிந்துருகும் ஆசாத் 
நிலையாத உடலென்றுகண்டு - என்றும் 

நீங்காத அன்புவழி நேசிக்கும் ஆசாத் 


1880 ; 


கருணை மழை பொழிகின்ற பேச்சு - நாவில் 

கடவுளை எந்நாளும் மறவாத பேச்சு 
தருணமறிந்தே பேசும் பேச்சு - சற்றும் 

தானென்ற அகங்காரம் இல்லாத பேச்சு 
ஆசாது பேச்சென்று சொன்னால் - தேசம் 

அத்தனையும் சற்றேனும் அசையாமல் கேட்கும் 
ஏசாது பேசுவார் பேச்சை- அந்த 

எதிராளியானாலும் இதமாகச் சொல்வார் 


தான்வந்த இசுலாம் மதத்தில்- உள்ள 

தம்மவர்கள் உலகத்தில் தனிக்கூட்டமான 
தவறுக்குப் பரிஹாரஞ் செய்தே- இந்த 

தாரணியில் தீனெங்கும் தழைக்கவேயெண்ணி 


முசல்மான்கள் கற்றறிஞராகி - உலகம் 

முழுவதும் அன்பராய்க் காண்பதற்காக 
அசலான்கள் காபிர்கள் என்று -உலகில் 

யாரையும் குறை சொல்லலாகாது என்பார் 


170 


கிலாபத்துக் கூட்டத்தில் சேர்ந்தார் - இந்த 

கெவுர்மெண்டுக் காரனையும் ஏசியேவிடவே 
ஆபத்துவரு மிவராலென்றே - ஆசாதை 

அடைச்சிட்டான் சிறையிலே புடிச்சிட்டான் பாணம் 
நாலாண்டு ஜெயிலிலே போட்டு - இந்த 

நாட்டார்கள் சிந்தையிலே ஆசாது தன்னை 
மேலான தியாகியிவர் என்ற - உண்மை 

விளங்கவே வைத்தார்கள் விளங்காத சர்க்கார் 
அன்று முத லின்றுவரை காங்கிரஸ் - தன்னில் 

ஆதாரமானவரில் ஆசாது மொன்றாய் 
குன்றுமேலிட்ட சுடர்போலே - உண்மைக் 

கோவிலாயுறைகிறார் குணவாளன் ஆசாத் 
இவ் வருஷம் காங்கிரஸ் பீடம் - தனிலே 

ஏறினா ராசாத்து இசுலாமின் பெரியார் 
இந்துவும் முஸ்லீமும் தனியாள் - ஆனால் 

எல்லோரும் சேர்ந்ததே காங்கிரசு என்றார் 


திப்பிசக்காரதுரை கிரிப்சு - தந்த 

திட்டமும் தோற்றுப்போய் தேசத்துமக்கள் 
எப்பொழுதுமில்லாத கஷ்டம் - தன்னில் 

இடுப்பொடிந்து போவதைக் கண்டார் நம் ஆசாத் 


யுத்தகாலத்தில் வெள்ளையராட்சி 


வியாபாரம் செய்வதிலே சூரன்- சாமான் 

வித்து முதல் செய்யுவதில் மிகுந்த விஸ்தாரன் 
பூபாரம் தாங்கி யிவனறியான் - சும்மா 

புரளிபண்ணி ஆளுவதில் பூமிக்குப்பெரியான் 


கட்டஇங்கே துணியில்லை யில்லை - காக்கி 

கப்பலிலே போனதுக்குக் கணக்குவழக்கில்லை 
சுட்ட பணியாரங்களில்லை- தின்னும் 

தோசைக்கு உளுந்தில்லை துவரையும் இல்லை 


1890 


சோத்துக்குப் போடுதிங்கே தாளம் -- அந்தத் 

துரைமாரு வளவுகளில் குடியுங் கொம்மாளம் 
நூத்துக்கு மேலோடிப்போச்சு - ரூபாய் 

நோட்டுண்டு ஏழைவயிர் காத்தாடிப்போச்சு 


171 


தண்டவாளம் வண்டிவிட்டான் -- இந்தச் 

சண்டை வரவே ஏத்திக்கொண்டுபோயிட்டான் 
வண்டவாளம் புரிஞ்சுபோச்சு - இவுங்க 

வச்சதோர் ரயில்வண்டி யாருக்கென்றாச்சு 


தந்திமரம் நட்டுவச்சமென்றான் -- சண்டையில் 

தங்களுக்கு மட்டுமே தந்திபோனென்றான் 
விந்தைபல விந்தை செய்துவிட்டான் - நாட்டில் 

வேத்தூருக்காரனது ஆட்சி முறைபாரும் 


பர்மா பாதை 


பர்மாவில் செஞ்ச அநியாயம் சொல்ல 

பத்தாயிரம் நாக்குப் படைச்சிருக்க வேணும் 
கர்மானு சாரவினை போலே - இந்தக் 

கயவாளிப் பயகூட்டம் கருப்பனுக்குச்சாபம் 


ஓட்டுக்குக் கூட்டிப் போனாப்போல் - சண்டை 

யுத்தத்துக்கிந்தியரைக் கூட்டிக்கிட்டுப்போனான் 
வேட்டுச்சத்தம் கேட்டவுடனே - எங்கள் 
வீட்டாரை விட்டுவிட்டு ஓடிவரலானான் 


ரெங்கூனில் குண்டு விழுந்ததுமே - செப்பான் 

ரெக்கைகட்டி வந்திரங்கி ரெத்தத்தைச்சிந்த 
அங்கேயிருந்த சனமெல்லாம் நொந்து 

ஆத்தாடி அம்மாவென்றோடி வரும்போது 
வெள்ளையன் கொடுமைகளைப் பாரு - ஆளும் 

வேத்தாளுக் காரனுட மகிமைகளைக்கேளு 
கொள்ளையோ கொள்ளை யெனத்தானே - கும்பல் 

கும்பலாச்சனம் பயந்து ஓடி வரும்போது 
கப்பலுக்குச் சீட்டில்லை யென்றான் - கீழக் 

கருப்பனுக்கு இடமில்லை காசு தந்தாலும் 
ஒப்பனைக்கு நாலு அஞ்சுபேரை - சீட்டில் 

உக்காத்தி வச்சுட்டு உதவினோ மென்றான் 


குண்டுக்குப் பயந்தோடி வாரான் - தங்கள் 

குளந்தை முகம்பார்க்கவே விழுந்தோடிவாரான் 
தண்டுக்குப் பயந்தோடி வாரான்- தங்கள் 

தாயின் முகம் பார்க்கவே விழுந்தோடிவாரான் 


172 


பாதையிலே நின்றானே வெள்ளை - உள்ள 

பாதையை இரண்டாகப் பகிர்ந்தானே வெள்ளை 
பாறைவழி இந்தியருக் கென்றான் - தாங்கள் 

பயந்தோட ரோட்டுவழி பார்த்தெடுத்துக் கொண்டான் 
மோட்டாரை காடிகளை வச்சான் - தங்கள் 

மூட்டை முடிச்சைப்போட்டு ஓட்டிக்கிட்டுப்போனான் 
நாட்டாரை இந்தியா சனத்தை - மட்டும் 

நடுச்சந்திப் பாதையில் நடந்துவர விட்டான் 


நடந்தாரே லட்சாதி லட்சம் - இந்த 

நாட்டுமக்கள் காட்டுவழி மோட்டுமேலேறி 
நடந்தாரே லட்சாதி லட்சம் - அதில் 

நாலிலொரு பங்கு தான் நாடுவந்து சேர்ந்தார் 


நடந்த நடை சொல்லி முடியாது- நடந்து 

நடுவழியில் செத்தவரைச் சொல்லி முடியாது 
கிடந்தபிணம் கிடந்தபடி காய - அதைக் 

கீழே போட்டழுதுவிட்டு நடந்தாரே மக்கள் 
கஞ்சிக்குத் திண்டாடிச் செத்தார்- வயித்துக் 

கடுப்புக்கு ஆளாகிக் காலோஞ்சு செத்தார் 
அஞ்சிப் பயந்துசிலர் செத்தார்- காட்டு 

ஆனைபுலி கண்டுட்டு அலறியே செத்தார் 
மலைமேலே ஏறமுடியாமல் - சிலபேர் 

வழுக்கிவிழுந்தே செத்து வானுலகம் போனார் 
தலைமேலே அரிசியைச் சுமந்தே - சொட்டுத் 

தண்ணிக்கு வகையின்றி சமைக்காமல் செத்தார் 
கால்வீங்கிச் செத்தார்கள் பலபேர்- நடந்த 

களைப்பாலே மேல்மூச்சுக் கம்மியே செத்தார் 
பால்வாங்கிப்போட்ட வழியின்றி- தங்கள் 

பச்சைக் குழந்தையுடன் தாய்மாரும் செத்தார் 
இருந்த வழிதன்னை யிரண்டாக்கி- அந்த 

இங்கிலீஷ்காரனுக்கு நல்லவழி போட்டு 
எமனூருக்கேகின்ற வழியை - எங்கள் 

இந்தியா மக்களுக்கு ஈந்தானே வெள்ளை 


173 


வெள்ளைக்காரா வெளியேபோ 


1910 


கேட்டாரே காங்கிரசுக்காரர்- இந்த 
நாட்டாரை இந்தவிதம் வாட்டுகிற சேதி 
கேட்டாரே காந்திமகராஜன்- இந்தக் 
கேடுகெட்ட அன்னியரின் கிருதக்கைக்கேட்டார் 
காட்டிக் கொடுத்தானே நாட்டை - தீராக் 
கஷ்டத்துக்காளாக்கி விட்டானே நாட்டை 
மாட்டிக்கிட்டானென்று சொன்னால் - இந்தியா 
மண்ணையும் இதுபோல மாட்டிவிடுவானே 
உணவுபொருள் விலை கூடிப்போச்சே - இந்த 
யுத்தத்தினால் மக்கள் வயிறு வாடிப்போச்சே 
பாலுக்குப் புள்ளை கத்தலாச்சே - தேசப் 
பசுவெல்லாம் சண்டைப் படைக்கென்று போச்சே 
சண்டைக்கு நிதி தேடுஞ்சாக்கில் - நாட்டுச் 
சனத்தைக் கசக்கியே பிழிந்தெடுக்கிறாரே 
தண்டவரி போடாமல் போட்டு 

உள்ள 
தாசிலும் கர்ணமும் தண்டுகின்றாரே 
உழவுக்கு உள்ள ஜனமெல்லாம் - கூட்டி 
ஒண்ணுக்கு நாலாகச் சம்பளத்தைப் போட்டு 
விழலுக்கு அழைத்துப் போனாரே - நாட்டில் 
வெள்ளாமை விவசாயம் இல்லாமல் போமே 
திண்டாடப்போகுதே தேசம் -- நாட்டுத் 
திரவியமெல்லாம் கொள்ளை போகுதே மோசம் 


' 1920 


உண்டான பொருளுக்கு நாசம்- இந்த 
யுத்தத்தின் சாக்கிலே வந்ததே யுன்னால் 
ஆளவே தெரியாத கூட்டம்- நெஞ்சில் 
அணுவளவும் அன்பில்லா அதிகாரக்கூட்டம் 
மீளவேமுடியாத கொடுமை- செஞ்ச 
வெள்ளையா வெளியே போ வென்றெடுத்துச் சொன்னார் 
நாடாளத்தெரியாத மனிசா - இந்த 
நாட்டைவிட்டுவெளியே போ போவென்று சொன்னார் 


வீடாளத்தெரியாத மனுசா - உன் 
மேல்பார்வை போதுமே வெளியே போவென்றார் 


174 / 


கஞ்சிக்குத் திண்டாடவிட்டாய் - கட்டும் 
கந்தைக்கு வழியின்றி ஆண்டியாக்கிட்டாய் 
வஞ்சித்துக்கேடு கெட்டுப்போனாய்- எங்கள் 
வாழ்வைக்கெடுக்காதே வெளியே போவென்றார் 
கெடுவழியைக் காட்டிவிட்டபேர்கள் --ரொம்பக் 
கேடு கெட்டவஞ்சகம் செய்து விட்டபேர்கள் 
நடுவழியில் கைவிட்டபேர்கள் - இந்த 
நாட்டுக்குள் நில்லாது நடவுங்கள் என்றார் 
தன்னலமே உருவெடுத்த கூட்டம் - நாளும் 
தவிச்சவன் முதல் வாரிவிழுங்குவதில் நாட்டம் 
எந்நிலமும் இவனுக்குத்தோட்டம் - எட்டி 
உதைப்பாரைக் கண்டாலே எடுப்பானே ஓட்டம் 


1930 


காக்க வகையில்லாமல் போனான் - அமெரிக்காக் 
காரனுக்கு எந்நாளும் கடங்காரனானான் 
பாக்க வகையில்லாது போனான் - வெள்ளைப் 
பாவிகள் என்றதொரு பழிக்கு இடமானான் 
தேசத்தைக்காப்பாத்துவானோ- இல்லை 
திண்டாடவிட்டுவிட்டு ஓடிப்போவானோ 
மாசற்ற இந்தியா மண்மேல் - இன்னும் 
மற்றொருவன் வந்தாள வழிகோலுவானோ 
என்றெல்லாம் தேசத்துமக்கள்- நெஞ்சில் 
எண்ணமிடலானார்கள் புண்ணாச்சு நெஞ்சம் 
ஒன்றுபோல் நாட்டார்கள் எல்லாம் - வெள்ளையன் 
ஓடிப்போனால் போதும் ஊரைவிட்டென்றார் 
அன்பான ஆசாது தலைமை - தன்னில் 
ஆகஸ்ட்டு எட்டிலே நாற்பத்திரண்டில் 
பம்பாயில் காங்கிரசு கூடி - தேசம் 
படும்பாட்டைப் பார்த்துட்டு வழி செய்ய நாடி 
பூரண சுதந்திரம் தாரும் - இந்திய 
புண்ணியபூமியை யெம்கையிலேதாரும் 


காரணம் சொன்னதுகள் போரும் - இனியும் 
கழிச்சுவிடக்கூடாது கையில்போடென்றார் 


175 


ஆகஸ்ட்டு தீர்மானம் 


1940 


வெள்ளைக்காரா வெளியேபோவென்னும் வீரவாசகத்தை 
விருதாய்வைத்துப் போராட்டம்செய்ய வித்தரிச்சுப்போட்டார் 
சுதந்திரதேசம் என்றே இதனைச்சொல்லி போட்டுவிட்டால் 
சொத்துசு தந்திரம் சண்டை ஜெயிக்க சூரரும் நாம் தருவோம் . 
அடிமை நாட்டைச் சுதந்திரமாக்கி அதிகாரம் தந்தால் 
ஆளும்பணமும் தந்தே யுத்தம் அடக்கிடுவோமென்றார் 
இந்தப்பேச்சுக்கு இணங்காவிட்டால் எங்கள் ஐயன்காந்தி 
இஷ்டப்படிக்கே சட்டமறுப்பில் இறங்கிடுவோம் நாங்கள் 
என்றேசொல்லி ஆகஸ்டுமாசம் எட்டாந்தேதியிலே 
இந்தியத்தாயாம் காங்கிரஸ்மகாசபை எடுத்துச்சொல்லிடவே 
காந்திமகானும் வைசிராய்தன்னை கண்டு பேசிப்பார்ப்பேன் 
காரியமொன்றும் பலிக்காட்டித்தான் கடும் போர் செய்திடுவேன் 
வெள்ளைக்காரா வெளியேபோவென்று வீரப்போர்புரிவேன் 
வெற்றியோசாவோ மற்ற து எதுவும் மத்தியில்கிடையாது 
என்றேசொல்லிச் சேனைத்தலைவர் இயம்பியிருக்கையிலே 
இரவோடிரவாய் என்னசெஞ்சுது இந்தியராசாங்கம் 


ஆகஸ்ட்டு குழப்பம் 


1950 


காரியக்கமிட்டிமெம்பரை நமது காந்திமகாத்மாவை 
காவல்படுத்தி ரயிலிலே ஏத்தி கடுஞ்சிறை போட்டார்கள் 
பலபலபலவெனப் பொழுது விடிஞ்சாப் பம்பாய்நகரத்திலே 
பத்தியெறிஞ்சது இந்தச் சேதி பஞ்சிலே பிடிச்சாப்போல் 
தந்தியடிச்சு ரயிலை நிறுத்தித் தலைவர்கள் சிலபேரை 
சத்தியமூர்த்தி காமராஜுவைதள்ளியே சிறையிட்டார் 
வீட்டிலிருந்தே தேசத்திற்கு வேலைபார்க்கும்பேரை 
விரட்டிப்புடிச்சு செயிலுக்குள்ளே வேகமாகப்போட்டார் 
நாலேநாளில் சுயராஜ்ஜியத்தை நசுக்கிப்போடவெண்ணி 
நாலாபக்கமும் போலீஸ்ராச்சியம் நடத்திப்போடலானார் 
கேட்டது ஓயாதேசம் இதனைகெதிகலங்கிப்போச்சு 
கெடுபிடி செய்யும் கேட்டைப்பாத்து கெதிகலங்கிப்போச்சு 


176 


தேசத்தலைவர் சனங்களைப்பார்த்து சேதி சொல்லக்காணோம் 
திட்டம் எதுவோ சட்டமறுப்பைச் செஞ்சிடவேஎன்றே 
திகையும் முழியுமாசத் தவிக்குது தேசமக்கள் எல்லாம் 
திடும்திடும் என அறிக்கை பிறந்தது சீமைதன்னிலிருந்தே 
இல்லை என்றே சேதிகள் சொல்லி எதவுகெட்ட அமெரி 
இருக்குது என்றொரு சேதியைவிட்டான் சுருக்குனு தைச்சிடவே 
காங்கிரஸ்காரன் சட்டமறுப்பில் கண்டசேதி இதுதான் 
கம்பி அறுக்க ரயிலைக்கவிழ்க்க தண்டவாளம்பேர்க்க 
வெள்ளைக்காரனை வெளியே போவென வீறுகொண்டுதள்ள 
விதவிதமாகத் திட்டமிருக்கென விதைச்சான் ஒரு சேதி 
சிந்தைகுழம்பிய தேசத்துமக்கள் சேதியிதைக்கேட்டு 
செயம்செயம் எனப்போயிவிழுந்தார் தீயசெயல்செய்ய 
அய்யய்யோ அதைச்சொல்லவுமென்னால் ஆகாதாகாது 
அகிம்சைப்போரை நம்பியபேர் இதை ஆதரிக்கலாமோ 
தந்தியை அறுத்தார் கம்பியை இழுத்தார் தண்டவாளம்பேத்தார் 
தாணாட்டேசனைத் தரைமட்டமாக்கி தள்ளித் தீயும் வச்சார் 
கொள்ளையடிச்சார் கூட்டங்கூடிக் கொலையும் செஞ்சார்கள் 
கொம்பிலேபழுத்த சத்தியநெறியை குழியிலேபோட்டார்கள் 
சத்தியம் பேசிய காந்திமகானை தலைவன் என்று சொல்லி 
சத்தியத்துக்கே எதிரிடையாக சங்கதிசெஞ்சுவிட்டார் 
ஏமரிவிட்ட அறிக்கையினாலே இந்தியர் சொத்தெல்லாம் 
எரியு துஐயா எரியு துஐயா எங்கள் நாடுதனிலே 
இந்தவேளையில் எவனெவனோதான் இரகசியமாகவுமே 
எழுதியும் விட்டார் எரியும் நெருப்பில் எண்ணைவிட்டுவிட்டார் 


1960 


ஆகஸ்ட்டு அடக்குமுறை 


இத்தனைகாலம் இதையே எண்ணி எதிரும்பார்த்திருந்த 
இந்தியசர்க்கார் இரண்டுபங்கிலே இம்சைசெய்யவந்தார் 
கூட்டத்துமேலே குண்டுகள் போட்டு கொடுமைகள் செய்தார்கள் 
குச்சுக்குடிசையில் தீயைவைத்து கொளுத்தியும் போட்டார்கள் 
துப்பாக்கியாலே சுட்டுத்தள்ளி துலைச்சுப்போடலானார் 
துசமுங்கட்டி இந்திய நாட்டை துடைச்சுப்போடலானார் 
எங்கு பார்த்தாலும் கூகூவெனவே இரையும் குரல்கேக்கும் 
ஏழைகளெல்லாம் குய்யோமுறையோ என்றே அழுதிடுவார் 


177 


1970 


சுட்டுத்தள்ளிய சேதியை என்னால் சொல்லவும் முடியாது 
துயரம் கொடுமை இதுபோல் எங்கும் தோணவும் முடியாது 
சாலியன் வாலாபாக்கிலே செய்த சரித்திரக்கொடுமையிலே 
சந்தேகம் இல்லை என்றே உலகம் தான் நினைக்கலாச்சு 


தேசம் முழுக்கத்தீயும் பிடிச்சுத்திகைச்சுத் தவிக்குதைய்யா 
திக்குத்திசையும் புரியாமல் தான் திகைச்சு முழிக்குதைய்யா 


திருவாடானைக்குப் பக்கத்திலே 

தெற்குக் கடற்கரையோரத்திலே 
திருவேகம்பத்து மாகாணம் 

தென்னன் மறவரின் சீமையிலே 


தீயைக்கொளுத்தியே போட்டார்கள் 

சின்னஞ்சிறுசையும் கற்பழிச்சார் 
பேயைப்போலவே ஆடிவிட்டார் 

பெரும் பழி பாதகம் பண்ணிவிட்டார் 


பெண்களின் மானத்தைத் தானழித்தார் 

பிள்ளைகுடிக்கும் குடமறுத்தார் 
கண் கொண்டு பாக்கச் சகியாத 

காரியம் செய்து கறுவறுத்தார் 


இந்தியன் மானத்தைக் காப்பாத்த 

ஈனப்பட்டுள்ள பெண்டுகளே 
எங்களின் ஆய்ச்சியே உங்களுக்கு 

இரண்டுகையாலே கும்பிடுறோம் 
சண்டைக்குச் சேர்த்த விமானத்திலே 

குண்டுகள் போட்டான் இந்தியர்மேல் 
தந்த பணங்களும் எங்களதே 

தலையில் விழுந்ததும் எங்களுக்கே 


அறுபது ஊரிலே பட்டாளம் 

அக்கினிக் குண்டையும் விட்டெறிஞ்சான் 
அறுநூறிடத்திலே போலீசை 

அழைச்சுத் தோக்காலே சுட்டெரிச்சான் . 


அறுபதி னாயிரம் இந்தியரை 

அடைச்சுப் போட்டான் செயிலுக்குள்ளே 
அருதப்பளசான சட்டத்திலே 

ஆறு மூவாயிரம் தள்ளிவைச்சான் 
12 


178 


தொள்ளா யிரத்து நாற்பதுபேர் 

சுட்டுக் கொல்லப்பட்டுப் போனார்கள் 
சொல்லால் சொல்ல முடியாது 

தொப்பியைப் போட்டவன் சேதியெல்லாம் 1980 


அந்தகன் நொண்டி முடமாகி 

அனாதியாகவே ஆனவர்கள் 
ஆயிரத் தெழுநூறு என்று சொல்லி 
அறிக்கை விட்டான் ஆங்கிலேயன் 


இங்கிலீஷ் காரன் கணக்கிதுதான் 

ஈசன் கணக்கிலே எத்தனையோ 
ஆங்கிலம் சொன்ன கணக்கிதுதான் 

ஆண்டவன் கணக்கில் எத்தனையோ 


ஆட்டையும் மாட்டை அழித்துவிட்டான் 

அப்பனை புள்ளையைக் கொன்றுவிட்டான் 
நாட்டையும் மானங் கெடுத்து விட்டான் 
நல்லெண்ணந் தன்னை யழித்துவிட்டான் 


நெல்லு வயலையும் கொள்ளி வைச்சான் 

நேசமனையிலே கொள்ளிவைச்சான் 
நல்லவர் நெஞ்சிலே கொள்ளி வைச்சான் 
நம்பிக்கைதன்னிலும் கொள்ளிவைச்சான் 


ஆண்டவன் சாமி யிருக்குதென்றால் 

அக்கிரமந் தன்னைக்கேக்குதென்றால் 
நீண்டபயல் செய்த கொடுமைக்கெல்லாம் 

நிச்சயம் கூலி கொடுக்குமென்றார் 


தலைவர்களை சிறையிலே தள்ளி நாட்டைப் படுத்திய பாடு 


இந்திய தேசமோ இந்தப்படி 

இக்கட்டில் பட்டுத் துடிக்கிறப்போ 
வந்தவன் யுத்தம் நடத்துகின்ற 

வக்கணை சொல்லுறேன் சொல்லுகிறேன் 


காட்டை யழித்துக் கரியாக்கி 

கருமருந்துக்கு ஏத்திவிட்டான் 
மாட்டை யடித்துக் கறியாக்கி 

மாமிசங் கப்பலில் ஏத்திவிட்டான் 


179 


1990 


வேட்டி துணிகளை யேத்திவிட்டான் 

விளையும் பொருள்களை யேத்திவிட்டான் 
நாட்டில் பிறந்துள்ள வாலிபரை 

நாலஞ்சு கப்பலில் ஏத்திவிட்டான் 
கொல்லுக் கொலையை பழக்கிவிட்டான் 

குடியைப் புகையை பழக்கிவிட்டான் 
மல்லுக்கு நிற்க பழக்கிவிட்டான் 

மனிசனை மாடாக ஆக்கிவிட்டான் 
எங்கும் புகைவண்டி ஓடுமடா 

ஏற இடமும் இருக்காது 
எங்கும்புகைவிடும் ஆலையெல்லாம் 

ஏழைக்குக் கந்தை கிடைக்காது 
பக்கம் குறைந்தது பேப்பரிலே 

பாங்கியில் நோட்டுப் பலுகுதையா 
வெக்கமும் மானமும் விட்டபலர் 

வியாபாரக் கள்ளர்களானார்கள் 
கண்ணியமில்லாத பேர்களெல்லாம் 

காசு பணத்தைப் படைச்சார்கள் 
புண்ணியபாவத்தைப் பார்த்தவர்கள் 

பொக்கிகளாகித் திரிஞ்சார்கள் 
நோட்டுப் புழக்கம் பெருத்தாலும் 

நோட்டமுள்ள பொருள் கிட்டாது 
பாட்டுக்கும் கூத்துக்கும் பஞ்சமில்லை 

பசிக்குச் சோறு கிடைக்காது 


நாட்டையழிச்சுக் கரியாக்கி 

நாசகரஞ்செய்யும் நோக்கத்துடன் 
நோட்டையடிச்சுப் பறக்கவிட்ட 

நோக்கத்திலே நயங் கண்டுவிட்டான் 
இந்த மகாராஜன் சீமையிலே 

என்னத்தைச் சொன்னாலும் கேள்வியுண்டு 
நொந்தவன் கொடுமை சொல்லவந்தால் 

நோக்கத்துடன் கேக்க யாருமில்லை 


உப்புப்புளிக்கும் கண்ட்ரோலுஉண்டு 

உழக்குபடிக்குமே முத்திரியாம் 
உடம்பையெடுத்த மனுசனுக்கும் 

உயிருக்குமே ஒரு கேள்வியில்லை 


180 


வங்காளப் பஞ்சம் 
கங்கைநதியோடும் வங்கத்திலே 

கஞ்சிக்குமே பஞ்சம் வந்ததையா 
கல்லிலே நெல்லுக் கதிர்காணும் 

காசினியில் பஞ்சம் வந்ததையா 
மானம் பொழியாமல் போகவில்லை 

வையம் விளையாமல் போகவில்லை 
தானம் தவறிய தேசமென்றே 

தர்மமும் காக்காமல் போகவில்லை 


2000 


ஆனாலும் பஞ்சமுண் டாச்சுதையா 

அன்னியனாட்சிக் கொடுமையிலே 
போன உசிருக் கணக்கைச் சொன்னால் 

பூமி பொறுக்காது கேட்டிடுவீர் 
சீனம் சப்பானியர் சண்டையிலே 

செத்து விழுந்ததில் மெத்தவிது 
ஜெர்மனி பிரிட்டிசு சண்டையிலே 

செத்ததைக் காட்டிலும் மெத்தவிது 
எங்குமே இரத்தக் களரியிலே 

ஏரோப்பிளேனிலே குண்டுமழை 
அங்கு இறந்தவர் மொத்தத்திலே 

அஞ்சாறு லக்ஷந்தான் உண்டுமையா 
இந்திய நாட்டிலே பட்டினியால் 

இறந்தவர் முப்பத்தி அஞ்சுலக்ஷம் 
வந்தவனாட்சி தவறுதலால் 

மாண்டவர் முப்பத்தி அஞ்சுலக்ஷம் 
கள்ள மார்க்கெட்டு நடந்ததையா 

காப்பிக்கிளப்பும் நடந்ததையா 
வெள்ளையனாட்சி நடந்ததையா 

விழுந்து செத்தது செத்ததையா 
தண்டவாளத்திலே வண்டி விட்டான் 

தாய்ச் சரக்கெல்லாமும் ஏத்தி விட்டான் 
உண்டான நாட்டுப் பிரஜைகளையே 

உணவுக்குத் திண்டாட விட்டுவிட்டான் 


181 


சேமித்து நெல்லைக் கொடுத்தவரை 

செத்து மடிஞ்சிடச் செய்து விட்டான் 
பூமி திருத்தி உழுதவரை 

பூமிக்கு உரமாகச் செய்து விட்டான் 


உ 


குண்டு தலையில் விழுந்தாலும் 

கூண்டோடு கைலாசம் போயிருப்பார் 
குஞ்சு குழந்தைகள் மாரெலும்புக் 

கூடாகிச் சாவதைக் காண்பாரோ 
சண்டையில் செத்து விழுந்தாலும் 

தான் மட்டும் செத்து மடிஞ்சிருப்பார் 
தாயும் மனைவியும் சோத்துக் கின்றி 

தடுமாறிச் சாவதைக் காண்பாரோ 
பெத்தவள் சோத்துக்குத் திண்டாட 

பிள்ளை பசிச்சு முகம் வாட 
உத்த மனைவியும் விட்டோட 

உயிரை விட்டவர் எத்தனையோ 
குப்பையில் எச்சில் இலைக்காக 

குக்கலுடன் சண்டை யிட்டுச் செத்தார் 
அப்பைக்கொடி போல் துவண்டார்கள் 

ஆலிலை போல உதிர்ந்தார்கள் 
காசைப் பணத்தை அனுப்பி வைத்தோம் 

கல்லையும் தங்கம் அனுப்பி வைத்தோம் 
வீசம் உழக்கு அரிசியையே 

வேண்டி அவர் உயிர்விட்டார்கள் 
அன்னக் கொடிகட்டி கோவிலெல்லாம் 

அள்ளி அள்ளிச்சோத்தை வீசிவந்தோர் 
சின்னத்தனமான யுத்தத்திலே 

சேர்த்ததில் செத்து விழுந்தார்கள் . 
கொள்ளை நோய் இத்தனை நேராது 

கொடும் பசிக்காரணம் நேராது 
வெள்ளைக்காரா வெளியேறு என்ற 

வித்தகன் சொல்லையே கேட்டிருந்தால் 
சோத்துக்கும் பஞ்சம் வருகுமென்றே 

சொல்லிச் சொல்லிவந்தார் காந்திமகான் 
காத்துக்குச் சொன்ன கதைபோலே 

காதிலே வாங்கலை வெள்ளையனும் 


2010 


182 


செத்தவர் செத்து மடிந்து விட்டார் 

சிந்தையில் தீயும் கொளுத்திவிட்டார் . 
சீவன் இருந்துமே செத்தவராய் 

திரியும் இந்தியர் நெஞ்சினிலே 
கங்கை நதி யோடும் வங்கத்திலே 

கண்ணீர் ஓடுது ஓடுதடா 
மங்களக் காளியின் வாசலிலே 

மாண்டவன் பேய் நின்று ஆடுதடா 
வெள்ளையன் என்ற பெயர் கேட்டால் 

பிள்ளையும் தூக்கத்தில் துள்ளுதடா 
வெள்ளையனென்ற பெயர் கேட்டால் 

வே தாந்தி கூடத் திடுக்கிடுறான் 


வெள்ளையனென்ற பெயர் கேட்டால் 

வீட்டுக் கதவும் அடைக்குதுடா 
வெள்ளையனென்ற பெயர் கேட்டால் 

வீதியில் பட்டி குலைக்குதுடா 


வெள்ளையனென்ற பெயர் கேட்டால் 

உள்ளந் துடித்து வெடிக்குதுடா 
வெள்ளையனென்ற பெயர் கேட்டால் 

வெட்டி எறிந்திடத்தோணும்படி 


இந்திய மக்களுடன் பிறந்த 

இரக்கந் தன்னையும் கொன்றுவிட்டான் 
சிந்திய ரத்தத்தினாலே யெங்கள் 

ஜீவதயையைக் கழுவிப் பிட்டான் 


இத்தனை லெச்சங்கள் செத்தாலும் 

இந்தியா யுத்தம் நடத்து தையா 
நித்தமும் மீனும் கருவாடும் 

நெல்லும் ஏத்துமதி யாகுதையா 


2020 


வங்கத்தில் கேரள நாட்டினிலே 

வாடி உயிர் விடும் சேதிகேட்டு 
சங்கடம் மெத்த அடைஞ்சுவிட்டார் 

சாந்த மகாத்மா செயிலுக்குள்ளே 


183 


பிரிட்டிஷார் காங்கிரசை மன்னிப்புக் 

கேட்கும்படி கூறல் 


பிரிட்டிஷ் நாட்டுக்கு மந்திரியாம் 

பிடிவாதகுண சர்ச்சில் துரை 
பேயறைஞ்சாப் போலே பேசிடுவான் 

பேச்சும் செயலிலும் பேயேதான் 


ஓரிக் கிழட்டுப் பயமகனே 

னா 
ஓநாய் போலவே ஊளையிட்டான் 
வாரிச் சுருட்டிக்கிட் டோடுவதோ 

வளமுள்ள நாட்டையும் விட்டிடவோ 


இந்திய நாட்டை விடமாட்டோம் 

என்றைக்கும் நாங்கள் விடமாட்டோம் 
இந்திய நாட்டை விடமாட்டோம் 

என்று தினந்தினம் ஊளையிட்டான் 


இந்திய நாட்டு நிழலறிவான் 

இருந்து குளுமை கண்டவனாம் 
இந்திய நாட்டுப் பணமுந்தின்று 

இனிப்பு ரொம்பவும் கண்டவனாம் 
நன்னி மறக்கிற சாதியிலே 

நாயக மாகவே உள்ளவனாம் 
தண்ணி வெறிச்சியில் பேசிடுவான் 

தடிச் சுருட்டுக் குடிக்கிறவன் 


எரிமலைபோலவே சர்ச்சில்துரை 

எப்போதுமே புகை கக்கிடுவான் 
எரிமலை கிட்டத்து நாடழிக்கும் 

எங்கே யிருந்தாலும் இவன் அழிப்பான் 


இந்தத் துரைமகன் சொல்லிவிட்டான் 

எரிநெருப்பிலே எண்ணை விட்டான் 
இந்தியனுக்குஞ் சுதந்திரமோ ? 

இல்லை இல்லை யென்று கிள்ளிவிட்டான் 


மன்னவ ராட்சி நடைபெறுமிம் 

மண்டலந் தன்னிலே ஓர் பிடிமண் 
தன்னைக் கரைக்கவும் சம்மதியேன் 

தாரணியை யாளுஞ் சாதியென்றான் 


184 


2030 


ஆளும் அரசன் புதைகுழியும் 

ஆறடி நீளக் குழி தானாம் 
ஆண்ட அரசன் சவத்துக்குமேல் 

ஆண்டி புதைக்கப் படுவானாம் 
பூமியை ஆண்டு பிணமாவான் 

பூமி இவனை அரித்துவிடும் 
சாமி படைப்பில் மனிசனுக்கே 

சாச்வத மானது ஒன்று மில்லை 
ஆறடி மண்ணுக் கிரையாகி 

அழியப் போகும் நரமனிசன் 
ஆசையைப் பாருங்கள் பூமியெல்லாம் 

ஆளப்பறக்கும் திமிர் பாரும் 
பார தகாவியம் தன்னிடையே 

பாம்புச் சகுனி புகுந்ததுபோல் 
பாரததேசக் கதையிதிலே 

பாவிகளும் இடம் பெற்றுவிட்டார் 


1943 காந்தி உபவாசமும் காரணமும் 
இந்தச் சர்ச்சிலும் ஏமரிதுரையும் என்னென்ன செய்தார்கள் 
இந்தியசர்க்கார் செஞ்சது சரியென இரட்டைத்தாளு போட்டார் 
இந்தியசனங்கள் செஞ்ச குழப்பம் ஏற்படக்காரணமாய் 
இருந்த காங்கிரஸ் மன்னிப்புக்கேக்கணும் என்றானே அமரி 
சுதந்திரம் கேட்டுச் செயிலுக்குப்போயி துயரப்படும் நாட்டுச் 
சுதந்திரவீரரை மன்னிப்புக் கேட்கச் சொன்னாரிருபேரும் 
இருண்டு கிடந்ததோர் தேசத்தினிலே எழும்பிவந்த ஜோதி 
இருபத்தி ஒருநாள் உபவாசந்தான் எடுத்துக்கொண்டு விட்டார் . 


என்ன காரணம் என்ன காரணம் என்ன காரண மா 
இந்தியமக்கள் பலாத்காரத்தில் இறங்கின காரணமோ 
அடக்குமுறைக்கி கண்டனம் சொல்ல ஐயன் எண்ணினதோ 
அன்னை பூமியின் கவுரவம் காக்க அய்யன் எண்ணினதோ 
தள்ளாவயதில் காந்திமகாத்மா சாதம் தண்ணியின்றி 
தானே வாரம் மூணு இருக்கத் தாங்கிடுமோ தேகம் 
என்றே தேசம் தவிச்சுத் துடிச்சு இருந்திடும் நாளையிலே 
இருபத்தொருநாள் உபவாசத்தையும் எதிர்த்துநின்ருர் . காந்தி 


2040 


185 


இந்திய நாட்டில் எல்லாம் சரியாய் இருந்தேவந்தாலும் 
இதயந்தானே குமுறிக்குமுறி எரிமலை போலாச்சு 
வாயால்பேச வகையறியாமல் மவுனம் ஆனாலும் 
மனதில் குத்திக்குடையுது ரொம்பவர்மம் தானாச்சு 
ஒருதலைவலியோ சொரிசிரங்கோ அது ஒருநாள் காச்சலதோ 
ஒத்தடம்மருந்து உள்ளுக்குக்கொடுத்து உடனே சரிபண்ண 
ஒடம்போடொட்டின நோவாயாகி உளுத்துப்போச்சு நெஞ்சம் 
உடைகிறநேரம் ஒருவரும் அறியார் உருமல் கேட்குதங்கே 
காந்திமஹானைச் செயிலிலே போட்ட கபடமான கூட்டம் 
கால் தலை தெரியாதாடும் சேதியை கண்ட காந்திராசன் 
காயிதம் ஒண்ணு எழுதிப் போட்டார் கவர்ண்மெண்டாருக்கு 
கைதிகள் செய்ய கலகமுண்டாக்க காரணமேதென்றார் 
என்னைச் சிறையில் தள்ளிய காரணம் ஏது சொல்லவேணும் 
இந்திய சுதந்திரம் கேட்டதுக்காக இந்தக் கொடுமைகளோ 
காரியக்கமிட்டிக் கூட்டத்திலே நான் காரியமுறை சொன்னேன் 
கவர்மெண்டாரைக் கேட்டுப்பார்க்கக் கருதுகிறேனென்றேன் 
கண்டுபேசியும் பலனில்லை யென்றால் கடும்போர் என்றேன் நான் 
காணுமுன்னாலே பேசு முன்னாலே கைது செய்து விட்டீர் 
கம்படிப்பூசை குண்டுகள் போட்டுக் கலகம் பலசெய்தீர் 
கலகஞ்செய்தே பதிலடிபட்டு காங்கிரஸாலென் றீர் 
பலாத்காரத்தை ஆதரிக்காத பாதை யெந்தன் பாதை 
பகட்டுக்கப்படம் படைபலமில்லாப் பாதை யெந்தன்பாதை 
இந்தப் பாதையில் நாங்களிறங்க இடமும் இல்லாமல் 
எடுத்தீர் சனியன் தொடுத்தீர் யுத்தம் இந்திய ரெங்கள் மேல் 
இந்தக்கொடுமைக்குக் காரணம் என்ன எடுத்துச்சொல்லவேணும் 
இல்லாவிட்டால் இருப்பேன் பட்டினி இருபத்தொரு நாள்கள் 
இந்தச்சேதிக்கு வைசிராய்தானும் எழுதிய பதிலென்ன 
இந்திய நாட்டுத் தலைவர் காந்திக்கு எழுதிய பதிலென்ன 
கம்பிகள் பேத்து ரயிலை நிறுத்திய கலகத்திற்கெல்லாம் 
காந்திமகானே காரணமென்று காயிதம் போட்டானாம் 
இந்தக் காயிதம் வந்ததும் காந்தி எழுதிய பதிலென்ன 
இதயங்கொதிச்சு காந்திமகாத்மா எழுதிப் போட்டதென்ன 
குத்தம் சாட்டிச் சிறையிலடைக்கும் கொள்கைக்காகத்தான் 
குத்தம் சொன்னீர் கொடுமை நாங்கள் கொஞ்சமும் செய்தறியோம் 


2050 


186 


2060 


கோரட்டுதன்னில் என்னை நிறுத்தி கூடிக்கேட்கவேணும் 
குற்றவாளிதானென்றால் என்னை கொன்னாலும் சரியே 
சாக்குச் சொல்லி எங்களைச் சிறையில் தள்ளிப் பூட்டிவிட்டு 
தன்னிச்சையாக ஆள நினைக்கும் சங்கதிதானி துவே 
நாயம் நடுவு மிருந்திச்சானால் நாட்டையாளுவோரே 
நாங்கள் செய்த குத்தம் சொல்லி நடத்தும் நாயத்தை 
அரசாங்கந்தான் நாயந்தவறும் ஆண்டவன் தவறானே 
ஆண்டவன் முன்னே நாயங்கேட்பேன் அவனறிவானெல்லாம் 
குத்தவாளிகள் நாங்களுமல்ல குற்றவாளி நீங்கள் 
கொடுமைக்காரர் நாங்களுமல்ல கொடியபாவி நீங்கள் 
கலகஞ் செய்தது காங்கிரசல்ல கவர்மெண்டே செய்தார் 
கடவுள் முன்னே சொல்லுகிறேன் இனி கை நனைக்கமாட்டேன் 
உண்ணா விரதந்தானே இருந்து உண்மை காட்டுகிறேன் 
உயிரும் மெய்யாயுள்ளவ னாண்டவன் ஒருவன் கேட்கட்டும் 
குத்தம் செய்தவன் நானென்றாலோ கொண்டேபோயிடட்டும் 
குத்தம் செய்யாதவன் நானென்றாலோ கூடநின்றுகார்க்கும் 
சாமியைத்தானே சாக்கிகள்வைத்து சாந்த மகாத்மாவும் 
சாப்பாடன்னந் தண்ணி பில்லாமல் தவங்கிடக்கலானார் 
எழுபத்தினாலு பிராயமாச்சுது எங்களையன் காந்தி 
இரத்தக் கொதிப்புக்கார ராச்சுதே எங்களையன் காந்தி 
செயிலுக்குள்ளே தள்ளியடைச்சு சீரழிஞ்சதேகம் 
சிந்தனையெல்லாம் நாட்டுத் துயரம் செல்லரித்த தேகம் 
என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ என்றது நாடெல்லாம் 
சின்னத்தனத்தைச் செய்யும் வைசிராய் செவியிலேறவில்லை 
தெய்வம் நம்மள் பங்கிலிருக்குது சீலன் காந்தியாலே 
தெய்வம் நம்மள் பங்கிலிருக்குது தெய்வ காந்தியாலே 
இருபத்தொருநாள் பட்டினி கிடந்தார் ஏதும் செய்யவில்லை 
ஏழைபங்காளன் பிழைத்தார் காந்தி இந்திய நாட்டுக்கே 
காந்தியின் பங்கில் நாயமிருப்பதைக் கடவுள் அறியானோ 
கடவுள் காக்கும் என்பது பொய்யோ கருணை பொய்யாமோ 
அமெரிக்காவும் சேதியைக்கேட்டு அலறித் துடிச்சிச்சு 
ஆளும் பிரிட்டனை கேளுவிகேக்க ஆசைப்பட்டிச்சு 
சீனாதேசம் சேதியைக்கேட்டு சிந்தை கலங்கிச்சு 
சிங்கலை வந்திடும் நமக்குத்தானென சிவனேனிருந்துச்சு 


2070 


187, 


ருஷியாதேசம் அடிக்கடி இதனை ருசியாச்சொல்லிச்சு 
ரொம்பப்பேசக்கூடாதெனவும் ரோசனை பண்ணிச்சு 
எல்லா நாடும் அடக்கி ஆளவே எண்ணமுள்ளததனால் 
இன்னொரு வம்புக்கேன் போகணுமென இதயத்தில் எண்ணீச்சு 


வேவல் வருகை 


2080 


வந்தானையா வந்தானையா வைஸ்ராய் வேவல் துரை 
வயிறும் மனமும் குளிரவைக்கவே வந்தான் வேவல் துரை 
வங்காளத்திலே பஞ்சம் தீர்த்தான் வைசிராய் வேவல் துரை 
வாடியநெஞ்சுக்கு ஆறுதல் சொன்னான் வைசிராய் வேவல் துரை 
பட்டாளத்துக்கு குமிச்சுக்கிடந்த பண்டங்களை வாரி 
பட்டினிகிடக்கும் மக்களுக்கெல்லாம் பகிர்ந்தேகுடுத்தானாம் 
நல்லவன்வந்தான் நாட்டுக்கினிமேல் நல்லகாலமென்றே 
உள்ளவரெல்லாம் பூரித்தார்கள் உலகும் பேசிடவே 
வேவல் துரையும் முதமுதலாக விட்டானொரு சேதி 
வெந்த புண்ணிலே மிளகாய்த்தூள் போல் விழுந்தது அச்சேதி 
காங்கி 

ங்கிரஸ்காரர் நல்லவர் நல்லவர் கண்டேன் கண்டேன் நான் 
காரியமெல்லாம் பொல்லாதது எனக் கண்டும் கொண்டேன் நான் 
சண்டை நடக்கும் போதினிலேயவர் சட்டமறுப்பென்றே 
தவிக்கும் பிரிட்டிசு நாட்டை இவரும் தாக்குதல் செய்தார்கள் 
சட்ட மறுப்புக்கொள்கை பிசகெனத் தானறிந்துகொண்டே 
தவறுதல் தவறுதல் என்றே தேசத்தலைவர்கள் செப்பிவிட்டால் 
விட்டிடுவோம் சிறைக்கூடம் விட்டுவிடுதலையாய் என்றே 
விருந்துக்கூட்டத்தில் பேசிவிட்டானாம் வேவல் வைசிராயும் 
வைசிராய்புதிதாய் வந்திட்டாலும் வழக்கம் பழசென்றே 
வாயைமூடி மவுனிகளாகி வாழ்ந்தாரிந்தியர்கள் 


ஆகாகான் அரண்மனையில் 
அன்னை , மகாதேவ தேசாய் பிரிவு 


இருபத்திரண்டு மாசமாச்சுது ஏந்தல் சிறைக்குப்போய் 
எலும்புந்தோலுமே மிஞ்சியிருக்குது என்னையன்தனக்கே 
அன்னையும் அய்யனும் அன்பருமாக அன்றைக்குப் போனார் 
அய்யன்மட்டுமே மிஞ்சியிருந்தார் ஆண்டவன் தயவாலே 


188 


2090 


தாயும் சேயும் மந்திரியாயும் தத்துவஞானியுமாய் 
தானேயிருந்த கஸ்தூரிபாயும் தவறியேபோய்விட்டார் . 
ஆண்டையுமடிமையாகப் பழகிய அன்பு மகாதேவ்பாய் 
ஆண்டவன் பாதம் சேர்ந்தாரையா அரைகுறை மனதோடு 
காந்தி மகானே தெய்வம் என்று கருதிய தேசாயும் 
காலனுக்கேயிறையானார் தேசம்கலங்கித் துடித்திடவே 
கஸ்தூரிபாயே பெற்றவள் என்று கருதிய தேசாயும் 
கண்ணை மூடினார் அன்னைபூமியின் மண்ணோடு மண்ணானா 
கணக்கு வழக்கும் காரியம்பலதும் காணும் கண்ணாகி 
கையாய்காந்தியின் மெய்யொடு பங்காய்கருதிய தேசாயும் 
பலதேசத்தார் பாபுவைக்காணப் பதறியோடிவருவார் 
பத்திரிகைக்குச் சேதிகள் கேட்கப் பகலிரவும் வருவார் 
காணிக்கைகட்டிக் கையொப்பம்வாங்கக் கருதியபேர் வருவார் 
காந்திமகானின் யோசனை கேட்க காசினியோர் வருவார் 
தெரிசனம் செய்ய வருவார்பலபேர் திரண்டு ஓடி வருவார் 
அரிஜனமக்கள் துயரம் சொல்ல ஆயிரம் பேர் வருவார் 
இத்தனை பேரும் காந்தி மகானை எறும்பாய் மொய்க்காமல் 
இடமும்பொருளும் ஏவலுஞ்சொல்லும் இலட்சுமணன் தேசாய் 
நீட்டியகையால் பிச்சையெடுத்து நிதிகள் சேர்த்தாலும் 
நிமிசம்மாசம் தேதியும் போட்டுப் பதியணும்காந்திக்கே 
அத்தனை பணமும்காசும் பவுனும் அளிப்பாரிவர்கையில் 
அணுவுந்தவறா தெழுதிமுடித்து அயன் தொகை தருவாராம் 
ஆசிரமத்தை பார்க்கவும்வேணும் அரிஜன் நடத்தோணும் 
அன்னைசொல்லும் காரியம் செய்து அப்பனைப் பார்க்கோணும் 
அரிஜன்பேப்பர் தன்னை நடத்திய ஆசிரியர் தேசாய் 
அய்யன் பேசிய மணிமொழியெல்லாம் அள்ளித்தரும் தேசாய் 
கரிசனமாக காந்தியின் உடலை காத்து வரும் தேசாய் 
கண்ணுக்கிமைபோல் முன்னோடி வரும் கர்மவீரன் தேசாய் 
தாரணிக்கெல்லாம் பெரியமகாத்மா தடுமாறும்போதில் 
தன்னுடை யோசனை சொல்லும் தகுதி தான்படைத்த தேசாய் 
ஈசன் திருவடி சேர்ந்தாரையா இந்தச் சிறைதனிலே 
எழுபத்தினாலு வயதுமகாத்மா இதயந் துடித்திடவே 
மைந்தனி றந்ததுபோலவே காந்திமகாத்துமா அழுதார் 
மகாதேவபாய் உடலைத் தன்னுடை மார்பினி லேபோட்டார் 


2100 


189 


2110 


'தன்கையாலே கட்டையடுக்கித் தகனம் செய்தாராம் 
தன் கையாலே பாலும் தெளித்துச் சடங்கும் செய்தாராம் 
சமாதிகட்டித் தன்னுடையகையால் தளமும் பூசிவைத்து 
சத்தியமந்திரம் ஓம் என்றெழுதி தரிசனம் செய்தாராம் 
மகாதேவ பாயீசன் திருவடிமலரில் சேர்ந்தாலும் 
மறதியிலின்றும் அய்யனடிக்கடி மகாதேவ என்பார் 
நாளைக்கிருமுறையாகிலும் சொல்லி நடுங்கியே மூச்சுவிடும் 
நம்பிக்கையான மகாதேவையும் நமனுக்கிறையாக்கி 
உயிரும்உடலும் போல இருந்த உத்தமியாமன்னை 
உலகுக்கெல்லாம் தாயாராகிய உத்தமியாமன்னை 
நெஞ்சுநினைக்கும் நினைப்பும் காந்தியின் நிழலுமான மனைவி 
நெறிமுறை வந்து யோசனை கேட்கும் நிகரில்லாத துணைவி 
கஸ்தூரிபாயையும் விட்டுப்பிரிந்து கண்ணீருதிர்த்திட்டார் 
காந்திக்கு மிந்தவயதிலே கஷ்ட- காலம்விடவில்லையாம் 
பாரதமாதா பெத்துவளர்த்த பாக்கியமெங்கள் தாய் 
பத்தினித்தெய்வம் இத்தரைசெய்த பாக்கியமெங்கள் தாய் 
உத்தமத்தெய்வம் சுமங்கலியாகி உயிர் துறந்த தாய்க்கே 
உள்ள இந்தியர் படைப்பு படைத்து உறவுகொள்ளவேணும் 


காந்தியைக் கண்ணாலம் கட்டிக்கிட்டுக் 

கண்ட சுகமுண்டோ தாயார்க்கு 
சாந்தனைக்கண்ணாலம் கட்டிக்கிட்டு 

சந்தோஷந்தானுண்டோ மாதாவுக்கு 
எல்லோருக்குமே நல்லமகான் 

எம்முடையன்னைக்கு நல்லவரோ ? 
ஈவுமிரக்கமு மில்லாமல் 

ஏவியகாரியம் எத்தனையோ 
நாட்டினுடைய நவ நிதியை 

நாற்பது கோடிக்குத் தாயாரை 
தோட்டி வேலை செய்து கூட்டச்சொன்ன 

தோதகமெங்கேயும் கண்டதுண்டோ 
உப்பைவிட்டேனென்று அப்பன் சொன்னால் 

உடனேவிட்டேனென்று அன்னைசொல்வார் 
உணவு ருசிகெட்டுப் போனாலும் 
உள்ளம் ருசித்திடும் அன்னைக்குத்தான் 


190 


2120 


வருஷம் அறுபது ஆனாலும் 

வாயிலிருந்துபல் போனாலும் 
புருசன் மன நிலை கோணாமல் 

பொங்கி வடித்தவள் தாயல்லவோ 
கட்டும்புடவை கதர்ச்சாக்கு 

கையிலேகாப்பு கருப்புவளை 
பொட்டுகுங்கும மிட்டதல்லால் 

பொன்னும் மணிகளும் போட்டதுண்டோ 


கோயில்குளத்திலே ஆசையுண்டு 

கொண்ட புருஷனுக்கொவ்வாது 
வாயில் ஜபதபம் செய்துகொண்டே 

வாழ்வு நடத்திய தாயல்லவோ 
காசிக்குப் போகவும் ஆசையுண்டு 

கங்கைகுளிக்கவும் ஆசையுண்டு 
காசியும்கங்கையும் காந்தியென்றே 

காலங்கழித்தவள் தாயல்லவோ 
பிள்ளையும்குட்டியும் பெத்துமென்ன 

பேரனும் பேத்தியிருந்துமென்ன 
உள்ளமட்டும் இந்தக் கிழவனுக்கே 

உழைத்துஉழைத்து இறந்தாள் தாய் 
தன்பதிபாத கமலங்களை 

தண்ணீரைவிட்டுத் தானலம்பி 
தன் தலைமேலே தெளித்துக்கொள்ளும் 

தர்மந்தவறாத தாயெங்கள் தாய் 


முந்தாணைதொட்டுக் கால் துடைத்து 

முளரிக்கண்ணிலே ஒத்திக்கொண்டு 
சந்தாபம் தீரக் கால்வருடி 
சாப்பிட்டஎச்சிலைத்தானருந்தி 


பதியேதெய்வம் எனப்பணிந்து 

பாதமே கோவில் குளங்களென்று 
விதியே எமக்குப் புருஷனிடும் 

வேலையே தெய்வத்தின் சேவையென்று 


நாதன்சிறைக்குள் கிடந்தாலும் 

நாட்டுக்குள் சுற்றி யலைந்தாலும் 
ஈசன் உடம்பில் ஒருபாதி 

இருக்கும் சக்தியைப் போலிருந்தார் 


191 


நீங்கா நிழலும் கஸ்தூரி 

நெஞ்சு நினைப்பும் கஸ்தூரி 
பாங்காயிந்திய பெண்களுக்கே 

பத்தினித் தெய்வமும் கஸ்தூரி 


கஸ்தூரிபாயன்னை தன்னையுமே 

காலம்பிரித்தது பாருமையா 
பெத்தமகராசி தனையிழந்தே 

பிரமிச்சு நிக்குது தேசமெல்லாம் 


2130 


காந்தி மகானும் தன்னுடைய 

கண்ணின்மணியை இழந்தவராய் 
சாந்திமகானும் தன்னுடம்பில் 

சரிபாதியை இழந்தவராய் 


முள்ளுக்கம்பி வேலிக்குள்ளாற 

மூங்கில்படர்ந்த வனந்தன்னிலே 
கள்ளுக்குடித்திடும் சிப்பாயின் 
காவலுக்குள்ளே தான்கிடந்து 


நெஞ்சம் கொதிச்சுக் கொதிச்சு நல்ல 

நித்திரை கெட்டு உடம்பு கெட்டு 
வஞ்சம்புரிந்திடும் சர்க்காரின் 

வர்மத்தையெண்ணித் துயரப்பட்டு 
காந்தல் மிகுந்தஸ்தி காங்கையுமாய் 

காயலாவாகிக் கிடந்தாராம் 
ஏந்தலுயிருக்கு மோசமென்றே 

எங்குமே சேதிபறந்திடவே 
விட்டார் வெள்ளையர் வெளியினிலே 

வித்தகன் காந்தியை விடுதலையாய் 
தொட்டாலும் பழி ஒட்டுமென 

தொஞ்சுகிடந்த உடலோடு 
காந்தி மகான் சிறைவாசல் விட்டு 

காயலாச்சீக்கும் குணமாகி 
மாந்தர்துயர் தன்னைத்தீர்த்துவைக்க 

மற்றுமோர்யோசனை செய்யலானார் 


192 


1944 காந்தி ஜின்னா பேச்சு 


2140 


யுத்தம் தன்னை ஜெயித்துத் தருவோம் உதவிகளும் செய்வோம் 
உடனே சுதந்திரந்தந்தாலும்முடன் ஒத்துழைப்போமென்றே 
காவல் நீங்கிய காந்தி மகானும் கவர்மெண்டாருக்கே 
காகிதமொன்று போட்டாரையா கவர்மெண்டாருக்கே 
வைசிராய் வேவலும் இதனைப் பார்த்து மனசும் மாறாமல் 
வந்தே பேசவும் இணங்காமல்தான் வார்த்தை சொல்லிவிட்டான் 
இந்துவும் முஸ்லீம் ஒத்துமையாகி இதைக் கேட்போமென்றே 
ஏழை பங்காளன் ஜீன்னா வீட்டுக்கு எழுந்தருளிப் போனார் 
ஜின்னா சாயபு தன்னைக் காணத்திருமுகம் போட்டாராம் 
தேசத்துக்காக அவரைப் பார்க்க திருமுகம் போட்டாராம் 
காயிதே ஆஜம் ஜின்னா அவர்களே காந்தியின் வந்தனங்கள் 
கடிதம் இதனை நாட்டுக்காக கண்திறந்து பாரும் 
இந்தியநாட்டு முஸ்லீம்களுக்கு எதிரியென்றெண்ணாதீர் 
எல்லோருக்கும் தொண்டு செய்யவே இந்த உடல் எடுத்தேன் 
ஆனதனாலே நானும் நீங்களும் அமர்ந்து பேசவேணும் 
அடிமை நாட்டை விடுதலை செய்ய அலசிப்பேசவேணும் 
என்றே காந்தி யெழுதிய திருமுகம் இதைக் கண்டார் ஜின்னா 
எவருக்காகப் பேசவந்தீர் என எதிர்த்துக் கேட்டிட்டார் 
காங்கிரசுக்குப் பிரதிநிதியானால் காயிதம் கொண்டாரும் . 
கமிட்டிமெம்பராய் பணமும்கட்டி கச்சாத்துக் கொண்டாரும் 
இந்துக்களுக்குப் பிரதிநிதியானால் எம்முடன் பேசிடு வீர் 
இஸ்லாத்துக்கு பிரதிநிதி நீங்கள் யில்லை யென்று சொன்னார் 
ஒத்துழையாமை நடத்தியநாள் முதல் உலகுபோற்றும் தீரன் 
ஒரு பேச்சுக்கே உலகம் பின்னால் ஓடி வரும் தீரன் 
சத்தியஞானி இந்திய நாட்டுச் சனங்களெல்லோருக்கும் 
தானே தலைவன் ஆகிய தியாகி சாந்த மகாத்மாவும் 
தனக்குத்தானே பேசுகிறேன் இதில் சமாதானம் வந்தால் 
சனங்களை யெல்லாம் சொல்லித்திரட்டி சரி செய்வேனென்றார் 


2150 


ராஜாஜி திட்டம் 
திட்டம் இதிலே கண்டதைக்கொஞ்சம் தெரியச்சொல்லிடுவோம் 
தேசமகாசபை விஷயம் இதனைத் தெரியச்சொல்லிடுவோம் 


193 


முஸ்லீம் லீக்கும் காங்கிரசுடனே முன் வந்தேநின்று 
மோசமாகிய வெள்ளையராட்சியை ஓட்டிவிரட்டோணும் 
இந்தியர் கையில் ஆட்சி கொடுக்க இயலாது என்றே 
ங்கிலீஷ்காரன் சொல்லும் காரணம் இது ஒன்றே உண்டு 
இந்தியநாட்டில் இந்துவும் முஸ்லீம் இரண்டு பெருஞ்சாதி 
இவருக்குள்ளே ஒத்துமையில்லை எதுவும் செய்திடவே 
ஆளும் அரசியல் நிர்ணயம் செய்து அமைத்துக்கொண்ட பின்னே 
ஆட்சியைத்தருவோமென்றே யவனும் அடிக்கடி சொல்லுகிறான் 
நிசமோ பொய்யோ இதனை நாமள் நிச்சயம் செய்திடவே 
நீங்களும் நானும் சேர்ந்து கேட்பதே நேர்வழியதனாலே 
அரசியல் நிர்ணயசபையை வகுக்க ஆரம்பம் செய்வோம் 
அதனிடையினிலே ஆட்சி நடத்த அமைப்போம் சர்க்காரும் 
இடைக்காலத்து மந்திரிசபையில் காங்கிரசும் லீக்கும் 
இருந்தே ஆட்சி தன்னை நடத்த இணங்கிவரவேணும் 
சண்டைமுடியவும் தாய்நாடிதனை தரச்சொல்லிக் கேட்போம் 
சம்மதிதாரும் ஜின்னாசாயபே சலாம் சலாம் என்றார் 
இதற்கு ஜின்னா சாயபு தானும் எதிர்த்துக் கேட்டிட்டார் 
இங்கே வாழும் முஸ்லீம் மக்கள் எங்கள் மதப் பேர்கள் 
வங்காளத்தில் பாஞ்சாலத்தில் வடமேற்கெல்லையிலே 
வாழும் இஸ்லாம் தனிராஜ்ஜியமாய் வகுத்துக் கொள்ள வேணும் 
இந்துமதத்தா ருடனே நாங்கள் இணங்கவும் முடியாது 
எங்களைத்தனி ராச்சியமாய்யாக்கி இருக்கச் செய்யுமென்றார் 
இதற்கே அய்யன் காந்திம கானும் என்ன சொன்னாரென்றால் 
இதயந்துடிக்க சேதி இதனை எடுத்துச் சொல்லலானார் 
ஒருவர் நீங்கள் சொன்னால் இதனை உலகம் ஒப்பிடுமோ 
உள்ளவர் கூடிச்சொல்லவும் வேண்டும் யோசனை செய்துந்தான் 
சண்டைதீரவும் இதனைப்பேசி சமரசமாயிடுவோம் 
தனித்தேபோக சம்மதமோவென சனத்தைக் கேட்டிடுவோம் 
அந்தத் தலத்து மக்களைக்கூட்டி ஆண்பெண் எல்லோரும் 
அவரவர் சம்மதிபோலே ஓட்டு அளிக்கக்கேட்டிடுவோம் 
தனிச்சுப்போக விரும்புறபேரைத் தழுவிக்கட்டமாட்டோம் 
தனிச்சுப்போவதில் நன்மையும் தீமையும் தானே சொல்லிடுவோம் 
இரண்டு கட்சியும் எடுத்துச்சொல்லி இந்த ஓட்டுக்கேட்போம் 
இதற்கு மக்கள் பாகிஸ்தானம் இருக்கவேண்டுமென்றால் 

13 


2160 


194 


2170 


எல்லை பிரித்து நாடு பிரித்து ஜில்லா பிரித்திடுவோம் 
இந்தியநாடு பாகிஸ்தானம் இரண்டு பிரித்திடுவோம் 
இந்திய நாட்டுப் பாதுகாப்புக்கும் தந்திதபாலுக்கும் 
இங்கேயுள்ள வியாபாரத்துக்கும் இரண்டு நாடும்கூடி 
ஏற்பாடுகளும் செய்திடுவோமென இருவருமொப்பந்தம் 
இன்றே செய்துகொண்டிடுவோமென ஏந்தல் காந்தி சொன்னார் 
ஈரொன்பது நாள் நடையாய் நடந்து எங்களையன் சொல்ல 
ஏறியிறங்கி நடையாய் நடந்து எங்களைய்யன் சொல்ல 
ஜின்னாவீட்டைத் தேடிச்சென்று சீலன் காந்தி சொல்ல 
சீறிவிழுந்தார் ஜின்னாசாயபு சிந்தை நோகச்செய்தார் 
இப்பொழுதே நாம் இரண்டு பிரிந்தால் எதுவும் கேட்டிடலாம் 
இந்துக்கள் வேறே முஸ்லீம் வேறே எங்கள் கட்சியென்றார் 
இந்தியாவெனும் இந்தப்பூமியில் இந்துதேசம் ஒன்று 
இன்னொருதேசம் முஸ்லீம்தேசம் என்றாராம் ஜின்னா 
இந்திய நாட்டில் இரண்டுதேசமாம் இந்துவும் முஸ்லீமும் 
இருவரும் அண்ணன்தம்பிகளில்லை என்றே சொல்லிடவே 
ராஜாஜியும் இதனைக்கண்டு ரொம்பச்சிந்தை நொந்தார் 
தேசமகாசபை காங்கிரஸ்தன்னில் திரும்பச் சேர்ந்திட்டார் 
என்ன செய்தாலும் ஜின்னாசாயபு இணங்கி வராததையே 
எண்ணியமனமும் புண்ணாகியது இந்த நாட்டு விதியோ 


1945 சிம்லா மகாநாடு 


காந்தி ஜின்னாவின் பேச்சையெல்லாம் 

கவனித்து வந்தார் வேவல்துரை 
கட்சிக்கலப்பற்ற சாப்ருவின் 

கமிட்டிப்பேச்சையும் கேட்டு வந்தார் 
சாப்ரூகமிட்டி தன்னில் உள்ளோர் 

சட்டமும் திட்டம் படித்தவர்கள் 
தாயாமிந்திய நாட்டு மண்மேல் 

தார்மீக சிந்தனையுள்ளவர்கள் 
பாகிஸ்தானம் கொடுத்துவிட்டால் 

பாரதநாட்டிலே வம்புவரும் 
பாக்கிஸ்தலத்துக்கும் அதனுக்குமே 

பகையும் ரத்தப்பழியும் வரும் 


21801 


195 


இந்தியா தன்னையோர் யூனியனாய் 

இதற்குள் சமஸ்தானம் சேர்த்துவிட்டு 
இந்திய நாட்டி லிரண்டாக 

இல்லாமல் செய்யவேணுமென்றார் 
எல்லாச் சேதியும் கேட்ட வைசிராய் 

இயன்ற சமயத்தைப் பார்த்த வைசிராய் 
இந்திய நாட்டு விடுதலைக்கே 

இரக்கம் கொண்டுள்ள வேவல் வைசிராய் 


சர்மனிக்காரன் சரணடைந்து 

தன்னரசாட்சி தவிடாகி 
ஜப்பான்தேசம் சரணடைந்து 

தன்னரசாட்சி விழுந்ததையும் 


எங்குமே இந்தியச்சிப்பாயின் 

இணையில்லா வீரத்தைப் பேசுவதும் 
தங்களின் நாட்டு நிலையையெண்ணி 

தலைகுனிந்தே அவர் வாழுவதும் 
போராட்டத்திலே பங்கெடுத்து 

போடுபோடென்று உழைத்தவர்கள் 
மாராட்டத்திலே ஆங்கிலேய 

மக்களுக்கு அடிமையென்று எண்ணி 
தங்களின் நாட்டு சுதந்திரப்போர் 

தன்னை யெதிர்பார்த்து நிக்கிறதும் 
எங்குமே இந்தியச் சிப்பாய்கள் 

எழும்பிச்சீறி வருவதையும் 


கம்மாண்டர் சீப்பாயிருந்து 

கண்ணாலே கண்ட வேவல் வைசிராய் 
தம்மாட்சியிலே இந்தியரை 

தன்னிச்சையோடு இருக்கச்செய்ய 


கங்கணம் கட்டியதுரைமகனும் 

கண்ணொன்று கொண்டெதும் பார்க்கிறவன் 
வங்கணம் பேசும் தலைவரெல்லாம் 

வாருங்கள் பேசுங்கள் என்றுரைத்தான் 


இந்தியர் தங்கள் அரசியலாய் 

இருந்து நடத்திவாருங்கள் நீர் 
இந்துவும் முஸ்லீம் சரிசமமாய் 

ஏற்றிடுவீர் மெம்பருத்யோகம் 


2190 


196 


சண்டைக்கமிட்டியில் மெம்பர்களாய் 

தானும் கமாண்டருமிங்கிருப்போம் 
சகலதேசத்துச் சங்கதியும் 

தருகிறோம் உம்மிடமென்று சொல்லி 


இருண்ட சிறைக்கூடம் தன்னிலுள்ள 

எல்லோரையும்சிறை நீக்கிவிட்டான் 
சுருண்ட செடியும் தலைதூக்கச் 

சொட்டுத்தண்ணீரைத் தெளித்துவிட்டான் 


சிந்தைகொதிக்கும் தலைவரெல்லாம் 
சிம்லாவில் வந்து கூடுமென்றான் 
இந்திய நாடு சுகம்பெறவே 

இயன்ற வழிகளைத்தேடுமென்றான் 


மாகாணமந்திரி மார்களுக்கும் 

மவுலானா ஆசாது தலைவருக்கும் 
மற்றுள்ள சீக்கியர் தாழ்த்தப்பட்டோர் 

மகமதியர் லீக்குத்தலைவருக்கும் 


மகாநாட்டு நடவடிக்கை 


இருபத்தொரு பேருக்கழைப்பு விட்டார் 

இந்துமகாசபை கூப்பிடல்லை 
எங்கள் மகாத்துமா காந்தியுமே 

இந்தக் கூட்டந்தனில் கலக்கவில்லை 


சிம்லா தன்னில் தலைவரெல்லாம் 

சீக்கிரம் சீக்கிரம் போய்ச் சேர்ந்தார் 
ஜின்னா சாயபும் வந்திருந்தார் 

சீமான் வேவல் அழைத்ததனால் 


மகாத்மா காந்தியும் தம்முடைய 

மதியூக யோசனை சொல்லுதற்கே 
வந்து இருந்தார் தேசத்துக்கும் 

வைசிராய் தனக்கும் போதகராய் 
கூடிக்கூடிப் பேசிப்பார்த்தார்கள் 

குறுக்கே நின்றார் ஜின்னாவும் 
வாடிக்கைபோலவே இம்முறையும் 

வந்த அரசைத் தடுத்துவிட்டார் 


197 


முன்னின்று ஆட்சி நடத்திடவே 

முனைந்த பேர்களைக் கேட்டிடவே 
முஸ்லீம் மெம்பரின் பேர்கள் எல்லாம் 

முஸ்லீம் லீகிடம் விடணுமென்றார் 
இந்திய நாட்டு முசல்மானில் 

இருப்பது பாதியே லீகுதன்னில் 
எங்கள் தலைவர்கள் ஆசாத்போல் 

எத்தனையோ பேர்கள் காங்கிரசில் 


2200 


எல்லா முஸ்லீம் மந்திரியும் 

எடுத்திடணும் முஸ்லீம் லீக்குக்குள்ளே 
என்றே சொன்னார் ஜின்னாவும் 

இந்த முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் 


மகாநாடு முறிவு 


முஸ்லீம் லீக்கின் தலைவர் ஆகிய முகம்மதலி ஜின்னா 
முறைத்துப் பேசினார் ஜாப்தாதரவும் முடியாதென்றிட்டார் 
மந்திரி சபையில் சேரத்தான் அவர் மறுத்த காரணத்தை 
மன்னவன் ஜின்னா சொன்னபடிக்கே மாற்றாதுரைக்கின்றேன் 
மந்திரிசபையில் சீக்கியர் கிறிஸ்து மதத்தாருக்கொன்று 
சிந்தையழிந்த ஹரிஜன மொன்று சேர்த் துக்கொண்டிடுவீர் 
இந்த மாதிரிபோனதுபோக இருக்கும் பேர் வழியில் 
இஸ்லாம் பாதி காங்கிரஸ்பாதி என்றே தந்திடுவீர் 
அரிஜனம் சீக்கியர் இருவரும் காங்கிரஸ் ஆளாய் சேர்ந்திடுவார் 
அதற்குப் பின்னே முஸ்லீம்லீக்கால் ஆளவே முடியாது 
ஆனதனாலே மந்திரி சபையை அமைக்கவும் விடமாட்டேன் 
ஆளும் தருகேன் என்றே சொல்லி அழிவழக் காடினராம் 
நாற்பத்தி அஞ்சரைக்கோடிப் பேரில் நாகத்தொண்ணாகி 
நாட்டிலே இருக்கும் இஸ்லாமியரில் நாலிலே ரெண்டுக்கே 
தலைவராகிய ஜின்னா சாயபு தண்டாவைப்பாரும் 
தாயாமிந்திய நாட்டை லீக்குத் தானே ஆளணுமாம் 
கங்கா நதியும் காவிரியாறும் கட்டியாளவேணும் 
காசியும் ராமேசுரமும் லீக்குக் கட்டியாளவேணும் 
முப்பத்தி மூணுகோடி இந்துவும் முஸல்மான் பலபேரும் 
முஸ்லீம் லீக்கின் ஆக்கினைக்குள்ளே முழங்கால் மண்டியிட 
வேண்டும் என்றே கேட்டாரையா விளையாட்டுக்கில்லை 
விவரமாகவே எண்ணிப்பாரும் விளையாட்டுக்கில்லை 


2210 


198 


வேவல்துரையும் நாயமுறை 

விதிப்படி செய்திட்டுப்போகாமல் 
காவல் செய்யப் பயந்துக்கிட்டுக் 

கலைத்துவிட்டார் கூட்டமிதை 
காங்கிரஸ்காரரும் ஒத்துவந்தார் 

கட்சிகள் மற்றதும் ஒத்துவந்தார் 
ஆங்கிலேயர்கூட ஒத்துவந்தார் 

ஆகாதென்றது லீக்கு ஒன்றே 
முஸ்லீம் லீக்கை உதறிவிட்டு 
-- முன்னேறிச் செல்லமாட்டாமல் 
வைசிராய் வேவல் நடந்ததினால் 

வஞ்சனைக்காரனென் றாகிவிட்டார் 


சீமையில் அரசியல் மாறுதல் 
முதலாளி வர்க்கத்திடமிருந்து தொழில் கட்சி அரசியல் ஆகுதல் 
இந்தப்படிக்குள்ள நாளையிலே 

இங்கிலீஷ்காரன் சீமையிலே 
வந்தது தேர்தல் வந்ததையா 

மண்ணில் விழுந்தான் சர்ச்சில்துரை 
வேட்டைக்கு நாயையனுப்பி வைத்தால் 

வீட்டுக்குள்ளும் அதைச்சேர்ப்பாரோ 
கோட்டைக்குக் காவலிருந்துவிட்டால் 

கொடுப்பாரோ கையில் செங்கோலை 


வள்ளுவள்ளென்றே யுரைத்துவந்த 

வாய்மதச் சர்ச்சில் விழுந்துவிட்டான் 
இல்லை இல்லையென்று சொல்லிவந்த 

ஏமரி தோற்று விழுந்துவிட்டான் 
தாங்கள் பிழைக்கவே ஆண்டுவந்த 

சர்ச்சில் முதலாளி வர்க்கமதை 
தன்னையடியோடு தோற்கடித்து 

தலை நிமிர்ந்தார் தொழிலாளி 
ஏழைகள் ஆட்சி நடத்தவந்தார் 

எலும்பொடிப்பட்டவர் ஜெயித்துவந்தார் 
வாழையடி வாழையாக இந்த 

வையத்தைக் காப்பவர் ஆளவந்தார் 


2220 


199 


சர்க்கார் அமைத்துக்கொண்டுவிட்டார் 

சர்ச்சிலைத் தூக்கியெறிந்துவிட்டார் 
அக்கரையோடிந்த இந்தியரை 

ஆட்லி கவனிக்க ஆரம்பித்தார் 
- பூமியிலே யுள்ள தேசமெல்லாம் 

பொன்னாம் சுதந்தரத்தோடிருக்க 
நாமிவர் நாட்டையரசாண்டால் 

நகைத்திடுமேயிந்த உலகமென்றோ 
'உள்ளதைவைத்துக் கொண்டாண்டிடுவோம் 

உலகச்சுமை இதுஏதுக்கென்றோ 
கள்ளத்தனமுள்ள எண்ணம் கொண்டோ 

காரியம் ஏதேனும் எண்ணிக்கொண்டோ 
இந்தியமக்கள் துணிந்துவிட்டார் 

இனி நம்மையாளவிடமாட்டார் 
என்பதோர் உண்மையறிந்து கொண்டோ 

இந்திய விடுதலை தருவோமென்றார் 


ஜெய் ஹிந்த் 


இந்திய தேசிய ராணுவம் 


ஜெயஜெய ஹிந்துஸ்தான் 

ஜெயஜெய ஹிந்துஸ்தான் 
செங்கோட்டைக்குச் செல்வோம் வாரீர் 

ஜெயஜெய ஹிந்துஸ்தான் 
தேசத் தலைவர் நேதாஜியின் 

திருவடி போற்றிடுவோம் 
சிங்கம் அவரின் பேரைக்குழந்தைகள் 

செவியில் சாற்றிடுவோம் 
நேத்திரமாகிய நேதாஜியின் 

சூத்திர தாரிகளாம் 
தில்லான் சேகால் ஷா நவாசெனும் 

சிங்கம் மூவரையும் 
இன்னுமாயிரம் போரையுமந்த 

இங்கிலீஷ் அரசாட்சி 
எதிரிகள் என்றேபிடித்து வைத்தார்கள் 

இந்தக் கோட்டையிலே 


200 


ஜெய்ஹிந்த் என்றே சீறியெழுந்தார் 

சிங்கம் ஜவஹர்லால் 
தேசத்தாரின் மானங்காக்கத் 

தீரப் போரிட்டார் 


இந்தத்தலைவர்கள் குற்றம் ஏது 

என்னவென்று 
இந்திய நாட்டைக் காக்கத்துணிந்தது 

என்ன குற்றமென்றார் 


எறு கேட்டார் 


2230 


“ சிங்கப்பூருக்குக் கூட்டிப்போனீர் 

செல்வர்க ளிந்தியரை 
ஜெப்பான்காரன் கையில் கொடுத்து 

திரும்பிவந்து விட்டீர் 
இந்திய நாட்டுச் சிப்பாயிவரை 

இளப்பம் செய்து விட்டீர் 
இங்கிலீஷ்காரன் மட்டும்ஊருக் 

கோடி வந்துவிட்டீர் 
எங்கள் நாட்டுச் சிப்பாய்மக்கள் 

எல்லோரும் கூடி 
இந்தியதேச ராணுவமென்று 

ஏற்படுத்திக் கொண்டார் 
மோகன் சிங்கு தலைமையிலிந்த 

மும்மணிகள் கூடி 
மோசம் செய்த ஆங்கிலேயரை 

முறிக்கவேணு மென்றார் 
சப்பான்காரன் தன்னைவணங்கச் 

சம்மத மில்லாமல் 
தனிச்சிறைகளிலும் பாதுகாப்பிலும் 

தட்டுக் கெட்டு நின்றார் 
அந்தவேளையில் வந்தே நின்றார் 

அழகிய நேதாஜீ 
ஆறுமுகத்துச் சாமியைப்போல 

அழகிய நேதாஜீ 


, 


இந்திய நாட்டில் ஆளும் போலீஸ் 

ஏமாந்தேபோச்சு 
எங்கள் சிங்கம் நேதாஜீயே 

பெரியவ ரென்றாச்சு 


201 


2240 


நேதாஜி சுபாஷ்சந்திர போஸ் 
மாதாவாகிய இந்திய நாட்டின் மகிமை நேதாஜீ 
மணிமுடிதாங்கி ஆளும்திறமை வாய்ந்தவர் நேதாஜீ 
வங்காளத்துக் காங்கிரசதனில் வந்த வீரன் இவரே 
வாளேந்திப்போர் புரியநினைத்த வல்லவனும் இவரே 
சட்டமறுப்பில் சிறையிலடைத்து சங்கடப்படும் நாளில் 
தணியாக்காச்சல் நோவைத்தீர்க்கும் சாக்குவைத்துக்கொண்டே 
சர்க்கார் இவரைக் கப்பலிலேத்தி தள்ளியும் விட்டார்கள் 
தனிச்சிறை போலே வியன்னாபோனால் தணியும்சீக்கென்றே 
தேசந்தனையே மாற்றிவிட்டதனால் சிந்தனைமாறிடுமோ 
தீரன் எந்த நாட்டுக்குப்போயும் தேசத்தைமறப்பானோ 
ஸ்விட்ஜர் லாந்தில் இருந்தபடிக்கே சுபாஷ் சந்திர போசும் 
சுற்றிவளைத்தார் தேசம்பலதை சொந்த நாட்டைகாக்க 
சட்டமறுப்புத் தோற்றது என்றேதானறிக்கைவிட்டார் 
சாந்தமகாத்மா காந்தியின் வழியில் சந்தேகப்பட்டார் 
இட்டாலிநாட்டு முஸலோ னிதனை இங்கு பேட்டிகண்டார் 
என்ன பேச்சுதான் பேசினார்களோ எவருக்கும் தெரியாது 
சொந்தநாட்டுக்கு வந்துசேர்ந்திடத் துடியாய் துடித்திட்டார் 
சுதந்திரம் பெற்றேவிடுவது என்று துடியாய் துடித்திட்டார் 
தாய்நாட்டுக்குத் திரும்பியும் வரவே தவியாய் தவித்தாலும் 
தரமாட்டேன் பாஸ் என்றே சொல்லி தடுத்த துராசாங்கம் 
மாதாநாட்டின் மண்ணைமிதிக்க வஞ்சனை செய்கின்றார் 
வந்து சேருவேன் இவர்கள் பாசை மதியாமல் நானும் 
என்றே சொல்லி இட்டலி நாட்டுக் கட்டுமரந்தனிலே 
ஏறியும் வந்தார் பம்பாய்க்கரையில் இறங்கும் நேரத்திலே 


போஸ் கைதியாதல் 


2250 


பதுங்கியிருந்து புடித்து அடைத்தது பம்பாய் போலீசு 
பாரத நாட்டுத் தலைவன் சுபாஷை பம்பாய் போலீசு 
தேசத்தலைவர் காந்திமகானும் சேதியிதைப்பார்த்து 
சீக்கிரம் விடுதலை செய்திடுமென்று சிந்தைநொந்து சொன்னார் 
போஸைவிடுதலை செய்யாவிட்டால் போராட்டம் செய்வோம் 
புத்தியுடன் நீர் நடந்திடுமென்றே வித்தகனுரைத்திடவே 


202 


வாலிபராகிய இந்தியரெல்லாம் வங்கச் சிங்கமிதை 
வாயாலுடலால் மனதால்கணமும் வணங்கித் தொழுதார்கள் 
தொழிலாளிகளோ தேசமுழுதும் துதித்திடுவார் போசை 
சோர்ந்தவர்யாவரும் சுபாஷ்போசை சொந்தமெனக்கொள்வார் 
அந்த வீரனைச் சிறையில் தள்ளி அடைத்துப்போட்டதுமே 
ஆத்திரங்கொண்டு தேசம் எழுந்தது அய்யனுமெழுந்திட்டார் 
வங்காளத்துச்சிங்கம் இவர்மேல் வர்மம் ஏனென்றார் 
வாள் முறையாலே யுத்தம் நடத்தவந்தாரென சர்க்கார் 
சொல்லிச் சொல்லிச் சிறையில் வைத்து துயரப்படுத்திடவே 
தூயமகாத்மாகாந்தியும் தன்னுடதோள் மேல் போட்டிட்டு 
வைசிராய்தன்னைக் கண்டு பேசினார் வாரம் இருவாரம் 
மானிலமெங்கும் கிளர்ச்சி நடத்த மக்களைத் தூண்டிடவே 
போசைவிடுதலை செய்துவிட்டார்கள் பொறகே ஆள்வைத்தார் 
போமிடமெல்லாம் ரகசியப்போலீஸ் போட்டுப்பார்த்தார்கள் 


காங்கிரஸ் தலைவர் ஆதல் 


2260 


முப்பத்தேழாம்வருஷக் காங்கிரஸ் தலை மைப்பீடத்தில் 
முன்னேற்றத்தின் சின்னம்போசை முதன்மையாக்கி வைத்தார் 
காங்கிரஸ்காரர் சர்க்கார் நடத்திக்காரியம் செய்திடும் நாள் 
கண்டிப்புக்கார போஸின் தலைமைக்காவல் நடத்திச்சாம் 
யுத்தம்வருகுது யுத்தம் வருகுது உலகம் முழுவதுமே 
உகந்தசமயம் இதனில் நாமும் சுதந்திரப் போர்புரிவோம் 
ஆங்கிலநாட்டார் முழிகள் பிதுங்கிடும் அந்தச் சமயத்திலே 
ஆரம்பித்தால் சுதந்திரமதனை அடைந்திடுவோம் என்று 
இயம்பி இயம்பிப் போசும் தேசம் இதனைத் தயார் செய்ய 
இன்னொருவருஷம் தலைமைப்பதவியில் இருக்கவேணும் என்றார் . 
அன்புவழியிலே காங்கிரஸ்தன்னை அமைத்துப்போரிட்டோம் 
அதனில்வெற்றியும் கண்டோமெனவே அய்யனை நம்பியபேர் 
போசின் வழியால் புரட்சியுண்டாகும் பொது ஜனங்கள் சாகும் 
புதிதாய்பாதை தவறாய்காங்கிரஸ் போனாலும் போகும் 
என்றேசொல்லி போசை எதிர்த்தார் இரண்டாச்சு காங்கிரஸ் 
இந்தியதேசக்கதையில் இப்படி எத்தனை காரியமோ 
திரிபுரிநகரில் காங்கிரஸ் தன்னில் தீர சுபாஷ்போஸை 
திரும்பவும்தலைமைப் பதவிவகிக்க செய்யவிடாமல்தான் 


203 


2270 


பட்டாபிதனைத் தேர்தலுக்காக விட்டார் போட்டியிட 
பாட்டாளிகளும் இளைஞரும் ஓட்டுப்போட்டார் போசுக்கே 
காந்திமகானும் தம்முடை கொள்கைக்காகவேபட்டாபி 
தன்னைநிறுத்தித் தோற்றாரென்பது தன்னுடதோல்வி என்றார் 
நூத்திநாலரை டிகிரிக்காய்ச்சல் நோக்காட்டுக்காரர் 
பாத்தாரே அதைக் காங்கிரஸ் கூட்டப்பந்தல் நடுவினிலே 
டோலியிலேத்தித் தூக்கி வந்தார்கள் சொரணைமாறாமல் 
சுபாஷ்சந்திரபோசும் தலைமை துவக்கினாராம் கூட்டம் 
காங்கிரஸ்காரர் யாவருமொன்றாய் காரியக்கமிட்டியிலே 
காந்தி மகானின் கொள்கைக்கிணங்கிய காரியவாதிகளே 
கமிட்டியிலிருக்க வேண்டும் என்றே கருதிப்பேசிடவே 
கைப்பொம்மையாகி தலைமை வகிக்கக் கசந்தது போசுக்கும் 
தன்னுடையிஷ்டப்படியே தீவிரத்தலைவர் தனைக்கொண்ட 
சங்கம் அமைத்துக்கொண்டே தேசச்சங்கதி செய்திடவே 
காரியக்காரர் கமிட்டியிலேதன் கட்சி ஆள்களில்லாக் 
காரணத்தாலே தூயவர்போசும் காங்கிரசைவிட்டார் 
வழவழாவெனுங் கொள்கையிதனால் வருமோசுயராஜ்யம் 
வாளேந்தி அதைப் பெறலாமென்றே மனதில் நினைத்தவராய் 
நாடெங்கிலுமே சுற்றியலைந்து நாடும் காட்சி சொல்லி 
நாட்டில்உள்ள இளைஞரைதம்முடன் கூட்டிக்கொண்டிட்டார் 
சென்னையில் நம்முடசீமான் போசின் தீவிரக்கட்சியிலே 
சேரநினைத்தார் நாட்டில் பலபேர் சேர்ந்தும் விட்டார்கள் 
காங்கிரஸ்பார்வட் கட்சியின் நாமகரணமும் செய்திட்டார் 
காங்கிரசுக்குள் தீவிரவாதிகள் கலந்த கட்சியிதுவே 
சென்னையில் வந்து சிங்கம் பிரசங்கம் செய்திடும் வேளையிலே 
செர்மனியுத்தம் தொடங்கியதென்னும் சேதியும் வந்திடவே 
சொன்ன துநடக்குதுபாரும் என்றே துடியாய்த் துடித்திட்டார் 
சொந்தராச்சியம் வந்திருக்கும் நான்சொன்னது கேட்டிருந்தால் 
என்றேசொல்லிப்போசும் எதையோ இழந்தவரைப்போலே 
இதயத்தினிலே இருக்கும் சேதியும் எடுத்துச் சொல்லாமல் 
கல்கத்தாவிற்கேகிவிட்டாரே காரியம் செய்திடவே 
கனவேகமதாய் ஓடிச்சென்றார் கல்கத்தாநோக்கி 
' கல்கத்தாவில் வந்து இறங்கவே காத்திருந்த போலீஸ் 
கல்லுச்சிலையைக்காரணஞ் சொல்லி கடுஞ்சிறை வைத்தார்கள் 


2280 


204 


நாற்பதாம் வருஷம் ஜூலைமாதம் நாலில் பாதியிலே 
நம்முடைபோசை அறையிலடைத்தார் நாளுங்கணக்கில்லை 
கோர்ட்டுதன்னில் கூட்டிப்போயி குத்தம் சாட்டாமல் 
கூடியிருந்து ஞாயம் கேட்டுத் தண்டனை சொல்லாமல் 
விசாரணை செய்யும் வேலையில்லாமல் விதித்தார் தண்டனைகள் 
வீரன் போசும் அஞ்சாமாசம் வேறொருவழி செய்தார் 
உண்ணாவிரதம் புடிப்பேனென்று உரைத்திட்டார் போசும் 
உலகம் எங்கும் திடுக்கிட்டேதான் ஊருக்கூர்பேச 
ஏழுநாளும் உண்ணாவிரதம் இருந்திட்டார்போசு 
இளைத்ததுஉடம்பு வெளுத்த துதேகம் இனியிருந்தால் மோசம் 
என்று இயம்பியே சர்க்கார் இவரை விடுதலை செய்திடவே 
என்ன செய்தாருபோசும் வீட்டிற்கேகினராம் விரைவாய் 


2290 


நேதாஜி பெருமை 


வெற்றிக்கு வழி காண வேண்டி 

வீரன்சுபாஷ்சந்திரன் விரைந்தானே வீட்டில் 
சுற்றிக்கொண்டே நிற்கும் போலீஸ் 

தொந்திரவை நீக்கவோர் துணை வழியும் கண்டான் 
ஏகாந்தமினிமையென்று சொன்னான் 

எனையெவரும் பார்க்கவே ஏலாது என்றான் 
யோகாந்த முனிவர்களைப்போலே - வீட்டில் 

உட்கார்ந்து நிட்டை செய்ய உன்னினோமென்றான் 
சாத்தினார் கதவுகளையெல்லாம் 

தருப்பாசனம் புலித்தோல் தான் போட்டுக்கொண்டார் 
ஏத்தினார் தீபங்கள் போட்டார் - மனதில் 

என்றைக்கு முள்ளதொரு சிவ நாமஞ்சொன்னார் 
மாதாவின் திருநாமம்மறவா செம்மை 

மனதுள்ளவேதாந்தி நேதாஜி யென்பார் 
வேதாவும் வியப்படையும் வண்ணம் சொன்ன 

விவேகஞானி வழி விளைந்தவர் போசு 
கூடினார் நிஷ்டையென்றார்கள் - தம்மைக் 

கும்பிட்ட பேர்களுக்கு குஞ்சிரிப்புச் செய்தார் 
நாடினார் நிஷ்டை யென்றார்கள் - தம்மை 

நமஸ்காரம் செய்தவரை நடுக்கண்ணால் பார்த்தார் 


205 


உல 


தொந்தரவு செயல்வேண்டா மென்று போசு 

சொல்லவே வீட்டார்கள் தூர நிற்கலானார் 
இந்த ஒரு நாட்டிலே மட்டும் இன்னும் 

இருக்குதே சிவநிட்டையென்று வியந்தார்கள் 
யாருமவர்பக்கம் வரமாட்டார் - போசு 

ஆனந்தமோன நிலை அடைந்தார்கள் என்றார் 
ஊருமவர் உறவாருமிவரை - இந்த 

லகத்தை வெறுத்தவரென்றுரைத்து வரலானார் 
கட்டைக்கு விடுதலையுமின்றி நெஞ்சக் 

கருத்துக்கு விடுதலை காண்பாருமுண்டோ 
மொட்டைத்தலை போட்டுவிட்டால் - உள்ள 

மோகாந்தகாரமென்னும் முடிச்சவிழ்ந்து போமோ 
அரும்பான தாடியும் வளர்த்தார் 

தமது 
அழகான மேனியெங்கும் பூதியைத்தரித்தார் 
விரும்பாது ஆகாரமென்றார் - தமது 

வீட்டாரைப்பக்கம் வரவேண்டாமென்றிட்டார் 2300 
சாப்பாடு போடவரும் பையன் - சன்னை 

சாடையாய் வெளியிலே சாதத்தை வைப்பான் 
கூப்பாடுபோடாமல் செல்வான் - 

மறு நாள் 
கொண்டுவந்தபாத்திரம் தானெடுத்துக்கொள்வான் 
அவனுமே கண்டதில்லை போசை - 

வீட்டில் 
யாருமே கண்டதில்லை அய்யன் சுபாஷை 
எவனுமேகாணாது சில நாள் - சென்எறு 
இல்லை யேபோசென்று எல்லோரும்தேட் 


எங்கேயோ மறைந்திட்டார் போசு - அவருக்கு 

இந்திரவிமானங்கள் வந்ததென்றார்கள் 
தங்குமோசித்தர்கள் சடலம் - சிட்டாய் 

தன்னைத்தான் மாற்றியே பறந்திட்டதென்றார் 
கமனசித்தியறிவார்களென்றார் -- காலில் 

கண்டதோர்குறடோடு ககனத்தில் பார்த்தோம் 
அட்டமாசித்திகளைச்செய்ய - போசு 

காயவீதிதனில் அலைகிறாரென்றார் 
தேடுதே போலீசுக்கூட்டம் 

திக்கு 
திசையெல்லாம் ஓடுதே சிகப்புத்தலைப்பா 
வாடுதே போலீசுலாக்கா 

இன்று 
வந்த அவமானத்தில் சிந்தையும் நொந்தார் 


- 


206 


பொடி போட்டு மயக்கினாரில்லை - தூமப் 

புகைபோட்டு நடுவிலே போய்விடவுமில்லை 
அடிபோட்டுக்காலால் நடந்தே - அந்த 

ஆப்கானிஸ்தானத்தை அடைந்தாரே போசு 
அங்கராக்குப் போட்டுக்கொண்டார் -- தலையில் 

பூலிம்கள் போலவே உருமாலை கட்டி 
தங்கரேக்குப்போன்ற மேனி - தன்னில் 

தனிப்பட்டு கைலியும்தான் சுற்றிக்கொண்டு 
தாடியிலே கைபோட்டுத்தடவி - அல்லாஹுத் 

தாலாவெனச்சொல்லி சாயபுவைப்போல 
ஓடியும் நடையாய் நடந்து - தமக்கு 

உள்ளதோர் பேர்மாற்றி ஜியாவுதீன் ஆனார் 
அஸ்லாமலைக்கும் என்றுசொல்வார் - நாளைக் 

கைந்து நேரம் தொழுகை அழகாகச் செய்வார் 
இஸ்லாமின் பெரியார்கள் என்றே -- இவரை 

எண்ணுதே போலீசு எவரென்பாரில்லை 


காபூலைநோக்கி நடந்தாராம் - அன்று - 

கைலியை விட்டுவிட்டு கால்சராய் போட்டார் 
வாய்பேசத் தெரியாதபாஷை - இதனால் 

வம்புவருமென்றெண்ணிவாய் ஊமையென்றார் 


2310 


பட்டாணியர் வேஷம்போட்டு இந்த 

பாரதத்தாயுடைய விடுதலைக்காக 
இட்டாலிஜெர்மானி ரஷ்யா 

இதில் 
ஏதேனுமொரு நாட்டுக்கேகவே எண்ணி 


- 


கூடவந்த பகவத்ராம் தன்னை பேரில் 

கூட்டாளி ரஹ்மத்கானாக்கியே வைத்து 
ஓடவந்த காபூலின் நாட்டில் -- உள்ள 

உத்தமசந்திரனின் உதவிபெற்றிருந்தார் 
போஸுபோனாரென்றசேதி - எங்கும் 

பொசலாயடிக்குதே போனவிடமெல்லாம் . 
பேசாது ஊமையாய்போசும் இதற்கு 

பிடிபடாமல் போகப் பிரயத்தனப்பட்டார் 


பதிமூணு நாள் அங்கிருந்து காபூல் 

பட்டணத்து வீதிகளில் பதுங்கிப்பயந்து 
அதிகாரி வெளிநாட்டுக்காரர் - உள்ள 

அம்பாசிடர்களின் ஆதரவுதேடி 


207 


ருஷ்யாவுக்கேகவே பார்த்தார் - அந்த 

ருஷிய அதிகாரியிவர் ரூபத்தைப்பார்த்து 
குஷியான ஆளல்லோபோசு - இந்தக் 

குடுத்தாவும் சட்டையும் போசல்லவென்றார் 
இனியென்ன செய்வதெனத்தானே - சென்று 

இட்டாலி நாட்டுடைய ஸ்தானீகர்பார்த்து 
தனியாக வருகிறார் போசு - இவரைத் 

தங்களின் நாட்டுக்குத்தா னனுப்பு மெனவே 
அடித்தாரே தந்தி யந்தபேர்கள் - கேட்டு 

ஆனந்தமாச்சுது ஹிட்லருக்குத்தானே 
துடித்தானே முஸலோனி குஷியாய் - சீக்கிரம் 

சுபாஷ் சந்திரபோசையே தோள் தூக்கி வரவே 
ஆகாசக் கப்பல்களை அனுப்பி - அதில் 

அந்தரங்கமான பல சேதியும் அனுப்பி 
வாகாகக் கூட்டிவரச்சொல்லி - போசின் 

வரவுக்கு எதிர்பார்த்து வாசலில் நின்றான் 


ஜியாவுத்தீனென்ற பெயர்மாற்றி - தாங்கள் 

செல்லும்வழி ரஷ்யாவில் சிக்காமல் செல்ல 
காரடைன் என்ற பெயர் வைத்து - வெள்ளைக் 

காரனைப்போலவே கடந்தாரே போசு 


2320 


அடிமை நாடெல்லைவிட்டுப் போனார் -- அந்த 

அன்னியன் ஹிட்லருட அன்புக்காளானார் 
மிடிமையால் வாடுமிந்த நாட்டை - திரும்ப 

மீட்கவே அன்னியனின் வீடேறிப்போனார் 
இந்தியா முடி சூடாமன்னன்- நாட்டு 

இளைஞரின் மனதிலே இருந்து வாழ்மன்னன் 
வந்தானே வருங்காலமன்னன் -- இந்த 

மாநிலம் போற்றுகிற மாணிக்கம் வந்தான் 
வந்தான் வந்தானிங்கு வந்தான் - தேசத்தை 

வாழ்விக்க வந்தவன் மறைந்தோடி வந்தான் 
தந்தோம் தந்தோமெங்கள் உதவி என்றே 

சாற்றினார் ஜர்மன் ரேடியோ தன்னிலே 
ராணுவத்தின் ரந்திரங்களெல்லாம் - போசு 

ராவோடு ராவாகக் கத்துக்கொண்டாராம் 
ஆணுவத் திமிர்கொண்ட - இந்த 

ஆங்கிலேயன் தனது ஆட்சியை வீழ்த்த 


208 


பாதாள வழிபோகும் கப்பல் - தண்ணிப் 

பாம்பு போல் முக்குளிக்கும் சப்மரின் கப்பல் 
மீதேறிஉட்கார்ந்து போசு - மிக்க 

வேகமாய் சப்பானின் வீட்டுக்குவந்தார் 
தொண்ணூறு நாள் தண்ணிக்குள்ளே - சென்று 

தொசங்கட்டித் துரத்துகிற எதிரிகளைக்கடந்து 
எண்ணூறு காதவழி தூரம் தண்ணீர் 

இதவாகக்கடந்தோடி இறங்கினார் ஜப்பான் 
நாற்பத்தி மூன்றேப்ரல் மாதம் - தன்னில் 

நம்முடைய மாணிக்கம் ஜப்பானில் சேர்ந்தே 
காப்பதுக்கு வகையின்றி விட்ட - இந்தக் 

காளை யிளஞ்சேனையை கைப்பற்றிக்கொண்டார் 
தேசீய ராணுவத்தின் தலைமை- தன்னை 

தீரன் சுபாஷ்போசு தானேற்றுக்கொண்டு 
தேசீய சர்க்காரும் வைத்தார்- ஜெயஜெய 

ஜேய்ஹிந்து மந்திரம் செப்பினார் வீரன் 
ஆசாது ஹிந்தென்று சர்க்கார்- தன்னை 

அமைத்தாரே இந்தியா தேசத்தின் அரசை 
பேசாது தலைவணங்குகின்றோம் - இந்தப் 

பெருமைக்கு விதை போட்ட பிரம்மாவும் இவனே 
தேசியக்கொடி யேத்திவைத்தார் - மும்மை 

திகழ் வர்ணக்காங்கிரஸ் திவ்யமாம்கொடியை 
ஆசாது ஹிந்து சர்க்கார்க்கே - கொடியை 
அங்கீகரித்தையன் ஆசியும் கேட்டார் 


2330 


* 


அய்யனே காந்தியெம்பெருமான் - தேசத்துக் 

கப்பனே எங்களது அண்ணலே உமது 
செய்ய தாள் மலர்போற்றுகின்றோம் - எனவே 

செப்பினார் ரேடியோவில் தீரன்சுபாஷ 
காந்தி யெம்பெருமானே நாட்டின் 

கண் திறந்துவிட்டவரே விண்புகழுமிறைவா 
சாந்தமுறை தனைவிட்டு வந்தேன் -- இனிமேல் 

சப்பானிலிருந்து நான் சண்டை யிடப்போறேன் 
உங்கள் வழிவிட்டுவந்தாலும்- நாம்பள் 

ஒருபொருளை நாடியே உழைக்கிறோமதனால் 
தங்களது ஆசியும் வேண்டும் இந்தச் 

சர்க்காரை நீடுழிதான் வாழக்கூறும் 


209 


என்றுமே நேத்தாஜி கூறி - கொடியை 

ஏற்றினார் ஜேய்ஹிந்து இந்தியா வாழ்க 
அன்று முதல் உலகுள்ள மட்டும் துவஜம் 

ஆடியே வானத்தை அழகுசெய்யும் பாரீர் 


ஜாவாவில் சுமத்ராவில் அந்த 

தாய்லாந்து செய்கோனில் தண்ணீர்மலாயில் 
ஏவாது மருந்தாகி நிற்கும் - இந்த 

இரங்கோனில் பர்மாவில் அந்தமான் தீவில் 
இந்தியா லீக்குகளை வைத்தார் - அங்கு 

ஏராளமான ஜனம் சண்டைக்குச் சேர்த்தார் 
சொந்த நாட்டுப் போருக்கென்றே - செல்வம் 

சொரிந்தார்களிந்தியர் சுபாஷ்போசு தமக்கே 


மாலை தனை ஒருவர் போட்டிடுவார் அந்த 

மாலையை கோடிதந்து மற்றவர் எடுப்பார் 
மன்னவரின் மார் தவழ்ந்தமாலை- தன்னை 

வாங்கியே இருகண்ணில் வைத்து நீர்பொழிவார் 
காதோலை கருவைமணி கழற்றி - போசின் 

காலடியிலேவைத்துப் பணிவார்கள் பெண்கள் 
மாதாவின் கழுத்துக்குச்சரடும் - சொர்ண 

மாங்கல்யம் தேசத்து மானத்துக்கீவார் 
கொண்டுவந்து கொட்டுவார்காசை - இந்த 

குவலயத்திலே பெரியரென்பார்கள் போசை 
தண்டெடுத்து இந்தியாசென்று -அந்த 

தாய் நாட்டை விடுதலை செய்வீர்களென்பார் 


வட்டித்தொழில் செய்திட்டவணிகர்- எந்த 

வம்புக்கும் போகாது வாழுகின்றதனிகர் 
செட்டிமக்கள் போசுடன் சேர்ந்தே- தீரச் 

சிங்கங்களானார்கள் தேசத்துக்குழைத்தார் 
போசென்று பேர்சொல்லிவிட்டால் - நெஞ்சில் 

பொங்கிவரும் தேசபக்தி தங்கு தடையின்றி 
போசென்று பேர்வைத்தபிள்ளை - தேசப் 

போருக்கு வெற்றிதரும் புயவீரனாவான் 
பெண்களின் படைதிரட்டிக்கொண்டார் --ராணி 

பேரரசி லக்ஷ்மியின் பேரிலே ஒன்றும் 
ஆண்களின் படைகள் அநேகம் - அதில் 

அய்யனின் பேர் நேரு ஆசாதின் பேராம் 


2340 


14 


210 


ஷா நவாஸ் தில்லானை சேகால் மூவர் 

தன்னையும் பட்டாளத் தலைவர்கள் ஆக்கி 
ஜா நவாசம் விட்டுப்பார்த்தார் - அவர்கள் 

தாக்கினார் அரக்கானில் மணிப்பூரில் நின்றே 


* ஜெயஜெய ஹிந்துஸ்தானம் ஜெயஜெய ஹிந்துஸ்தானம் 
செங்கோட்டைக்குச் செல்லு துபாரும் தேசியப்பட்டாளம் 
இந்திய நாட்டு மண்ணிலிருந்து எதிரிகளை யோட்ட 
வந்ததுபாரும் பாரும்என்றே வணங்கியும்நின்றிட்டோம் 
வந்தாரைய்யா இந்தியநாட்டு மண்ணும்தொட்டார்கள் 
மாதாவின் மணிக்கொடியும் இம்பால் மணிப்புரியில்போட்டார் 
ஆட்டம்குண்டு போட்டுவிட்டார்கள் அழிந்தது ஜப்பானும் 
ஆட்டம்கண்டது நேதாஜியின் அரசியல் போராட்டம் 
ஆகாயகப்பல் தனிலேயேறி அவரும்ஜப்பானை 
அணுகப்போகும் நேரம்வரையில் அறிந்தோம்சேதியினால் 
கப்பல்விழுந்து இறந்தாரென்று கதையும் சொல்லுகிறார் 
காலதேவனும் கண்கெட்டவனோ கையை வைப்பானோ 
என்றைக்காகிலும் வருவார் போசு என்றே எண்ணுகிறோம் 
எங்கள் நேதாஜியைக் காணத்தவமும் பண்ணுகிறோம் 


2350 


தேசிய ராணுவ விடுதலை 
ஜெய்ஹிந்த் என்று போரைநடத்திய தீரச்சிங்கங்கள் 
தில்லான் சேகால் இன்னுமாயிரம் தேசீயவீரர் 
தன்னைச்சிறையில் அடைத்தேமரண தண்டனை சொல்லிடவே 
தானைத்தலைவன் கோர்ட்டுக் கூடித்தானிருக்கும் நாளில் 
நேருமகானும் காங்கிரசாரும் நீதியில்லையென்றார் 
நிதிகள் சேர்த்து வக்கீல் வைத்துப் போராட்டம் செய்தார் 
அய் என் ஏக்கு நிதிகள் திரட்டி அனுப்புதையாதேசம் 
ஆயிரம் லட்சம் அரையும் காலும் அனுப்புதையாதேசம் 
தேசம் முழுமையும் ஜேய்ஹிந்த் என்று செப்பிப்பணிந்திடுறார் 
சின்னஞ்சிறுசும் ஜேய்ஹிந்த் என்று செப்பிக்குதித்திடுறார் 
சுத்திபிடித்த தொழிலாளியெல்லாம் சொல்லுகிறார் ஜேய்ஹிந்த் 
கத்திபிடித்த இந்தியசிப்பாய் கதறுகிறான் ஜேய்ஹிந்த் 
பட்டாளத்தார் விதிகளைமீறி பணமும் திரட்டுகிறார் 
பாரதநாட்டு வீரர் இவரைப்பணிந்தே போற்றுகிறார் 


211 . 


2360 


எட்டுத்திசையும் ஜேய்ஹிந்தென்று எழும்புதையாகோஷம் 
எங்குபாத்தாலும் ஜேய்ஹிந்தென்று எழும்புதையாகோஷம் 
அய் என் ஏயை விடுதலை செய்யென்றதட்டுதையாதேசம் 
அனுதாபத்தில் வேலைநிறுத்தம் ஆயிரமுண்டாகும் 
வக்கீல் தொழிலை எட்டியும்பாரா வள்ளல் ஜவஹரிலால் 
வக்காலத்தும் சட்டையும் போட்டுவந்தார் கோர்ட்டினிலே 
தேசம் எல்லாம் செங்கோட்டையதின் திக்கைப்பார்க்குது 
தில்லான் சேகால் கதியும் என்ன என்றே கேட்குது 
பொன்மணிபோலே புதுமழைபோலே புலாபாயி தேசாய் 
புத்தியிலிருந்தே இந்தியமாதா போரிடுகின்றாளோ ? 
நாவில் சரஸ்வதி கோயில் கொண்டு நடனமாடுறாளோ 
நல்லவர் நாவில் விளையும் தெய்வ நர்த்தனமோ இதுதான் 
சொல்லுவதெல்லாம் தங்கம் தங்கம் சொர்ணம் சொர்ணம்தான் 
இல்லைபூமியில் இதுபோல் என்றும் எவரும் பேசவில்லை 
என்றே போற்றி எதிரிவக்கீலும் எல்லா நாடுகளும் 
இந்தக்கேசின் எதிர்வாதத்தை எண்ணித் திகைத்திடவே 
புலாபாய் தேசாய் வாசகத்தாலே பூமிப்புண்ணியத்தால் 
பொதுஜனமக்கள் அனுதாபத்தால் போசின் தியாகத்தால் 
சிங்கம்சேகால் தில்லான் மூவரும் சிறையை நீங்கிவிட்டார் 
தேசம்முழுவதும் தேசபக்தியே சிகரம் ஏறியதே 


கப்பல் சண்டை 


எவரைப்பாரு இந்தியதேசம் எம்மது என்கின்றார் 
சுவரைப்பாரு ஜேய்ஹிந்தென்று சுதைகள் தீட்டுகிறார் 
கப்பல்படையில் அன்று நடந்த கதையைச் சொல்லுகிறேன் 
சிப்பாய்கலகம் திரும்பவும் வந்த சேதியைச் சொல்லுகிறேன் 
பட்டாளத்தில் பாதிப்பேரோ இந்திய தேசத்தார் 
பவுனைக்காட்டி சம்பளம் வாங்குவர் அன்னிய தேசத்தார் 
பாதைகள் போடவும் மூட்டைகள் தூக்கவும் இந்திய தேசத்தார் 
பச்சைசிகப்புக் கொடியை நடுவது அன்னிய தேசத்தார் 
சோறு ஆக்கவும் சுமையைத் தூக்கவு மிந்தியதேசத்தார் 
சோத்தைத்தின்று சுகமாயிருப்பது அந்நிய தேசத்தார் 
சுட்ட குண்டுக்கு இரையாய் விழுவது இந்திய தேசத்தார் 
சூரர்கள் என்றே பேரையெடுப்பது அன்னியதேசத்தார் 


2370 


212 


2380 


வெள்ளைக்காரன் வெற்றிக்குக் காரணம் இந்தியதேசத்தார் 
வெள்ளைக்காரனுக் கடங்கிக் கிடப்பதுமிந்திய தேசத்தான் 
இத்தாலிநாட்டில் எதிர்த்து நின்றவன் இந்தியதேசத்தான் 
எகிப்துபாலைவனத்தில் விழுந்தவன் இந்தியதேசத்தான் 
போலந்துக்குப் போரிட்டுக் காத்தவன் இந்திய தேசத்தான் 
பூமாலைகளைப் போட்டுக் கொண்டது அந்நியதேசத்தான் 
மாடுபிடித்து மஞ்சியெடுத்தவன் இந்திய தேசத்தான் 
மாரிலேசந்தனம் பூசிக்கிட்டவன் வந்த வெள்ளைக்காரன் 
கப்பல்படையிலும் பாதிப்பேரு கருப்புச் சாதிக்காரன் 
கால்மேலே கால்போட்டு இருப்பவன் ஜாதிவெள்ளைக்காரன் 
ஜெய்ஹிந்தென்று மந்திரம்கேட்டார் தீரர் இந்தியர்கள் 
செங்கோட்டையதன் சேதியைக் கேட்டார் தீரமானபேர்கள் 
இ . தே . ராவின் நிதிக்குப்பணமும் எழுப்பிக் கொடுத்தார்கள் 
எல்லாக்கப்பலும் ஜெய்ஹிந்தென்று எழுதியும் வைத்தார்கள் 
இந்தியதேசக்கொடியை நிறுத்தி வணக்கம் செய்தார்கள் 
இனிமேல் முகமன் ஜெய்ஹிந்தென்றே ஏற்படுத்திவிட்டார் 
பாத்தானையா பாத்தானையா பட்டாளத்துரையும் 
பாக்கு பிடிக்க நினைத்தானையா பட்டாளத் துரையும் 
இந்தியனுக்குக் கட்டுப்பாடு இல்லையென்று பாய்ந்தான் 
ஏசியும்விட்டான் நாய்பேய் என்றே இங்கிலீஷ் காரதுரை 
கேட்டாரிந்தியர் வெள்ளைத்திமிரின் கெடுமதியைப் பார்த்தார் 
கூட்டம்போட்டே மன்னிப்புக் கேட்டுக்கொள்ளவேணுமென்றார் 
வேலைநிறுத்தம் செய்திட பம்பாய் வீதியிலேவந்தார் 
வீரர்களுடனே ஊரிலுள்ளாரும் விரைவில் சேர்ந்திட்டார் 
பம்பாய்நகரில் மாலுமியிவர்கள் பவனியும் வந்திடவே 
பார்த்தது அன்னிய நாட்டுச் சர்க்கார் படையையேவிவிட்டார் 
பார்த்தாரிந்தியர் அவரவர் கப்பலில் பாரதக் கொடி போட்டார் 
பதிலுக்குப்பதில் சண்டை நடத்த பதறி எழுந்திட்டார் 
கொடியேற்றியதைக் கண்டதும் அன்னியர் குண்டுபோடலானார் 
குடியைக்காக்கும் இந்திய வீரரும் குண்டு போடலானார் 
இந்தியரெல்லாமிருந்த கப்பலை எடுத்துக் கொண்டார்கள் 
இந்துஸ்தானை சரஸ்வதி கப்பலை எடுத்துக்கொண்டார்கள் 
கப்பலை எல்லாம் திருப்பி நிறுத்தி கரையை நோக்கியேதான் 
கணீர்கணீர் எனப்பீரங்கியாலே கணகண கணவெனவே 


213 


2390 


பம்பாய்நகரக் கோட்டையின் மேலே பளுத்தாப் போட்டார்கள் 
படைபட்டாள மிருக்குமிடத்தில் பளுத்தாப் போட்டார்கள் 
பாரதநாட்டுக்கு ஜெயஜெயவென்றே பளுத்தாப் போட்டார்கள் 
மாரதவீரர் வெள்ளையர்மேலே வாருச்சண்டை போட்டார் 
கப்பல்சண்டை நடத்திவிட்டார்கள் தாயின் கால்விலங்கைக் 
கழண்டுவிழுகவே குண்டுகள் போட்டுக் கடுபிடி செய்தார்கள் 
வெள்ளைக்காரன் சொல்லிப்பார்த்தான் வீரர் கேட்கவில்லை 
வீட்டுத்தலைவன் படேல் சொல்லவே விருப்பத் துடன் கேட்டார் 
பார்த்தான் வெள்ளையதேசத்தானும் பகுத்தறிவோடு கண்டான் 
பட்டாளத்திலும் தேசத்துபக்தி பரவியதைக் கண்டான் 
இந்திய நாட்டு மண்மேல் அன்னியர் இனியொருகணமேனும் 
இருந்துவாழவே இயலாதென்று இங்கும் கண்டுகொண்டான் 


மந்திரிகள் தூது 
கொடுத்துட்டுத்தான் போவோம் நாங்க கொடுத்துட்டுத்தான் போவோம் 
எடுத்துக்காமல் வீதியில் நீர் எறிந்துவிட்டாலும் தான் 
இந்திய நாட்டுக்குச் சுதந்தரம் தரவே இசைந்து விட்டோமென்றார் 
படுத்துக்கொள்வது இந்தியர்கடமை என்றார் ஆட்லியுமே 
ஒற்றுமையாகி வாங்கிக்கொண்டால் உடனே கொடுத்திடுவோம் 
ஒத்துப்போக வில்லையென்றாலும் உண்டாக்கித் தருவோம் 
இந்திய நாட்டுத் தலைவர்கூடி எங்களின் சொல்கேட்டு 
இதமாய்சுதந்திரந்தன்னை நீங்கள் ஏற்றிடு வீர் என்றே 
தூயவரான கிழவர் லாரென்ஸ் தொழிற்கட்சப் பெரியார் 
தூதுக்கு வந்து தோற்றுப்போன துரைமகன் கிரிப்ஸுடனே 2400 
அலெக்சாண்டரென்னும் மந்திரியொன்று ஆகமூணுபேரும் 
ஆவல்மிகுந்து வந்தாரிந்திய ஆட்சி கொடுத்திடவே 
தனித்தனியாக தலைவரையெல்லாம் சந்திப்புச் செய்தார் 
சாந்தமகாத்மா காந்திமகானையும் சந்திப்புச் செய்தார் 
முஸ்லீம் லீக்குத் தலைவர்களுடனே முகதாவில் பேசி 
மூணு மந்திரி மாரும்தனக்குள் முடிவுசெய்து கொண்டு 
இந்தநாட்டுக்குத் தூதாய்வந்தோம் எல்லாமும் கேட்டோம் 
இந்திய நாட்டைப் பிரிக்கச்சொல்லும் எண்ணத்தையும் கேட்டோம் 
காங்கிரஸ்காரர் தேசம் இதிலே கத் திபோடவேண்டாம் - என்று 
கதறுகிறார்கள் விழிநீர் சோர்ந்திரு கண்ணும் புண்ணாக 


214 


முஸ்லீம்லீக்கோ நாடு பிரிக்க மும்முரமா யுள்ளார் 
மூலைவடமேல் வடகிழக்கினிலே முஸ்லீம் ஆட்சி செய்ய 
இருவர்கட்சியும் கேட்டோம் நாங்கள் எங்கள் தீர்ப்புச்சொல்வோம் 
ஒருவர்க்கொருவர் ஒத்துமையாகி ஊன்றிக் கேட்டிடுவீர் 


211 


தேசம் இதிலே சிறுதொகை முஸ்லீம்ஜனகணிதம் பார்த்தால் 
திக்குதிசையும் சிதறி உள்ளார்கள் தேசம் பூராவும் 
வடமேற்கினிலே சிந்துபஞ்சாப்பில் வாழும் ஜனத்தொகையில் 
நூற்றுக்கு முப்பத்தெட்டுப் பேர்கள் முஸ்லீமல்லாதார் 
வடகிழக்கினிலே வங்காளத்தில் வாழும் ஜனத்தொகையில் 
நூற்றுக்கு நாற்பத்தெட்டுப்பேர்கள் முஸ்லீம் அல்லாதார் 
ஏறக்குறைய பாதிக்குச் சரியாய் இந்தியருள்ள தனால் 
எங்கும்லீக்கு தன்னரசாள இடமில்லை யெண்ணுகிறோம் 
நாட்டை இரண்டாய் பிரித்திட்டாலும் நன்மை வருமென்றோ 
நாட்டிலே இந்துவும் முஸ்லீமொன்றாய் நடந்திடுவாரென்றோ 
ஒற்றுமையாகி வாழ்ந்திடுவாரென ஒன்றும் தோன்றவில்லை 
உருவெளித் தோற்றம் கூடக் காணோம் உற்றுநோக்கினாலும் 
இன்னும் துன்பம் நாடு பிரித்தால் ஏற்பட இடமாகும் 
இந்திய தேசம் என்பது போயி இரண்டுபட்டுப் போகும் 
தந்திதபாலைப் பிரிக்கவும்வேண்டும் தனித்தனிச் செலவாகும் 
தானைசேனையைப் பிரித்தாலதனால் சண்டைக் கிடமாகும் 
தன்னரசாளும் சமஸ்தானங்கள் தனிவழியே போகும் 
உன்னொடுசேர என்ன தருகிறாய் உரைக்கவுமிடமாகும் 
வங்காளத்திலும் வடமேற்கிலுமே வைக்கணும் பாகிஸ்தான் 
வைத்தாலிவர்கள் போகவும் வரவும் வழியும் கிடையாது 
எழுநூறுமைல் இந்தியர் பூமியில் இவர்கள் போகவர 
இடங்கொடுப்பாரோ சண்டையும் நேர இது ஒரு சாக்காகும் 
இந்திய நாட்டு எல்லையிரண்டில் இருந்திடும் பாகிஸ்தான் 
எதிரிகள் வந்தால் சின்னத்தேசம் எதிர்க்கவும் முடியாது 
எல்லைக் கோடியில் பாக்கிஸ்தானை இருக்கச்செய்வதிலே 
தொல்லையுண்டாகும் என்றே சொல்லித் தூயவர் லாரென்சும் 


2420 


பாக்கிஸ்தானம் கிடையாதென்று பகர்ந்து விட்டாரையா 
பதிலுக்கு மற்றொருதிட்டம் தந்தார் பாரதநாட்டுக்கே 


215 


மந்திரிகள் திட்டம் 


பாரததேசத்தில் மாகாணம் 

பதினாறுவரை இன்றுஉண்டு 
பரம்பரை அரசர் ஆளுகிற 

பாங்கு சமஸ்தானம்மெத்தவுண்டு 


அத்தனைக்கும் ஒரு சமுதாயம் 

ஆகவே இந்தியயூனியனில் 
மத்தியிலே ஒரு வல்லரசாய் 

மாட்சிமை தங்கிய ஆட்சியுமாய் 


அன்னிய தேசத்து உறவுகளும் 

அன்னையின் பூமியைக் காப்பதுவும் 
ஆனதோர் போக்குவரத்துகளும் 

ஆகுமிம்மூன்றை நடத்திவர 


இந்தியயூனியன் தானமைத்து 

இதற்கும் சட்டசபையமைத்து 
சொந்தநாடு தன்னையாண்டிடலாம் 

சுதந்திரமாகவே ஆண்டிடலாம் 


மற்றவிஷயங்கள் யாவற்றிலும் 

மாகாணங்கள் சுதந்திரமாய் 
உற்றபடிக்கு நடந்திடவே 

உள்ளவழிகளுமுண்டிதிலே 


அந்தந்த மாகாண சட்ட திட்டம் 

அவரவர்கூடியே செய்துகொண்டு 
சொந்தமானபாஷை சூழ்ந்தமக்கள் 

சுகமாய் வாழ்ந்திடச் செய்திடலாம் 


இந்து மெஜாரிட்டி மாகாணம் 

இஸ்லாம் அதிகமாகாணம் 
இஸ்லாம் இந்து சரிசமமாய் 

இருக்கும் இடமென மூன்றாக்கி 


அந்தந்தசட்ட சபையிலுள்ள 

அறிவுமிகுந்தவர் தனைத்திரட்டி 
ஆளவேசட்டம் வகுத்துவிடும் 

அரசியல் நிர்ணயசபைக்கனுப்பி 


216 


தேசம் முழுதுக்கும் ஓர்சட்டமாய் 

செல்வர்க்கு மேழைக்கு மோர் சட்டமாய் 
ஈசனுக்குப்பொதுவான சட்டம் 
எல்லோருங்கூடி யமைத்துக்கொண்டு 


2430 


இந்திய நாட்டைச் சுதந்திரமாய் 

என்றென்றும் வாழவே செய்திடுவீர் 
இங்கிலிஷ்காரரின் பொறுப்பைவிட்டு 

எடுத்துக்கொள்ளுவீர் என்று சொன்னார் 


நாற்பத்துயெட்டாண்டு ஜூனுக்குள்ளே 

நாங்கள் வெளியேறிப் போவமென்று 
நாற்பத்திரண்டிலே காந்திசொன்ன 
நல்லதோர் வாசகம் கேட்டார்கள் 


ஆளுஞ்சட்டம் திட்டம் செய்யும் மட்டும் 

ஆட்சிமுறைகள் வகுக்கு மட்டும் 
நாளும் நடக்கும் அரசியலை 

நடத்தவேசர்க்கார் அமைக்கவேண்டும் 


மக்களின் நம்பிக்கை பெற்றவரே 

மந்திரியாக இருந்தால்தான் 
அக்கரையோடு சனந்திரண்டு 

ஆட்சிமுறையை வகுத்திடலாம் 


சுதந்திர இந்திய நாடாகச் 

சொல்லும்வழிகளைச் சொல்லிவிட்டோம் 
இதந்தரும் பாரதநாட்டாரே 

ஏற்றிடுவீரென்று சொன்னார்கள் 


இந்தத்திட்டந்தனை ஏற்றுக்கொண்டே 

இடைக்காலசர்க்கார் அமையுமென 
அந்தமந்திரிகள் மூவருமாய் 

அனைவருக்குஞ்சேதி சொன்னார்கள் 


திட்டத்தை காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ளுதல் 


காந்திமகானும் திட்டமிதை 

காரியக் கண்கொண்டு பார்த்தாராம் 
கட்சிப்பகைகொண்ட நாட்டுக்கிந்த 

கதிதான் வருமென்றுரைத்தாராம் 


217 


மாகாணங்களை மூன்றினமாய் 

மாற்றியமைத்தது சரியல்லவே 
ஆகாச்செயல் இதென்றாலும் 

அந்தந்த மக்களின் சம்மதம்போல் 
அமைப்பதே முடிவென்பதனால் 

ஆகட்டும் திட்டம் இதைஏற்போம் 
அன்னியர் ஆட்சி விலகுதற்கே 

ஆதாரமாகவே ஏற்போமென்றார் 
இடைக்காலசர்க்கார் அமைப்பதற்கே 

இங்குள்ளவைசிராய் காங்கிரசே 
எழுந்தேவாருங்க ளென்றழைக்க 
என்னென்னசெய்தது காங்கிரசும் 


2440 


1 


பண்டிதஜவஹர்லால் நேருதன்னை 

பாரத நாட்டு மன்னவனை 
அண்டியேலீக்குத் தலைவரிடம் 

அனுப்பிவைத்தார் தூதாக 


காங்கிரசும்லீக்கும் கூடிய தாய் 

கவர்ண்மெண்டு அமைப்போமென்றார் 
ஆங்கில ஆட்சி விலகுமுன்னே 

அண்ணனுந்தம்பியு மாவோமென்றார் 
முஸ்லீம்லீக்குத் தலைவர் இதை 

முற்றிலுமேற்க மறுத்துவிட்டார் 
இஸ்லாமானவர் இந்துவுடன் 

இருந்து ஆள வியலாதென்றார் 
மாகாணசுயாட்சிக் காலத்திலே 

மந்திரிகள் கேட்டுக் கொண்டதுபோல் 
வைசிராய்வந்து குறுக்கிடாமல் 

வாக்குறுதியும் வாங்கிக்கொண்டார் 
தேசம் முழுதுக்கும் ஓர்சபையாய் 

சின்னவர் பெரியவர் பிரதிநிதியாய் 
சாதிமதங்கள் எதிலுமுள்ள 

சனங்கள் யாவருமுள்ளதுமாய் 


உள்ள நம் காங்கிரஸ்மகாசபையார் 

உடனே ஆட்சியை ஏற்பதென்றும் 
தெள்ளத்தெளிய நடந்துவரும் 

தேசீயசட்டம் வகுப்பதென்றும் 


218 


திட்டத்துடன் இடைக்காலசர்க்கார் 

தேசத்தின் ஆட்சி நடத்திடவே 
மட்டற்றபுத்தி மகிமையுள்ள 

மாணிக்கங்களைத் தேடிவந்தார் 


1946 ஆகஸ்டு 16s முஸ்லீம் லீக் 

நேரடி நடவடிக்கை 


காங்கிரஸ் தேசத்தின் ஆட்சிதன்னில் 

கலந்து கொள்ளவே போகுதென்று 
கண்டதும்லீக்குத் தலைவர்ஜின்னா 
கணக்கில்லாததோர் கோபங்கொண்ட 

டார் 
ஆங்கிலராஜ்ஜியம் இஸ்லாமை 

அனியாயம் செய்து விட்டதென்றார் 
ஆரம்பம் செய்யுவோம் நேரடியாய் 
ஆன நடவடி என்று சொன்னார் 


பிரிட்டிசுக்காரர்கள் நம்மளுக்கு 

பேதகமாக நடந்துவிட்டார் 
விட்டுவிடுங்கள் ஸர் பட்டங்களை 

வீரர்கள் யாவரும் கூடுமென்றார் 


2450 


ஆயிரம் ஆயிரம் கூடுமென்றார் 

ஆகஸ்டுதேதி பதினாறில் 
அன்னிய பிரிட்டிசுக்காரரின் மேல் 

ஆரம்பம்போரென்று சொல்லிவிட்டார் 


ஆங்கிலேயர் இதைக் கேட்டவுடன் 

அஞ்சிப்பயந்தார் நெஞ்சுக்குள்ளே 
அகிம்சைப்போர் முறையில்லையதால் 

ஆபத்துவருமென்றெண்ணினார்கள் 
பதினாறாம் தேதி காலையிலே 

பங்காளத்திலே கல்கத்தாவில் 
பந்திபந்தியாக லீக்குக்காரர் 

பட்டணப்பிரவேசம் செய்தார்கள் 
கத்தியும்பாலா வேந்திவந்தார் 

கம்பும் கழியும் எடுத்துவந்தார் 
இத்தினத்திலே வெள்ளையர்க்கு 

என்ன நடக்குமோ வென்றஞ்சினோம் 


219 


ஆறாயிரம்சனம் செத்ததையா 

அஞ்சுகோடிப்பணம் நட்டமையா 
அடிதடிக்காயமும் பட்டவர்கள் 

அஞ்சுமூவாயிரமாகுமையா 


ஐரோப்பியர்கள் இறக்கவில்லை 

ஆங்கிலேயர்க்கொரு சேதமில்லை 
அண்ணனும் தம்பியுமா யிருந்தோர் 
அடித்துக்கொண்டிங்கே மாண்டுவிட்டார் 


காளியின் கட்டம் திரு நகரில் 

கத்திப்பழிகள் விழுகுதடா 
நாளிக்கு நூறு கொலைவிழுந்து 

நாத்தக்கவிச்சி யடிக்குதடா 


கண்டமரத்திலே கூடுகட்டி 

காத்துக்கிடந்த கழுகு எல்லாம் 
கொண்டாட்டமாக பிணங்களையே 

கொத்தித்தின்ன அங்கே கூடுதடா 
கூளிப்பிசாசுகள் பேய்கள் எல்லாம் 

குட்டிகுழந்தையைக் கூட்டிக்கிட்டே 
காளியின் கட்ட நகர்தேடி 

கடும்பசிதீர்க்க வருகுதடா 


2460 


அண்ணனும் தம்பியுமாயிருந்த 

அத்தனை பேர்களும் வெட்டிக்கிட்டார் 
ஆளப்பிறந்திட்ட மன்னவர்கள் 

அடித்துக்கொண்டு மடிந்துவிட்டார் 
கூடப்பிறந்தவன்போ லிருந்து 

குஞ்சம்வச்சு வேட்டி கட்டிகிட்டு 
பாடப்பழகவும் கத்துக்கிட்டு 

பக்கத்து வீட்டில் இருந்தவர்கள் 


வெற்றிபடைத்தவர் நாங்களென்றார் 

வெட்டி மடித்தவர் நாங்கள் என்றார் 
வெள்ளையராட்சிக்கு முன்னாலே 

வீட்டுக்குடையவர் நாங்கள் என்றார் 
அருவிபுரண்டு விழுந்ததுபோல் 

ஆனை மதங்கொண்டு வந்தது போல் 
உருவிய கத்தியுடன் புகுந்து 

உற்றவர் தம்மையுமே மறந்து 


220 


கட்டுக்கடங்காத காட்டாறு 

கல்லைப்புரட்டி உருட்டுதல் போல் 
மட்டுப்படாத மதயானை 

மாவுத்தன் தன்னை மிதிச்சதுபோல் 


கைக்குழந்தைகளை விட்டெறிந்து 

கம்சனைப்போலவே வெட்டிவிட்டார் 
கண்ட இடத்திலே பெண் குலத்தைக் 

கற்பையழித்துக் கெடுத்துவிட்டார் 
குச்சுக்கொளுத்தி யெரித்தார்கள் 

கும்பிடுங்கோயில் எரித்தார்கள் 
மச்சுவீடு மாடமாளிகையை 

மைதானப்பொட்டலாக்கி விட்டார் 


தேசமெங்கும் கலகம் 


கல்கத்தாவில் நடந்த சண்டை 

காட்டுப்புறத்துக்கும் போனதையா 
அல்பத்தனத்தில் விளைந்த சண்டை 
அடுத்த ஊருக்கும் போனதையா 


பீகார் நாட்டிலே இச்சேதி 

பெருந்தீபோலப் பிடித்துவிட 
பேச்சுக்குப் பேச்சுப் பதில் பேசி 

பெரிய கலகம் வருவதுபோல் 


பழிக்குப்பழி வாங்க வேண்டுமென்றே 

பாடலிபுத்திர மக்கள் செய்தார் 
அழிக்குங் கொலையை உதறிவிட்ட 

அசோகனாண்ட பூமியிலே 


குத்துகொள்ளை கொலைகளும் செய்துவிட்டார் 


ஒத்தனுக்கொன்பது தலைகளென்றே 

உருண்டு விழுந்தது பூமியிலே 


2470 


நவகாளிப் படுகொலையைச் சொன்னால் 

நட்டமும் லாபமும் ஏதுமுண்டோ 
அவகேடு இந்த நாட்டுக்கிது 

அன்னியன் பார்த்துச் சிரித்துவிட்டான் 


221 


நவகாளிக்கொலை கேட்டதுமே 

நாடெங்கும் ரத்தம் கொதிச்சுவிட 
அவமானத்தைச் சகிக்காமல் 

அங்குமிங்கும் கொலையானதையா 
பீகார் நாட்டிலே ராஜேந்திரப் 

பிரசாத் பிறந்த பூமியிலே 
சாகாவரத்தைப் பெற்றுவந்த 

சக்தியின் காம ரூபத்திலே 
பாடலி புத்திர வீதியிலே 

பக்கத்திலுள்ள கிராமத்திலே 
ஓட விட்டார்களே ரத்தவெள்ளம் 

யுத்தவெறி கொண்ட பேர்களெல்லாம் 


எல்லைப் புறத்தினைத் தேர்ந்தெடுத்தார் 

இன்னொரு பக்கத்தைத் தேர்ந்தெடுத்தார் 
தொல்லைவிளைத்துக் கொலை புரிய 

தோள் தட்டி நின்றார் தேசத்திலே 
எங்கள் தலைவர் ஜவஹரிலால் 

எவரும் வணங்கும் ஜவஹரிலால் 
தங்கள் தலையிலே கல்லெறிந்தார் 

தாவாங்கட்டையில் கல்லெறிந்தார் 
பழிக்குப்பழி எனக் கிளம்பிவிட்டார் 

பாங்கில்லாக்காரியம் செய்துவிட்டார் 
அழிக்கமுடியாத அகிம்சையை 

ஆத்திலே தூக்கி யெறிந்துவிட்டார் 
சக்கிரவர்த்தி அசோகன் வந்தே 

சத்தியம் அகிம்சை சொன்னவிடம் 
அக்கிரமத்துக்கு உறைவிடமாய் 

ஆனதுகாலக் கொடுமையிலே 
இந்தக்கொடுமையைக் காந்திகண்டார் 

ஏழைபங்காளன் காந்தி கண்டார் 
சிந்தின ரத்தம் பெருக்கெடுத்து அவர் 

சிந்தையில் ஆறாக ஓடிவர 
சீச்சீ இது என்ன கேவலமோ 

செய்த தவமெல்லாம் வீணாச்சோ 
போச்சோ இந்தியர் மானமெல்லாம் 

பூமியிலிரக்கம் பொய்யாச்சோ ? 


2480 


222 


பீகார் பாட்னா வாசிகளே 

பெரியமனிசன் சொல்லுகிறேன் 
ஏகாங்கியான பேர்வழி நான் 

என்னுயிரைத்தரச் சம்மதித்தேன் 
காந்தி உயிர்மேல் ஆசையுண்டேல் 

கத்திப்பழியை நிறுத்திடுங்கோ 
சாந்தியுடன் வாழ்வமென்று சொல்லி 

சத்தியமாக நடந்திடுங்கோ 
என்றார் காந்தி குரல் கேட்டு 

எடுத்த கத்தியை விட்டெறிந்தார் 
அன்றே நின்றது பாட்னாவில் 

அக்கிரமக் கொலைச் சேதியெல்லாம் 
காந்திமகானும் கொடுமைகளை 

கவனமாகவே பார்த்துவந்தார் 
சாந்தமகானும் தேசத்திலே 

சாதிமதப்போரைப் பார்த்துவந்தார் 


1946 செப்டம்பர் 2s 
காங்கிரஸ் இடைக்கால சர்க்கார் அமைத்தல் 


அரசியல் நிர்ணயம் செய்யுமட்டும் 

அமைக்கும் சர்க்காராமிதிலே 
ஆட்சி நடத்தவே சேர்ந்தார்கள் 

அன்பு வழியிலே போரிட்ட பேர் 
சொத்து சுதந்திரம் தியாகம் செய்து 

சோறும் துயிலுமே தியாகம் செய்து 
பெத்தவள் தனக்கும் மேலாகப் 

பேணியிந்நாட்டுக் குழைத்தவரும் 
மனித வர்க்கத்து மாணிக்கமாய் 

வந்தபுருஷன் இவன் எனவே 
மகாத்மா காந்திபுகழ்ந்துவரும் 

மாசற்ற வீரமகன் நேரு 
இருபத்தைந்தாண்டுகள் போராட்டம் 

இதிலே பத்தாண்டு சிறைவாசம் 
இருந்த வீட்டையும் தேசத்துக்கே 

ஈந்த மணிவிளக்காகியவர் 


223 


2490 


தேசத்தின் செல்வமெனச் சொல்வதோ 

திக்கெட்டும் புகழுமதைச் சொல்வதோ 
ஈசன் கருணையெனச் சொல்வதோ 

இந்திய நாட்டுப் பெருமையென்கோ 
எல்லாம் சொல்லிப் புகழ்வதற்கு 

ஏற்றதோர் வீரமகான் நேரு 
நல்லான் மந்திரிவேலை தன்னை 

நாட்டுக்காகவே ஏற்றுக்கொண்டார் 
சர்தார் வல்லபபாய் படேலும் 

சாந்த ராஜேந்திரபாபுவுமே 
தமிழ் நாட்டுக்குத் தனிப்பெருமை 

தந்த சக்கரவர்த்தியுமே 
ஆசாப் அலியும் நேதாஜி 

அண்ணன் சரச்சந்திரபோசவர்கள் 
ஆறுதலைவர்கள் மந்திரியாய் 

அரிஜன தலைவர் ஜீவனராம் 


சையத் அலிஸாகிர் ஷாபத்துக்கான் 

தன்னை யிரு முஸ்லீம் பெரியோரை 
தனிப்பட்ட முஸ்லீம்கள் மந்திரியாய் 

தானுமதில் சேர்த்துக்கொண்டார்கள் 
சீக்கியரில் பலதேவசிங்கம் 

ஜான் மத்தாயி கிருஸ்தவர்க்கே 
பாக்கியிருந்த ஓர் மந்திரிக்கு 

பார்ஸி வகுப்பு பாபாவும் 


ஆகப்பனிரெண்டு மந்திரிமார் 

ஆட்சி நடத்தப் புகுந்துவிட்டார் 
ரகத்தில் இந்திய மக்கள் எல்லாம் 

எங்களின் ஆட்சி என்று சொன்னார் 
எல்லாக் கட்சிக்கும் பொதுவாக 

இணைத்தார் மந்திரி சபைதனையே 
நல்லார் காங்கிரஸ்காரரென 

நாடெங்கும் பேசிப் புகழ்ந்திடவே 


செப்டம்பர் மாதமிரண்டினிலே 

தேசத்துச் செல்வர்கள் மந்திரியாய் 
ஓப்பும் உவமையும் இல்லாத 

உத்தமன் காந்தியைக் கண்டுகொண்டார் 


224 


காந்திக் கிழவரும் தானவரைக் 

கட்டியணைத்துத் தழுவிக்கொண்டே 
சாந்தம் தவழும் திருமுகத்தில் 

சந்தோஷப் புன்னகை பூத்துவர 
மாந்தர் துயரந்தன்னைத் தீர்க்க 

மந்திரியான என் மாணிக்கங்காள் 
சாந்தம் கடலில் பெரிதாகும் 

சத்தியமெந்நாளும் வெற்றி தரும் 
உங்கள் கடமையைச் செய்வதிலே 

யோசனை செய்திடக் கூடாது 
தங்கள் கடமையைச் செய்துவந்தே 

தாயின் விலங்கை உடைத்திடுவீர் 
பூர்ண சுதந்திரக் கோயிலுக்கே 

பூட்டுச் சாவியும் பெற்றுவிட்டீர் 
காரண காரியந் தவறாமல் அந்தக் 

கதவும் திறக்க வழி செய்யுவீர் 
என்றே காந்தி யெடுத்துரைத்து 

இதயங் கனிந்துமே ஆசிசொல்லி 
நன்றே விளைக நாட்டுக்கென்றே 

நாவினில் தாரக நாமம் சொன்னார் 


2500 


பட்டம் குண்டுபோட்டு ஊரழித்து 

ஆளவெறிகொண்ட நாளையிலே 
ஓட்டம் பிடிக்குறார் ஆங்கிலேயர் 

உத்தமன் காந்திவழியாலே 
கத்தியும் யுத்தியும் தோற்றதையா 

சத்தியம் வெற்றியடைந்ததையா 
உத்தமன் காந்தி துவக்கிய போர் 

உலகுக்கு போதனை செய்யுதையா 


நாட்டைக் கொடுத்துவிட்டே யொருவர் 

நல்ல முறையுடன் சென்ற கதை 
கேட்டதுமில்லை படித்ததில்லை 

கீர்த்தியைக் கண்ணாலே பார்த்துவிட்டோம் 
சத்திய போதனை செய்ததெல்லாம் 

தைத்தது அன்னியர் நெஞ்சினிலே 
குத்திக் குடைந்தது ஆத்மாவில் 

கோயிலிருப்பவன் எழுந்துவிட்டான் 


225 


என்று நினைக்கிறோம் காந்தியினால் 

இந்திய நாட்டுக்கு மட்டுமின்றி 
இந்த உலகுக்கும் வந்த நன்மை 

ஏராளமென்று எண்ணுகிறோம் 
கத்திக்குமேலொரு ஈட்டியுண்டு 

கம்புக்கு மேலொரு அம்புமுண்டு 
சத்தியமார்க்கத்தின் மேலான 

சங்கதியேதும் உலகில் இல்லை 
ஜவஹர்லால் நேரு சிம்மாசனத்தில் 

தானேயமர்ந்திட்ட நாளையிலே 
ஜேய் ஹிந்த் முழங்குது வானொலியில் 

செவி குளிர்ந்தது தேசமெல்லாம் 
தேசத்தின் காரியம் தீவிரமாய் 

திடலடியாக நடந்துவர 
மாசற்ற மந்திரிமார்கள் எல்லாம் 

மனோவேகமாக செய்துவர 


2510 


அரசியல் நிர்ணயசபை சேர்த்தார் 

அறிவில் மிகுந்தவர் தமைச் சேர்த்தார் 
ஆளும் அரசியல் மேதாவி 

ஆனபலரையும் சேர்த்தார்கள் 
நாட்டுக்குச் சட்டம் வகுத்திடவும் 

நன்மை சிறியோர்க்குச் செய்திடவும் 
தேட்டுக்கு ஆசைபடைத்தவர்கள் 

செல்வர்க்கும் ஏழைக்கும் ஒன்றாக 
சட்டம்வகுக்கத் தினம் கூடி 

சாது பிரசாத்தின் தலைமையிலே 
பட்டம் பதவியை விட்ட பலர் 

பாடுபட்டு வருங்காலத்திலே 


மகாத்மா காந்தியடிகளின் நவகாளி யாத்திரை 

1946 செப்டம்பர் 16s 


தேசங்கள் யாவும் வணங்குமகான் 

தெய்வத்தைப் போலப் பிறந்தமகான் 
மாசற்ற அன்பு மதத்தையிங்கே 

மறுபடி போதிக்க வந்த மகான் 
15 


226 


சத்தியம் கொல்லாமை சொல்லிச்சொல்லி 

சலித்துப்போன வயசினிலே 
நித்தியகண்ட வயசினிலே 

நின்னால் நடுங்கும் வயசினிலே 


கையிலே பிடித்த கோல் நடுங்கும் 

காலும் தரையில் நின்னால் நடுங்கும் 
மெய்யிலே ஒட்டாத தோல் நடுங்கும் 

வேதனை கேட்ட உடல் நடுங்கும் 


தள்ளாடிக்கையில் தடியூன்றி 

தலையும் நடுக்கும் பிராயத்திலே 
பிள்ளைமழலை மொழிபோலே 

பேச்சுக்குளறும் பிராயத்திலே 
பெண்கள் அழுங்குரல் கேட்டதுமே 

பிள்ளைகளின் குரல் கேட்டதுமே 
கண்கள் புண்ணாகிக் கலங்கி நிற்கும் 

காட்சியைக்கண்ணில் பார்த்ததுமே 
சீறியெழுந்தார் காந்திமகான் 

தேசந்திடுக்கிடச் சேதி சொன்னார் 
மீறி எழுந்தது வீரமப்போ 

வீறிட்டு ஓடிச்சுத் தள்ளாமை 
கொல்லும் கொலையும் விழுந்துவரும் 

குருக்ஷேத்திரத்தில் போவேனென்றார் 
குருதி யாறு பெருக்கெடுத்த 

கொலைக்களத்துக்குப் போவேனென்றார் 
வெட்டி எறியுங் கொலைக்களத்தில் 

வீட்டை எரிக்கும் புகை நடுவில் 
சுட்டுக்கொளுத்தும் வெறியினிலே 

சொக்கப்பானோலை நடுமரத்தில் 
நான் போயிருந்திடப் போறேனென்றார் 

நன்மைபுரிந்திடப் போறேனென்றார் 
நவகாளிக்கு நான் போறேனென்று 

நல்ல மகாத்மா சொல்லிவிட்டார் 
கற்புக்கரசிகள் கண்ணகிகள் 

கண்ணில் வடிந்திடும் கண்ணீரை 
அற்புதமான தன் பொன்மொழியால் 

ஆற்றித்துடைக்கவே போறேன் என்றார் 


2520 


227 


தாயே இறந்தாயோ என்று சொல்லித் 

தவிக்கும் பாலகர் நெஞ்சினிலே 
தாயே இந்திய தேசமென்று 

தைரியஞ் சொல்லவே போறேன் நான் 
தேவதை ஆகிய பெண்மணிகள் 

சிந்தை துயரந் தனை நீக்கி 
சாபம் கொடுக்காதீர் தாய்மாரே 

தழைக்க விட்டிடும் நாடு இதை 
கத்திக்கொலை செய்த சந்ததியை 

கண்ணீரைக் கொட்டித் துடைக்காதீர் 
சுத்தி இருந்தும் இதைப்பார்த்த 

சோதரர் தம்மைச் சபிக்காதீர் 
நெஞ்சினில் வர்மத்தை வைத்துக்கொண்டே 

நீரிந்த நாட்டை வெறுக்காதீர் 
பஞ்சமும் நோயும் பெருகவென்றே 

பத்தினிப் பெண்கள் சபிக்காதீர் 


பத்துத் தலையுள்ள ராவணனும் 

பத்தினி கண்ணீரில் செத்தொழிந்தான் 
உத்தமபத்தினி கோபத்திலே 

ஓங்கி யெரிந்தது தென்மதுரை 
மங்கையர் மானத்தைக் காக்காத 

மக்களிருந்திடும் தேசத்திலே 
மண்மாரிபெய்யுமென்று சொல்வார் 

வானமும் பொய்த்திடும் என்று சொல்வார் 


2530 


பத்தினிப் பெண்களின் கண்ணீரை 

பதறிவடித்திட்ட தேசத்திலே 
பாலுங்குறையும் பசுக்குறையும் 

பசும்புல் தீப்பட்டெரியுமென்பார் 
புத்திதெரியாமல் செய்துவிட்டார் 

பொகையும் கோபத்தில் செய்துவிட்டார் 
சத்தி உருவான தாய்மாரே 

சாதத்தைஊட்டிய தாய்மாரே 
பாலைக்கொடுத்திட்ட தாய்மாரே 

பானைபிடித்திட்ட தாய்மாரே 
சேலையணிந்திட்ட தாய்மாரே 

தெய்வமே எங்களின் தாய்மாரே 


228 


மண்மாரி பெய்திடச் செய்யாதீர் 

மானம் பொழியவே செய்திடுவீர் 
தண்மாறிப்போய்விடச் செய்யாதீர் 

தர்மம் தழைக்கவே செய்திடுவீர் 


உங்கள் வயிற்று எரிச்சலிலே 

உலகம் கருகவே செய்யாதீர் 
தங்கள் கண்ணீரைத் தரையில் சிந்தி 

தரைவளம் கெட்டிடச் செய்யாதீர் 
கருணையுருவான பெண்குலமே 

காந்தியையும் பெற்ற பெண்குலமே 
தருணமிதில் செய்த தப்பிதத்தை 

தானே மறப்பீரென்று சொல்லி 
நாட்டு மக்கள் செய்த கொடுமைக்கெல்லாம் 

நானே மன்னிப்புக் கேட்டிடுவேன் 
நவகாளிப் பெண்கள் கூட்டத்திலே 

நானே மன்னிப்புக் கேட்டிடுவேன் 


அன்பு மதத்தில் பிறந்தவர்கள் 

அல்லாவே தெய்வமென்பவர்கள் 
துன்பம் மனத்தால் நினைப்பாரோ ? 

தூயமதத்தை யழிப்பாரோ 
நாயன் உரைத்த மொழிகள் எல்லாம் 

நன்மையை செய்யுங்கள் என்பதன்றோ 
மாயவலைக்குள் விழுவாரோ 

மக்களை மக்கள் வெறுப்பாரோ 


குர்ஆன் என்னும் திருவேதம் 

கொடுங்கொலை மார்க்கத்தைப் போதிக்குமோ 
தர்மாதர்மம் தெரியாமல் 

தவறி நடப்பது தான் மதமோ 


2540 


என்றேபோதனை செய்திடுவேன் 

இஸ்லாம் மக்கள் நடுவினிலே 
நன்றே செய்திடும் என்று சொல்லி 

நானும் நடுவிலே வாழ்ந்திடுவேன் 
என்று மொழி கேட்டுத் தேசமெல்லாம் 

ஈதென்ன சங்கடம் என்றார்கள் 
சின்னமத வெறிச்சண்டையிலே 

செல்வது நல்லது இல்லையென்றார் 


229 


காட்டுவழியிலும் காட்டுவழி 

கல்லும் முள்ளும் நிறைந்தவழி 
நாட்டு வழி கெட்டுப் போகச் செய்த 

நவகாளிப்பக்க ரோட்டுவழி 
அந்த வழியிலே காந்திமகான் 

அன்பர் துணை ஒன்றுமில்லாமல் 
நொந்தமனிதன் துயர் தீர்க்கும் 

நோக்கம் துணையாகக் கொண்டவராய் 


நாளுக்கொரு ஊரில் நானிருப்பேன் 

நடந்து நடந்தே வழிகடப்பேன் 
வேளைக்கொரு வீட்டில் குடியிருப்பேன் 

வேதனைச் சங்கீதம்தான் கேட்பேன் 
விரதம் இது எனக் கொண்டுவிட்டார் 

வீரன் மகாத்மா கிளம்பிவிட்டார் 
பரதன் துறவு பழங்கதையாய் 

பாரதவீரன் கிளம்பிவிட்டார் 
முள்ளும் மொரும்பும் நிறைந்தவயல் 

மொய்க்கும் கொசுக்கள் நிறைகாட்டில் 
கல்லும் பயந்து நடுங்கிடவே 

கடுமதவெறிகொண்டவர் நாட்டில் 
போதிமரத்து நிழல்வீற்ற 

புத்தன் புறப்பட்டுப்போனதுபோல் 
ஆதியில் ராமச்சந்திரனும் 

ஆரணியவாசம் போனது போல் 
பாதுகை தன்னையும் தான் கழட்டி 

பரதன் கையில் கொடுத்துவிட்டு 
மோதிக்கிழிக்கிற முள் காட்டில் 

முன்னர் நடந்த கதை போலே 


காந்தி மகானும் தன் செருப்பை 

கழட்டித்தூர வைத்துவிட்டு 
சாந்தி விளக்கும் திருவடியாம் 

தாமரைப்பாதம் தடம்படவே 
ஆயிரத்தி தொளாயிரத்தி நாற்பத்தி 

ஆறு செப்டம்பர் பதினாறில் 
மாயிரு ஞாலம் திகைப்புறவே 

மன்னவன் காந்தி நடக்கலுற்றார் 


2550 


230 


வையகம் வாழ்ந்திட வாழ்ந்திடவே 

வானமும் பெய்திட பெய்திடவே 
தெய்வம் அருள் செய்க செய்திடவே 

தேசம் தழைக்க தழைத்திடவே 
இந்து முஸ்லீம் ஒன்று என்றாக 

இந்திய நாடென்றும் நன்றாக 
வந்தவர் செய்தகபடேக 

வானமும் பூமி புகழ்ந்திடவே 


சாந்தம் தவழும் திருவடிகள் 

சத்தியபோதகன் சேவடிகள் 
மாந்தர் வணங்கும் திருவடிகள் 

மகாத்துமா காந்தி சேவடிகள் 
மண்ணில் பதிந்த இடத்திலெல்லாம் 

வாழ்வு தழைக்க தழைக்கவென்றே 
விண்ணவர் ஆசி மொழிந்தார்கள் 

வெண்மலர் மாரி பொழிந்தார்கள் 


காந்திமகாத்துமா இந்நாட்டில் 

கலகம் நடந்த இடத்திலெல்லாம் 
சாந்தம் விளைக விளைகவென்றே 

தங்கள் திருவடி வைத்தாராம் 


வந்தார் வந்தார் காந்தி மகான் 

வாய்மையுபதேசக் காந்தி வந்தார் 
செந்தாமரையி னிதழ்போலே 

செவ்விய சேவடி நோகவந்தார் 
காந்தி வந்தாரெனக் கேட்டதுமே 

கலகம் செய்தவர் விட்டுவிட்டார் 
சாந்தி வருவதைக் கண்டதுமே 

சங்கடப்பட்டவர் துயர் மறந்தார் 
அய்யன் முகத்தினைக் கண்டதுமே 

அலறியழுதார் பெண்கள் எல்லாம் 
மெய்யன்பர் தன்னிரு காதிலுமே 

வேதனை சொல்லியழுதார்கள் 
சொந்தத் தகப்பனைக் கண்டதுபோல் 

சொல்லிச் சொல்லி விக்கி சோகப்பட்டார் 
இந்தக் கொடுமைக்கு ஆளானோம் 

என்ன செய்வோம் நாங்கள் என்றார்கள் 


231 


2560 


சாந்த மகாத்துமா கண்களிலும் 

சாதுசனங்களின் கண்களிலும் 
பாந்தமில்லாத செயல்புரிந்த 

பாவிகள் கண்ணிலும் கண்ணீராம் 
நாட்டைக் கொளுத்திய பகைத் தீயும் 

நவகாளி மதவெறித் தீயும் 
வீட்டைக்கொளுத்திய பகைத்தீயும் 

விழுந்த கண்ணீரில் கழுவிவிட்டார் 
கொல்லுக் கொலை செய்த பேர்வழிகள் 

குழந்தை போல அழுது நின்றார் 
தில்லுமுல்லுச்செய்த பேர்கள் எல்லாம் 

தெய்வத்தின் முன்னே பணிந்து நின்றார் 


நாளைக்கொரு ஊரில் தானிருப்பார் 

நாட்டுவழிகள் நடந்திடுவார் 
வேளைக்கொரு வீட்டில் கையேந்தி 

விரும்பித் தந்ததைப் புசித்திடுவார் 


நொந்துகிடந்திடும் பேர்களுக்கும் 

நோகச்செய்திட்ட பேர்களுக்கும் 
தந்தைக்கிருமக்கள் தானாகும் 

தம்பியும் அண்ணன் சமமென்றே 
சாந்தி மகாத்மா தான் நடந்தார் 

சத்தியபோதகன் வழி நடந்தார் 
ஏந்தியெடுக்கும் திருவடிகள் 

இரண்டும் புண்ணாக வழி நடந்தார் 
மாடாடு தன்னை யிழந்தவர்கள் 

மைந்தரைத் தாயை யிழந்தவர்கள் 
வீடு வீடு தேடிச்சென்று அவர் 

வேதனை கேட்டுக் கண்ணீர் துடைப்பார் 
அப்பா நடந்தது நடந்திட்டது 

அண்ணன் தம்பியாக வாழ்ந்திருங்கள் 
தப்பான காரியம் செய்யாதீர் 

தாயாம் பூமி பொறுக்காது 
போனதுபோகட்டும் இனிநீங்கள் 

புத்தியுடன் வாழு மென்று சொல்லி 
ஆனவரைக்கும் அவர் நடுவில் 

அன்பையுபதேசம் செய்திடுவார் 


232 


இஸ்லாமானவர் எல்லோரும் 

என்னையன் காந்தியைக் கண்டதுமே 
அஸ்லாமு அலைக்கும் என்றுசொல்லி 

அன்பு மழை விழி நீர்சொரிந்தார் 
நாங்கள் புரிந்த கொடுமையெல்லாம் 

நஞ்செனப்பாய்ந்தது நெஞ்சினிலே 
நீங்களெம்மை தடுத்தாட் கொள்ளுவீர் 

நெஞ்சமறியாமல் செய்தமென்றார் 


2570 


முல்லா மவுல்வி லெப்பைகளும் 

முஸ்லீம் பள்ளிக் குருக்களும் தான் 
அல்லாபேரிலே அன்புடையோர் 

அத்தனைபேரும் காந்தியிடம் 
அன்புக்கிரங்கி யழுதார்கள் 

அய்யனே வாருங்கள் என்றார்கள் 
இன்பத்தை வேண்டித் தொழுதார்கள் 

எங்களை மன்னிக்க வேண்டுமென்றார் 


தோட்டத்து நாரங்கிக் காய்பறித்து 

தூயவர் உண்ணக் கொடுத்தார்கள் 
கூட்டத்தில் கலந்துகொண்டார்கள் 

குர் ஆன் படிக்கக் கேட்டார்கள் 
பள்ளியில் தங்க இடம் கொடுத்தார் 

பாலும்பழமும் பரிந்தளித்தார் 
உள்ளே அடைத்துக்கிடந்த கோஷா 

உத்தமிமார்களும் காணவந்தார் 
அன்புக்கு மேலொரு சாதியில்லை 

அன்புக்கு மேலோர் மதமுமில்லை 
அன்புக்கு லோகம் அடங்குமென்றே 

அய்யனின் கண் முன் நடந்தார்கள் 
இந்திய மக்களின் வீடுகளை 

எங்களின் வீடென்று காத்திடுவோம் 
சிந்திய ரத்தப்பழி தீர 

சேவைகள் செய்து பார்ப்பமென்றார் 
தண்டிக்கு யாத்திரை சென்றபோது 

தன்னுடன் தேசத்தைக் கூட்டிச்சென்றார் 
ஒண்டியாய் யாத்திரை இங்குவந்தார் 

ஒருவரையும் கூட்டி வரவில்லையாம் 


233 


கால் கைபிடிக்கவும் கஞ்சிவைக்க 

கண்முகம் பார்த்துக் களை தீர்க்க 
சால்வை யெடுத்தவர் மேல் போட 

தர்மத்தைக் காக்கத் துணையான 


கஸ்தூரிபாயையுமே இழந்து 

கையான தேசாயும் காலமாகி 
ஒஸ்தியென்றே நித்தம் கொண்டாடும் 

உற்றதுணை யாரும் இல்லாமல் 
கைப்பொங்கல் பொங்கியே தின்றிடுவேன் 

கால்கள் கடுக்க நடந்திடுவேன் 
மெய்ப்பந்துவாகவே ஏற்றவர்கள் 

வீட்டுவெளியில் படுத்திடுவேன் 
என்றேவந்த மகாத்மாவை 

இதயத்திலேவைத்துப் பூசை செய்தார் 
ஒன்றே தெய்வம் நம் நாட்டினிலே 

உம்மைப் படைத்தது என்றார்கள் 


2580 


அய்யன் திருமுக நோக்கத்துக்கே 

ஆயிரங்கோடிப் படைதிரளும் 
பைய ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் 

பாரெங்கும் சூரைகளாடிவிடும் 


நவகாளிப்போரை நசுக்குமென்றால் 

நாடு திரளும் உலகம்வரும் 
அவகேட்டுக்குப்பதில் செய்யுமென்றால் 

ஆயுதந்தேடி எடுத்துக்கொள்ளும் 
இந்த உலகமே காந்திமகான் 

ஏவலுக்கு நின்று காத்திருக்க 
தன் திருமேனி தடுமாற 

தள்ளாடி நடையாய் நடப்பாரோ ! 
சண்டை வெறிகொண்ட கூட்டத்திலே 

சனத்திரள் கூட்டிச் சென்றுவிட்டால் 
மண்டி யெறியும் பகைமையென்றே 

மகாத்துமாமட்டும் போனாரோ 
இரக்கம் ஜயித்திட வேண்டுமென்றே 

என்னையன்மட்டும் நடந்தாரோ 
கருணைசெயித்தது பாருமென்றே 

காட்டுவழியும் நடந்தாரோ 


234 


சாந்தம்ஜெயித்தது பாருமென்றே 

சண்டைத்தலத்தில் புகுந்தாரோ 
மாந்தர் மிருகங்களில்லையென்றே 

மானிலம்காண நடந்தாரோ 
சத்திய சோதனை காட்டு தற்கே 

சாந்த மகாத்மா வந்தாரோ 
நித்தியமானது அன்பு என்ற 

நிஜத்தைச் சொல்லவே வந்தாரோ 
- காரணம் தன்னை யறிவதென்றால் 

கைப் பிடிக்கும் பேனா போதாது 
கருத்தில் நினைப்பது கோடியுண்டு 

காகிதந்தன்னிலே ஓடவில்லை 
எங்கள் மகாத்துமா காந்திமகான் 

இந்தப் புறத்தில் நடந்துவர 
எல்லைப்புற நாட்டு காந்திமகான் 

இன்னொரு பக்கம் நடந்துவந்தார் 
பாடலிபுத்திரப் பக்கத்திலே 

படுகொலைப் பாதகம் கேட்டுவிட்டு 
பட்டாணிக் காந்தி பெரியவரும் 

பாதங்கள் நோக நடந்துவந்தார் 
கொல்லுக்கொலைகளைச் செய்தவர்கள் 

கும்பிட்டு நின்றார் பாட்சாவை 
தில்லுமுல்லுத்தனம் செய்தவர்கள் 

திகைத்துவிட்டாரவரைக் கண்டே 
ஏழடி உயரந்தானிருப்பார் 

எம்பியே பார்க்கனும் திருமுகத்தை 
இரதத்தில் சாமி வருவதுபோல் 

எதிரில் வருவார் எல்லைக் காந்தி 


2590 


வீதியில் அய்யன் நடந்துவந்தால் 

வெள்ளிரதம்போலத் தோன்றிடுவார் 
சாதிப்பட்டாணித்தலைவர் வந்தால் 

தங்கரதம்போலத் தோணிடுமாம் 


வடமேற்கெல்லைப்புறத்தினிலே 

வாழும் பட்டாணி கூட்டத்திலே 
வந்தார் எல்லைப்புற காந்தி 

வாய்மை தவறாத தூயவராம் 


235 


வெட்டொன்று துண்டொன்று போட்டுவிடும் 

வீரப்பட்டாணியர் கூட்டத்திலே 
கட்டுதிட்டம் எதும் பார்க்காத 

காளைகள் போன்ற வகுப்பினிலே 
மானம் உயிருக்குமேலாக 

மதிக்கும் பட்டாணிக் கூட்டத்திலே 
ஈனப்படுத்திய தந்தையையும் 

எதிர்க்கும் சாதிமரபினிலே 
வந்தவர் பாட்சா கான் மிகவும் 

வல்லமை வாய்ந்த புயபலவான் 
தன் தலைபோனாலும் பொய்மொழியை 

தானுரைக்காத சத்தியவான் 
இங்கிலீஷ் ஆட்சிக் கொடுமை தன்னை 

எதிர்த்துப் போரிடும் நாளையிலே 
எங்கள் மகாத்மா காந்திவழி 

இறங்கிவந்தார் பாட்சாகான் 
அப்துல் கபார்கானென்று சொன்னால் 

அலறி நடுங்கும் சீமையெல்லாம் 
அந்த புயபல வீரனுமே 

அஹிம்சாமூர்த்தி வழியில் வந்தார் 


2600 


துப்பாக்கி கத்திச் சண்டையிலே 

தோற்றிடும் மனிதஜாதியென்றே 
தூயவழியிது அன்புவழி 

தொல்லைவிளைக்காத நல்லவழி 
செஞ்சட்டைத் தொண்டர் படையமைத்து 

தெய்வத்தின் சேவகர் பேரும்வைத்து 
நஞ்சுக்கு மேலான ஹிம்சைவழி 

நல்லது இல்லையென் றவர்க்குரைத்து 
பார்த்தால் பயப்படும் பேரையெல்லாம் 

பசுவைப் போலாக ஆக்கிவைத்த 
பாட்சா கானை இத்தேசமெல்லாம் 

பகர்ந்திடும் எல்லைகாந்தியென்றே 
அந்த மகானும் இஸ்லாத்தின் 

அறநெறிகள் அறிந்தமகான் 
நொந்த முசாபரைக் காப்பதையே 

நோக்க மாய்க்கொண்ட மகராஜன் 


236 


காந்திமகான் கண்ணின் முன்னாலே 

காந்தியுயிர் வாழுங்காலத்திலே 
சாந்தத்தில் அவர்க்கு சமமெனவே 

தாரணி மெச்சிடும் புண்ணியவான் 
பாட்னா நாட்டுப்புறந்தனிலே 

பாதங்கள் நோக நடந்துவந்து 
கேட்டுத் துயரத்தை ஆற்றிவைத்து 

கெடுமதி காரர்க்குப் புத்தி சொல்லி 
இந்து மதத்தின் உண்மையெல்லாம் 

எடுத்துச் சொல்லியே போதனைசெய் 
திந்தியர் ஆற்றிய பாவத்துக்கே 

இரக்கப்படுமென புத்திசொல்லி 


கஷ்டத்துக்குள்ளான பேர்களையும் 

கடுங்கொலைக்காளான குடும்பங்களை 
நஷ்டத்துக்காளான பேர்களையும் 

நஞ்சினையூட்டின பேர்களையும் 
சந்தித்துப் பேசியே இந்து முஸ்லீம் 

சமரச மார்க்கத்தைச் சொல்லிக்கொண்டு 
தன் திருப்பாதம் தரைமேலே 

சாந்தம் விளைக்க நடந்து வந்தார் 
பாதங்கள் நோக நடந்து வரும் 

பாட்சா காந்தியும் பாட்னாவில் 
மாரத வீரரை உண்டாக்கும் 

மகாத்துமா காந்தியை சந்திக்கவே 
எங்கள் மகாத்மா காந்தியுமே 

எல்லைப்புறத்துக் காந்தியுமே 
தங்களிரு உடம்பொன்றாகத் 

தழுவிக்கொண்டே காக்ஷிதந்தார் 
இந்து முஸ்லீமும் ஈருடலாய் 

இதயமிரண்டும் ஒன்றாகி 
வந்து தழுவிய காட்சியிதை 

வையமும் வானமும் கண்டதையா 


2610 


கல்லைக்கனிந்து உருகச் செய்யும் 

காருண்யமூர்த்தி மகாத்மாவும் 
எல்லைப்புறத்து மகாத்மாவும் 

எந்தெந்த நாளைக்கும் வாழ்ந்திடவே 


237 


இடைக்கால சர்க்காரில் லீக் சேருதல் 
தேசமெல்லாம் மக்கள் சிரித்தமுகம் 

சிந்தனையாவும் நம்தேசமென்றே 
நேசமும் அன்பும் உடையவராய் 

நேருவின் ஆட்சி புகழ்ந்துவர 
யோசனை செய்தது முஸ்லீம் லீக் 

உள்ளே புகுந்திடவேண்டுமென்றே 
மோசம் வருகுமே விட்டுவிட்டால் 

முஸ்லீம் லீக்கெண்ணம் தோற்றுவிடும் 
என்று நினைத்தே வைச்ராய்க்கு 

எழுதிவிட்டார் ஜின்னாவும் 
டைக்காலத்துச் சர்க்காரில் 

இருக்க சம்மதமென்றேதான் 
மந்திரிமார் ஐந்துபேர்களையே 

மா நில ஆட்சியில் சேர்ப்பது என்று 
வைச்ராய் வேவலும் சொல்லிடவே 

வாக்கொன்று கேட்டது காங்கிரசு 
உங்கள் குறுக்கீடு இல்லையென்றே 

உறுதியும் கேட்டோம் தந்துவிட்டீர் 
எங்களுடன் மன ஒத்துமையாய் 

இருக்கவேண்டுமே லீகு என்றார் 
வேவல்துரையும் ஜின்னாவிடத்தில் 

விஷயத்தை விளக்கிப் பேசிவிட்டே 
காவல் முறையிலே உங்களுடன் 

கலந்து உழைக்கும் லீக்கெனவே 
இடைக்காலத்துச் சர்க்காரை 

இந்திய சுதந்திரக் காங்கிரசும் 
முஸ்லீம்லீக்கையும் சேர்த்துக்கொண்டு 

முன்னின்று நடத்தலானார்கள் 
ஷாபத் அகமத்கான் சரத்சந்திரர் 

சையத் அலிஸாகீர் விலகி நிற்க 
லியாகத் அலிகான் சுந்திரிகார் 

அப்துல் ரப் நிஷ்டார் மூவரையும் 


2620 


238 


கஸ்னாபர் அலிகானென்றுமே 

கணக்கில் நால்வரைத் தந்துவிட்டு 
முஸ்லீம் லீக்கிலே மந்திரியாய் 

மொண்டல் என்பாரையும் கூட்டிவந்தார் 
வகுப்புமதத்தின் முறையினிலே 

வகுத்த கட்சியே முஸ்லீம்லீக் 
மண்டல் என்பாரோ வங்காளம் 

வாழும் ஹரிஜன ஹிந்து ஐயா 
மகம்மதியர்மத லீக்கினிலே 

மண்டலெச் சேர்த்ததைப் பார்க்கிறப்போ 
மிகவும் சந்தேகம் வந்தாலும் 

மேலொன்றும் பேச்சுகள் பேசவில்லை 
மந்திரிமார்கள் பதினாலாய் 

மா நில ஆட்சி நடக்குறப்போ 
தந்தலையாட்டம் போடவுமே 

தயார் செய்தார் லீக்குடையோர் 
நேருவைச் சற்று மதிக்காமல் 

நீரெங்கள் தலைவர் அல்லவென்றார் 
ஊருக்கு வந்திட்ட வைசிராயே 

உள்ளபடிக் கித்தலைவர் என்றார் 


கூடியே காரியம் செய்வமென்றால் 

கூப்பிட்ட மீட்டிங்கில் சேரார்கள் 
நாடியே வந்து கேட்பதற்கோ 

நான் வேறு நீ வேறு என்பார்கள் 


லியாகத்தலிகானென்பவரோ 

லேசான பேர்வழியில்லையையா 
வியாபகம் ரொம்ப உள்ளவராம் 

மெத்தவும் புத்திபடைத்தவராம் 
சட்டமும் திட்டமும் நன்கறிவார் 

சாட்டையடி போலப் பேசிடுவார் 
கெட்ட மதச் சண்டை காரணத்தால் 

கிட்டவில்லை அவர் சேவையுமே 
இந்தப்படிக்குமே மந்திரிசபை 

இரண்டுங்கெட்டானாய் திண்டாட 
எந்தத் தொழிலுக்கும் வைசிராயை 

எதிர்பார்த்துக்கொண்டு இருக்கையிலே 


2630 


239 


வந்தது பாரதபூமியிதன் 

வாழ்வைக்கெடுக்கும் மதப்போரும் 
நொந்தது காங்கிரஸ்காரர் மனம் 

நோக்கும் திசையெங்கும் கலகம் கண்டே 
ஆகஸ்டு போரில் எழுந்தஜனம் 

அத்தனைபேரை யடக்கியவர் 
வாகற்ற கொடுமை நடக்கக்கண்டும் 

வாயைமூடி யிருந்தார்கள் 
ஜப்பான் நாட்டை அடக்கியவர் 

ஜர்மனி யானைப் பிடித்தவர்கள் 
இப்பாடிங்கே நடக்கிறப்போ 

என்ன எனக்கென்று சொன்னார்கள் 
வெள்ளையர் ஆட்சி நடக்குதிங்கே 

வேவல்துரையும் இருந்திடுறார் 
கொள்ளை கொலைகள் விழுகு திங்கே 

குந்தியிருக்குது ராசாங்கம் 
ஏனென்று கேட்கவும் கேட்டார்கள் 

இந்தாபார் பட்டாளம் என்றார்கள் 
தானொண்ணும் செய்ய நினைக்காமல் 

தப்பு சாலிசாப்பு சொன்னார்கள் 
என்ன இருந்தாலும் டெல்லியிலே 

இருக்குங் காங்கிரஸ் மந்திரிகள் 
எழுதிவிட்டார் சீமைக்குமே 

இந்தக் கொடுமையைச் சொல்லிவிட்டார் 
எங்களையும் மெம்பராக்கிவைத்தீர் 

இல்லை யதிகாரம் எங்களிடம் 
தங்களது நாட்டு வைசிராயோ 

தானொன்றும் செய்யாமலிருக்கின்றார் 
முஸ்லீம் லீக்கு மந்திரிமார் 

முதன்மையானவர் ஐந்து பேரும் 
எம்முடன் சேர இணங்கவில்லை 

எதிரிடையாக இருந்திடுறார் 


மோசம் விளையும் மென்மேலே 

மூர்க்கம் பெருகும் நாட்டினிலே 
நாசம் விளையும் தேசத்துக்கே 

நாடி ஒரு செயல் செய்யாட்டி 


240 


இம்மென்று நாங்கள் கிளம்பிவிட்டால் 

ஏதும் தடை செய்ய முடியாது 
சும்மாயிருந்திட மாட்டோம் நாம் 

சொன்னோம் சொன்னோம் என்றிடவே 


2640 


ஆங்கில நாட்டு மந்திரியாம் 

நட்லிதுரையும் பார்த்துவிட்டே 
பாங்கில்லை வேவல்துரையாட்சி 

படுகொலைகள் நடக்குதென்றே 


வேவல் துரையையும் நல்லவரே 

வீட்டுக்கு வந்திடும் என்றுசொல்லி 
காவலும் கட்டும் தெரிந்தவனை 

கப்பல் படைக்குத் தலைவன் தன்னை 


மவுண்ட்பாட்டன் என்னும் பேருடைய 

மன்னவர் சித்தப்பன் தன்னையிங்கே 
வைசிராயாகவே போகச்சொல்லி 

வழியனுப்பியும் வைத்துவிட்டார் 


மவுண்ட்பாட்டன் வருகை 


வந்தாரையா புதிய வைசிராய் 

வாசகமொன்றினைச் சொல்லிக்கொண்டே 
எந்த விதத்திலும் சீக்கிரமாய் 

இந்தியருக்கு சுதந்திரமென்றார் 


வந்தவரத்திலே தேசமிதன் 

வாய்மை சொல்லும் தலைவரெல்லாம் 
சந்திப்புத் தரவே வாருமென்று 

தந்திகளையும் அடித்துவிட்டார் 


காந்திமகானையும் காணவேண்டி 

காயிதமொன்று அனுப்பிவைத்தார் 
சாந்தமகானும் நவகாளி 

சத்திய சோதனைவிட்டு வந்தார் 
அய்ந்தாரேழு தினங்கள் மட்டும் 

அய்யனுடன் கூடிப் பேசிவந்தார் 
அப்பப்போ சீமைக்குச் சேதிகளும் 
அனுப்பி அனுப்பிக்கொண்டிருந்தார் 


241 


முஸ்லீம் லீக்குத் தலைவர் ஆன 

முகம்மதலி ஜின்னா தம்மையுமே 
ஸ்லாம் லீக்கரின் எண்ணமதை 

எடுத்துப்பேச அழைப்புவிட்டார் 
கணக்கு முடிக்கவே வந்தவர் போல் 

காரியம் யாவும் வெகுவிரைவாய் 
சுணக்கம் சற்றேனுமில்லாமல் 

சுருசுருப்பாக முடித்துக்கொண்டார் 
காந்திமகானும் முஸ்லீம் லீக் 

காயிதே ஆஜமும் சேர்ந்து ஒரு 
காகிதந்தன்னிலே ஒப்பமிட்டு 

கலக நிறுத்த அறிக்கைவிட்டார் 
எல்லோர் தன்னையும் பேட்டி கண்டார் 

இந்தியாச் சேதியறிந்து கொண்டார் 
நல்லானாகிய வீரன் என 

நாடெங்கும் பேச நடந்துவந்தார் 


2650 


இந்துமதத்தின் கருத்தறிந்தார் 

இஸ்லாம் லீக்குக் கருத்தறிந்தார் 
எல்லோருக்கும் பொதுவாக 

இருக்கும் காங்கிரஸ் தனையறிந்தார் 


நாப்பத்தெட்டாண்டிலே ஜூன்மாசம் 

நாட்டைவிட்டுப் போவமென்பதுபோய் 
நாற்பத்தி ஏழா கஸ்டிலேயே 

நாட்டைவிட்டுப் போவோமென்று சொன்னார் 
தேச நிலவரங்கண்டுவிட்டார் 

தீரவிசாரித்துக்கொண்டுவிட்டார் 
ஓரம் எதுவொண்ணுமில்லாமல் 

உள்ளதை உள்ளபடிக்கறிந்தார் 
சீமைக்கொருதரம் போய் திரும்பி 

சேதியை நன்றாகச் சொல்லிவிட்டு 
பூமியிதுக்கொரு புதுத்திட்டத்தை 

பொக்குனு கொண்டுவருவோமென்றே 
ஜூன்மாதம் மூணாம் தேதியிலே 

சொன்னாரே இந்த திட்டமதை 
ஆன்மாதுடித்துக் காந்தி மகான் 

அலறிவிழுந்திடச் சொன்னாரே 
16 


242 


காங்கிரஸ் தன்னையும் முன்னாலே 

கலந்துகொண்டே திட்டம் சொன்னார் 
முஸ்லீம் லீக்கையும் முன்னாலே 
முகதாவில்கண்டு திட்டம் சொன்னார் 


இந்தியா இரண்டு துண்டாதல் 


இந்திய யூனியன் பாக்கிஸ்தானம் 

என்று இரண்டுதுண் டாகவே தான் 
இந்திய நாட்டைப் பிளந்திடுவோம் 

என்று உரைத்தார் மவுண்ட்பாட்டன் 


பஞ்சாப்பில் உள்ள முஸ்லீமும் 

வங்காளத்தின் முஸ்லீமும் 
பட்டாணியர்கள் வடமேற்கில் 

பலம் பொருந்திய சிந்துவிலும் 


உள்ள முஸல்மான் ஆனவர்கள் 

ஒன்றாய்கூடிய சர்க்கா ராய் 
வெள்ளையராதிக்கந்தன்னை விட்டு 

விரைவில் தாபிக்க விட்டுவிட்டார் 


2666 


வங்காளந்தன்னை யிரண்டாக்கி 

வகுப்புவாரி பிரித்துவிட்டு 
தங்களுக்கு இஷ்டமானபடி 

தனித்துப்போக விட்டிடுவோம் 


பாதிபிரித்தந்த முஸ்லீம்கள் 

பாகிஸ் தானில் சேர்ந்திடட்டும் 
பாக்கியிருந்திடும் இந்தியர்கள் 

பாரததேசத்தில் சேர்ந்திடட்டும் 
கிழக்கு மேற்குப் பகுதியினில் 

கிடந்துவாழு மிந்து முஸ்லீம் 
வழக்கம் போலவே அந்நாட்டில் 

வாழும் பிரஜைகளாகிடட்டும் 


இந்த விதத்திலே சிந்துவிலும் 

இன்னும் பஞ்சாப்பு சீமையிலும் 
எல்லை பிரித்துமே கல்லு நட்டு 

இரண்டாய் ஆக்கிவிடுவோமென்றார் 


243 


சுதந்திர சமஸ்தானமெல்லாம் 

தோன்றிய விதத்தில் நடந்திடலாம் 
இதந்தரும் இதிலே சேருமென்று 

எங்களால் சொல்லமுடியாது 


ஆனாலுமிந்த தேசத்திலே 

அன்னியனை நம்பி வாழாமல் 
தானாகவே இரண்டு சர்க்கார் 

தன்னிலெதிலேனும் சேரவென்றார் 
இந்திய யூனியன் தன்னரசாய் 

இன்னொரு பாகிஸ்தான் தன்னரசாய் 
இரண்டு அரசாய் ஆண்டிடுவீர் 

எங்கள் மன்னரின் கீழரசாய் 
குடியேற்ற நாட்டு அந்தஸ்துக்குள் 

கொஞ்சகாலம் மட்டும் இருந்திடுவீர் 
அடிவலுவாகிய சட்ட திட்டம் 

அரசியல் நிர்ணயம் செய்துகொண்டு 
ஊன்றி உட்கார்ந்து வலுப்பெற்றதும் 

உங்களால் ஆளத் திறம்வந்ததும் 
தோன்றியவண்ணம் சுதந்திரமாய் 

தூய்மைப் பிரகடனம் செய்திடுவீர் 


2670 


பூர்ணசுதந்திரம் தந்துவிடப் 

போட்டதோர் தேதிக்கு முன்னாலே 
ஆர்வமுடன் நீங்கள் ஆளுதற்கே 

ஆகஸ்டிலே வெளியேறுகின்றோம் 
எங்களின் நாட்டுச் சிப்பாய்களையும் 

ஏற்றிவிடுகிறோம் கப்பலிலே 
எங்களின் தேசத்து கவர்னர்களை 

ஏற்றிவிடுகிறோம் கப்பலிலே 
உங்களின் தேசப் பொறுப்பையெல்லாம் 

உங்களின் கையிலே தந்திடுறோம் 
உங்களோடு கூட வியாபார 

ஒப்பந்தம் ஒன்றையும் செய்திடுறோம் 
என்றேதிட்டம் எடுத்துச்சொன்னார் 

ஏற்றுக்கொண்டது கட்சியெல்லாம் 
ஒன்றேயாகிய இந்தியாவும் 

உடைபட்டுப்போனது அந்நாளில் 


244 


திட்டம் இது தன்னைக் கேட்டதுமே 

திடுக்கிட்டுப் போனார் பாதிப்பெயர் 
வெட்டுவிழுந்ததே பாரதத்தில் 

வீணாகிப்போனதே தேசமென்றார் 
பதினெட்டுலட்சம் மைல் பரந்த 

பாரததேசம் வெட்டுப்பட்டு 
விதிகெட்டு மதவெறிச்சண்டையினால் 

வீணாய்போவதைக் கண்டார்கள் 
அன்னியன்வந்து குறுக்கிட்டதால் 

ஆராய்ந்து பார்க்கவும் நேரமின்றி 
அண்ணனும் தம்பியும் சண்டையிட்டு 

அன்னையின் மேனி வடுப்படுதே 
பரங்கிப்பூப்போலே இருந்த இந்த 

பாரததேசம் பரங்கியரால் 
குரங்குகையில் பட்டபூப்போலே 

கோலமிழந்ததைக் கண்டார்கள் 
காலம் கணக்குத்தெரியாத 

காலமுதற்கொண்டு கௌரவமாய் 
ஞாலம்புகழ்ந்திட்ட இந்தியத்தாய் 

நாடு இரண்டாய் ஆனதுவே 
சேதுஹிமாசலம் எங்களது 

தேசத்தினெல்லைகள் என்றதுபோய் 
பாதிவழிதனை இந்தியாவின் 

பகரும் எல்லை என்றாகியதே 
திருவாச்சிபோட்ட சிலைபோலே 

சிங்காரமாக இருந்ததுபோய் 
உருவுங்குலைந்து திருவாச்சி 

உடைந்து விழுந்தது போலாச்சே 
அஞ்சில் ஒருபங்கு பூமியிதே 

அகில உலகத்தில் என்று சொன்ன 
நெஞ்சின்கருவம் பொடியாச்சே 

நிலைகெட்டுப்போனோமே என்றார்கள் 


2680 


பஞ்சநதிகளை சிந்துவையும் 

- பாகம் பிரித்துக்கலானோமே 
வஞ்சமதவெறி காரணமாய் 

வாழ்ந்த வீட்டைப் பிரித்தோமே 


245 


தோகைவிரித்த மயில்போலே 

தோன்றுமிந்திய தேசத்தையே 
பாகையிழந்த தலைபோலே 

பாகம் பிரித்துக்கொண்டோமே 
நாற்பத்தி அஞ்சரைக் கோடி மக்கள் 

நாட்டுக்கு மன்னர்கள் என்று எண்ணி 
நம்மை எதிர்க்க நினைத்தவர்கள் 

நடுங்கிவந்தது பொய்யாச்சே 
பாவிகள் கண்பட்டு பட்டு இன்று 

பத்துக்கோடிப் பேர்கள் பாகிஸ்தானும் 
பாக்கி முப்பத்தி அஞ்சரை தான் 

பார ததேசமென்றானோமே 


கட்டிஆள எண்ணிச் சொல்லவில்லை 

காசினியாட்சியை எண்ணவில்லை 
ஒட்டியிருந்த உறவு எல்லாம் 
ஊரார்கண்பட்டு பாழாச்சே 


காந்தி மகானுமிதைக் கேட்டுக் 

கலங்கிவிட்டார் ஆனாலும் 
சாந்தமகானுமித் திட்டத்துக்கு 

சம்மதமென்று உரைத்துவிட்டார் 
சம்மதஞ்சொல்லிய காரணத்தை 

தானேசிந்தித்துப் பார்த்துவந்தால் 
வெம்மதஇருள் இந்த நாட்டைவிட்டு 

விலகுவதெப்போ விடிவதெப்போ 
வெள்ளையராட்சி விலகுவதால் 

வீட்டையும் நம்மிடம் தருவதனால் 
உள்ளபடிக்கிதை ஒப்புக்கொண்டு 

ஒத்துமைகோல வழிபார்ப்போம் 
இங்கிலீசாட்சி விலகுவதால் 

எங்கள் அய்யன் இதை ஒப்புக்கொண்டார் 
தங்களின் ஆட்சி கிடைப்பதனால் 

தாடாளன் இதை ஒப்புக்கொண்டார் 
இத்தனை கேட்டுக்கும் காரணமாய் 

இருந்த மதவெறி தீராதேதா 
இந்தியா தேசமுழுதுமொன்றே 
என்றிடும் நாள்களும் வாராதோ 


2690 


246 


இந்துவும் முஸ்லீமும் ஒன்று என்றே 

இருந்து வாழ வழிகாண மட்டும் 
எந்தனுடம்பில் உழைக்க வலு ஈசனே 

தாருமென்றய்யன் சொன்னார் 
சுதந்திரமானது நாடு என்றே 

துள்ளிக்குதித்து மகிழாமல் 
இதந்தருமார்க்க மிந்நாட்டுக்கிந்த 

இந்து முஸ்லீம் உறவென்றுரைத்தார் 
என்றே காந்தி யெடுத்துரைத்து 

இரவுபகல் அதை எண்ணிஎண்ணி 
ஒன்றே இந்திய மக்கள் என 

உண்டாக்கு மார்க்கத்தை தேடுகிறார் 
தேசத்தில் வாழும் ஜனங்களுக்கே 

சேதிதினம் தினம் சொல்லுகிறார் 
மாசற்ற பிரார்த்தனை மண்டபத்தில் 

மகாத்துமாகாந்தி சொல்லுகிறார் 
அரிஜனங்களை கொடுமை செய்தால் 

அன்னத்திலே பின்னம் செய்துவந்தால் 
வரிசையுடன் வாழச் செய்யாமல் 

வம்புகள் தும்புகள் செய்துவந்தால் 


ஏழை முதலாளி பேதமிங்கு 

இருந்தால் நெஞ்சில் இரக்கமின்றி 
வாழவழியும் வகுக்காமல் 

வாயை மூடி இருந்துவந்தால் 


சாதிக் கொடுமைகள் செய்தாலும் 

சாத்தியம்மாறி நடந்தாலும் 
நீதிக்கு மீறி நடந்தாலும் 

நிலைக்காது இந்தத் தேசமென்றார் 
இந்தக் கொடுமைதனைத் தீர்க்க 

எல்லோரும் ஒத்து வாழ்ந்திடுங்கள் 
என்றே காந்தி மகாத்மாவும் 

இதயம் புண்ணாகிச் சொல்லுகிறார் 
அய்யன் அருளிடும் பொன்மொழிகள் 

அத்தனையும் நாட்டு நன்மைக்கென்றே 
செய்ய விரைந்து வருவீரே 

செகத்தினில் உள்ள இந்தியரே 


2700 


247 


1947 - ம் ஹ ஆகஸ்டு - மீ 15 - s இந்தியா தேசம் 

சுதந்திரமடைதல் 


வந்தேமாதரமென்று வணங்கவே 

வாக்கைக் கொடுத்தவள் தாய் 
நந்தேசம் இது என்று வணங்கவே 

நாக்கைக் கொடுத்தவள்- தாய் 


கன்னித் தமிழ்மொழி சொன்ன முனிவனை 

காசினிக்கே தந்த- தாய் 
இன்னும் பலகவி மாலைகள் சூடும் 

இளமை படைத்தவள் தாய் 


அன்னை நலந்திகழ் அன்னை நலம்புரி 

அன்னை விடுதலை யாயினாள் 
ஆடிவெள்ளிதனில் நாடிய செல்வம்கை 

கூடிவிடுதலையாயினாள் 


இந்தியயூனியன் பாகிஸ்தானென்று 

இரண்டு பெரும் நாடாய் 
சந்திரசூரியன் போலவே இந்தியத் 

தாரணி வாழ்ந்திடவே 


பத்துமதிசுமந்து பெத்துப்பெருமையுடன் 

பார்த்து மகிழ்ந்தவள் தாய் - இவள் 
எத்தனை எத்தனை , தலைமுறையாகவோ 

எங்களைத்தாங்கிடும் தாய் 


மஞ்சன நீராட்டி அஞ்சனமை தீட்டிக் 

கொஞ்சிமகிழுவள் தாய் - இவள் 
விஞ்சை நதிகளும் வியனுறும் காக்ஷியும் 

விதவிதமாய்த் தரும் தாய் 


வெள்ளியில் காப்பிட்டு தங்க வளையலிட்டு 

அள்ளி முத்தந்தரும் தாய்- இவள் 
வெள்ளிச்சுரங்கமும் தங்கக்கனிகளும் 

வெண்முத்தமும் தரும் தாய் 


பட்டும் பட்டாடையும் கட்டிப்பணி யணிந்து 

பொட்டுத்திருத்துவள் தாய் - இவள் 
கட்டத்துணி நெய்ய காட்டில் பருத்தியும் 

பட்டும் கொடுத்திடும் தாய் 


2481 


தொட்டிலில் தாலாட்டி கட்டியணைத்தமுதம் 

சுவைக்கக்கொடுப்பவள் தாய்- இவள் 
கொட்டிலில் ஆநிரை நின்று கறந்திடக் 

கொடுத்திடும் பாரதத்தாய் 


பாச்சி உம்மாச்சியும் பாட்டி தாத்தாவென்று 

பாஷை பயிற்றுவள் தாய் இவள் 
ராச்சியமாளவும் ராணுவம் சூழவும் 

ரந்திரம் தந்திடும்தாய் 


2710 


பாரதகாவியம் ராமாயணக்கதை 

படித்துக்கொடுப்பவள் தாய் - இவள் 
பாரதவீரரை ராமனை கிருஷ்ணனைப் 

படைத்துக்கொடுத்திடும் தாய் 


நாலைந்து பிள்ளை களாயினும் யாவரும் 

நம்பிள்ளை யென்றெண்ணும் தாய் - இவள் 
நாற்பத்தி அய்ந்தரைக்கோடி மகவையும் 

நடுநின்று காத்திடும் தாய் 
பெற்றவள் தன்னிலும் ஆயிரம் பங்கெம்மை 

பேணிவளர்த்திடும் தாய் - உயர் 
நற்றவ வானிலும் நாடு சிறந்தது 

நவ நங்கை பாரதத்தாய் 


கன்றினையீனும் கணத்துக்குமுன் மடி 

கனத்திடப்பால் தருவாள் 
ஒன்றுபடைக்கு முன் உலகத்துப்பூமியில் 

உணவுபடைத்திடுவாள் 


| 


என்றிந்த தேசம் முழுவதும் கூடி 

இரவுபகல் பாடி 
நன்றுவிளைந்த இந்நாள் தன்னை இந்திய 

நாடெங்கும் கொண்டாடி 


ஆனந்தக் களிப்பு 


டில்லியில் சென்னையில் தேசமெங்கும் கூடி 

திவ்யமணிக் கொடி ஏற்றினார் 
வல்லமையாவும் சுதந்திரம் தான்வந்து 

வாய்த்தவிதத்தையும் சாற்றினார் 


249 


கஞ்சிக்கில்லாமலும் கள்ளாலேயும்கெட்ட 

கைதிகளை சிறை நீக்கினார் 
கஞ்சிக்குப்பஞ்சமில்லாமல் இந்நாட்டினில் 

கழனி உழுபவராக்கினார் 


தொண்டுகள் செய்து துயர்பட்டபேருக்கு 

சொத்து நிலங்கள் பிரித்திட்டார் 
தூய உழவுத்தொழில் செய்து தேசத்து 

சோத்துக்கு வாரம் பிரித்திட்டார் 


செல்வக்குழந்தைக்கு தின்பண்டம் மிட்டாயும் 
தேன் 

குழல் அள்ளி வழங்கினார் 
சின்னஞ்சிறுவரும் காந்திமகானுக்கு 

ஜெயஜெயவென்று முழங்கினார் 
மாவிலைத்தோரணம் வாசலெங்கும் கட்டி 

வண்ணமும் சுண்ணமும் தீட்டினார் 
மாங்கிலியப் பெண்கள் பாரதமாதாவை 

வாழ்த்தியே ஆரத்தி காட்டினார் 


2720 


மஞ்சள் குளித்துமே குங்குமந்தீட்டிய 

மாதர்கள் நெய்விளக் கேற்றினார் 
மானிலம் ஆனினம்மற்றுள்ள செல்வமும் 

வாழ்கவே என்றடி போற்றினார் 
பூரணகும்ப மெடுத்தந்த வேதியர் 

ஆரணவேத முழங்கினார் 
பூத்த முகத்துடன் பொன்குடத்து நீரை 

பூரித்தெல்லோர்க்கும் வழங்கினார் 
தெந்தினம் பாடி உழவர்கள் கூடியித் 

தேசத்தைக் கொண்டாடி பாடினார் 
மைந்தரும் பெண்களும் கூடிக்கும்மியிட்டு 

மாநிலப் பேர்சொல்லி ஆடினார் 
ஆநிரைக்கி தூபதீபமும் காட்டி 

அழகழகாகவே பொட்டிட்டார் 
வானமுதந் தரும் வள்ளல்பசுக்களே 

வாழ்கவென்று திஷ்டி சுற்றிட்டார் 


தெய்வ உலாக்களும் திருவிழா கூத்துகள் 

செய்திந்த நாடெங்கும் முழங்கினார் 
தேனும் பழமும் கடலையும் கற்கண்டும் 

சீனியும் வாரி வழங்கினார் 


250 


பாரதி பாடல் படித்திந்த பாரத 

பாக்கியவான்கள் துதித்திட்டார் 
நாரதகீதமுழக்கி யின்னாடெங்கும் 

நாடகங் கூத்து நடித்திட்டார் 
ஏழையும் செல்வரும் இந்துவும் முஸ்லீம் 

எல்லோருமே கொடி யேற்றினார் 
வாழவைத்த கொடி வல்லமை மிக்கொடி 

வாழ்த்திவண்ங்கியே யேற்றினார் . 


கொடிப்பாட்டு 


வண்ணங்கள் மூன்று திகழும் மணிக்கொடி 

வானத்தின் மீது பறந்திடவே - எங்கள் 
எண்ணமும் செய்கையும் ஈடற்ற செல்வமும் 

இந்திய நாடும் சிறந்திடவே 


அருணோதய வண்ணச் செந்தூரம் பார் எங்கள் 

அன்னை திலகமடா 
கருணையும் ஞானமும் காவியும் பாரத 

கௌரவச் செல்வமடா 


பாலாழிமேலொரு நீலவட்டம் நின்று 

பாரினைக் காக்குமடா 
சீலமும் வாய்மையும் திறமைமிகும் தொழில் 

செல்வமுண்டாக்குமடா 


27301 


பச்சையும் வெண்மையும் செந்தூரமும் 

நடுப்பரிதியின் வட்டமுமே 
பச்சைசெழித்திடும் பாலும் பெருகிடும் 

லட்சுமி வாசமடா 


என்று வணங்கியே இந்தக் கொடிதன்னை 

ஏற்றிப்பணிந்தார்கள் 
எந்தெந்த நாளைக்கும் இதனைக் காப்போமென்று 

எண்ணித்துணிந்தார்கள் 


இந்துவும் முஸ்லீமும் ஏழைபணக்காரர் 

எல்லோருமின்னாட்டு 
சொந்தமக்களென்று இந்தக்கொடியின்கீழ் 

சூழ்ந்து பணிந்தார்கள் 


. 


251 


வந்தேமாதரம் அல்லாஹு அக்பர் 

எம்தேசம் ஜெயஹிந்த் 
என்றே முழக்கி போரிட்டபேர்களை 

எண்ணிப் பணிந்தார்கள் 


வாழும்மனைபொருள் மக்கள் சுற்றங்களை 

மறந்து இறங்கியபேர் 
மானிலச்சண்டையில் தானுமுயிர்விட்டு 

வானுலகஞ் சென்றபேர் 
தாதாபாய் நவுரோஜி பாலகங்காதரர் 

சத்தியவான் கோகலே 
மாதா நம்கஸ்தூரி அன்னை மகாதேவ 

பாயைப் பணிந்தார்கள் 
செந்தமிழ் நாடு சிறந்திட வந்திட்ட 

செல்வச் சிதம்பரனார் 
தேசமெங்கும் கப்பலோட்ட நினைத்திட்ட 

தெய்வச் சிதம்பரனார் 
மைந்தரும் சுற்றமும் வாழ்வு மனையாவும் 

மறந்த சிதம்பரனார் 
மாதாவுக்கே செக்குமாடா யுழைத்திட்ட 

மன்னர் சிதம்பரனார் 


மெய்யற நூலை உலகுக்குத் தந்திட்ட 

வித்தகஞான மகான் 
தெய்வத்தமிழ்மொழி செய்த தவப்பயன் 

தீரன் சிதம்பரனார் 


2740 


வாவேசு அய்யரை வாஞ்சியென் பாரையும் 

வாழ்த்தி வணங்கினராம் 
பூவேசுவர்க்கமாய் போரிட்ட பேர்களை 

போற்றி வணங்கினராம் 
ஆயிரமாயிர மாயுயிர் நீங்கிய 

அன்னையின் தொண்டர்களை 
யாரென்ன ஊரென்ன பேரென்ன வென்று நாம் 

அறியாத பேரையெல்லாம் 


மாயிருஞாலம் சிறக்க இப்பாரத 

மண்ணும் சிறந்திடவே 
வாழ்வினையீந்து அமரர்களாகிய 

வாலிபரைப் பணிந்தார் 


252 


காவியம் போற்றும் சரோஜினி போன்றவர் 

காந்தி வழியில் வந்தோர் 
தேவி நம் பாரத தேசம் சிறப்புற 

சேவைகள் ஏற்றுக்கொண்டார் 


செய்திடும் காரியம் முன்கூட்டிச் 

செப்பிடும் தீரர் நம்ராஜாஜீ 
வைதவர்வாழ்த்தி வணங்கும் பெரியவர் 
வங்கத்தை யாளவந்தார் 


உள்ளமும் ஜீவனும் உடம்புமலுக்க 

உழைத்தபெரியோர்கள் 
தள்ளாமை தன்னையே தள்ளி இத்தேசத்தை 

தலையில் சுமந்தார்கள் 


தந்தையும் தாயொடு தங்கை தமக்கையும் 

தன்னுட செல்வமெல்லாம் 
தன்னைப்பெற்ற இந்தப் புண்ணிய பூமிக்கு 

தத்தம் செய்த நேரு 


விந்தை ஹிமாசலம் கன்னிக்குமரி 

ரத்னாகரம் மேலமலை 
சொந்த எல்லை கொண்ட பாரதபூமிக்கு 

தந்தையென வந்தான் 


காந்தி மகான் இந்த காட்சிகளைக்கண்டு 

கருத்தில் சிரித்துக்கொண்டார் 
சாந்தி உபதேசம் செய்திடத்தானும் 
தனிவழியேகி நின்றார் 


மகாத்மா காந்தியடிகள் நவகாளி செல்லுதல் 


ஏழைக்கு நல்லவர் காந்திமகான் 

இரக்கம் உருவாக வந்தமகான் 
வாழ்விக்க வந்தவர் காந்திமகான் 
மானிலம் போற்றிடும் காந்தி மகான் 


இந்திய நாடு முழுது மொன்றாய் 

இந்துமுஸ்லீம் இருபேருமொன்றாய் 
வந்திடும் நாளை எதிர்பார்த்து 

வாழவரங்களும் வேண்டுகின்றார் 


2750 


253 


இரண்டுபட்டுப் போன துண்டுக்குள்ளே 

இந்திய நாட்டில் இனிவாழேன் 
திண்டு முண்டுகளைத் தீர்த்து வைப்பேன் 
தேசத்தை ஒன்றாக்கி வாழ்ந்திடுவேன் 


வெள்ளைக்காரன் இன்று 

போயிட்டாலும் 
வீட்டுக்காரன் சண்டை போட்டுக்கொண்டால் 
கொள்ளை மறுபடி நேருதற்கே 
கோலிய பாதை யிதாகாதோ 


வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டால் 

வெளியாருக் கேளனமாகாதோ 
நாட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கொண்டால் 
நாடு நம்மைவிட்டுப் போகாதோ 


சாந்தமுடன் வாழும் வாழுமப்பா 

சண்டை யில்லாமலே வாழுமப்பா 
தாயாம் இந்திய நாட்டு மண்மேல் 

தாயும் புள்ளையாக வாழுமப்பா 


பஞ்சாப் கல்கத்தா சிந்துவிலே 

பாரத நாட்டு நகர்களிலே 
அஞ்சி அஞ்சிப்பலர் வாழுகிறார் 

அவருக்குச் சேவைகள் செய்திடுவேன் 
பாரததேசம் விடுதலையாய் 

பாங்கு சுதந்தரம் வந்தாலும் 
பயமும் பகையும் விடாமலிங்கே 

பாரதமக்கள் தவித்திடுறார் 


நொந்தமனிதர்க்கு சேவை செய்யும் 

நோக்கமென்றே கொண்டு நான் வாழ்வேன் 
எந்த மனிதர்க்கும் உபகாரம் 

இல்லையென்றாலினி வாழேன் நான் 
என்றே காந்தி எடுத்துரைத்து 

எங்கெங்கோ செல்ல நினைத்திடுறார் 
நன்றே செய்யணும் பாரதத்தாய் 

நாட்டு விளக்கினைக்காக்கவேணும் 
தேசத்தில் சண்டை பிடித்துக்கொண்டே 

தெய்வத்தைநோகவே செய்யுவோமோ 
மாசற்ற காந்தி மகாத்மாவின் 
மனது புண்ணாகவே செய்யு வோமோ 


254 


மாணிக்கந்தன்னிலே மாசுபட்டு 

மண்ணில் புதைந்திடச் செய்யுவோமோ 
காணிக்கு ஆட்சியை வாங்கித்தந்த 
கண்கள் கலங்கவே செய்யுவோமோ 


2750 


பாரத தேசத்து வீரமக்காள் 

பாகிஸ்தான் இந்தியா வாழும்மக்காள் 
வீரர்கள் நாமொன்று சேர்ந்திடுவோம் 

வித்தியாசம்விட்டு வாழ்ந்திடுவோம் 


இந்தியா தேசத்தை ஒன்றாக 

என்றென்றும் வைத்துப் பணிந்திடுவோம் 
செந்திருவாகிய காந்திமகான் 

சிந்தை குளிர்ந்திடச் செய்திடுவோம் 


வாருங்கள் வாருங்கள் சோதரரே 

மானிலம் வாழ்ந்திட வாழ்ந்திடவே 
வாருங்கள் வாருங்கள் சோதரரே 

மாதா நெஞ்சம் மகிழ்ந்திடவே 


மாலையில் மல்லிகைப் பூவுமுண்டு 

மஞ்சனத்திப்பூவில் வாசமுண்டு 
சோலையில் நெரிஞ்சி முள்ளுமுண்டு 

சொல்லில் நயமில்லாச் சொல்லுமுண்டு 


வேலையில் உப்புத் தண்ணீரிடையே . 

விளையும் பவழம் விரும்புதல் போல் 
ஆலையின் சத்தத்திற் குள்ளிருந்தே 
ஆடையெடுத்து அணிவதுபோல் 


கல்லில் கிடைக்கிற வைரமணி 

கங்கணம் மோதிரம் ஆவதுபோல் 
நெல்லில் கலந்த பதர் தூற்றி 

நிதியாய்க் குமித்து வைப்பது போல் 


நல்லதை மட்டுமே தானெடுத்து 

நான் தந்த மற்றதை தள்ளிவிட்டு 
சொல்லிலும் பாட்டிலும் இக்கதையை 

சூழ்ந்த உறவோடு பாடிடுவீர் 


இரண்டாம் பாகம் 


2770 


கல்கத்தாவில் காந்திஜீ 
எங்கும் சுதந்திரம் என்பது பேச்சாய் இருந்திடும் தேதியிலே 
எங்கும் பாட்டும் கூத்தும் முழங்கி இருந்திடும் தேதியிலே 
ஆனந்தம் பரமானந்தம் என இருந்திடும் தேதியிலே 
அய்யன் மட்டும் தனியேவந்தார் வங்கத்து வீதியிலே 
தேசதேசமும் டில்லியை பாக்குது சிரிச்ச முகத்தோடு 
தேசத்தலைவர் வங்கம்வந்தார் வெறிச்ச அகத்தோடு 
பழிக்குப்பழியே வாங்கும் எண்ணம் பரவுவதைக் கண்டார் 
பகைவர்க்கருளும் காந்தி மகாத்மா பாரத்துயர் கொண்டார் 
அழிக்கும் கொள்கைக் கடிப்படையாகிய பழிக்குபழி வாங்கல் 
ஆகாதையா ஆகாதையா என்று அலறி நின்றார் 
கல்கத்தாவில் இந்து முஸல்மான் கலகச் சீமையிலே 
காந்திமகானும் வந்திறங்கி காவல் காத்திட்டார் 
சுதந்திரதினத்தில் சண்டைகள் பெருகி சோரை யோடுமென்றே 
சொன்னவரெல்லாம் திகைச்சு விட்டார்கள் சுவாமியவர்கண்டே 
காந்தியின் சிந்தை கருவூலமுமாம் கருணை ராஜாஜி 
கல்கத்தாவின் ஆட்சிப் பொறுப்பை கையில் ஏற்றுக்கொண்டார் 
காட்டுக்குதிரையை ஓட்டலகானை கையிலெடுத்தாராம் 
கருணை வழியில் குதிரையோட்டவே கையிலெடுத்தாராம் 
கண்ணன் காட்டிய வழியில் ஓட்டவே கையிலெடுத்தாராம் 
காந்திமகானின் வழியிலோட்டவே கையிலெடுத்தாராம் 
காந்திமகானும் ராஜாஜியும் கல்கத்தா வரவே 
கலகம் கொடுமை கொள்ளை கொலையும் கதறியோடிப்போச்சு 
சாந்த மகானை தங்கள் நடுவில் ஜனங்கள் கண்டதுமே 
தாயும் பிள்ளையும் ஆனார் கட்டித்தழுவிக் கொள்ளலானார் 
இந்தியர் முஸ்லீம் இருவரும்கூடி சுதந்திரம் கொண்டாடி 
ஏழைபங்காளன் காந்தியின் நெஞ்சுக்கின்பம் தந்தார்கள் 
மப்புப்போட்ட மானம் போலே தோணுது வங்காளம் 
மழையும்காணோம் வெய்யிலும் காணோம் மலங்குது வங்காளம் 
காந்திமகானும் இஸ்லாமானவர் காலிசெய்த வீட்டில் 
கத்திப்பழிக்கு பயந்து ஓடியே காலிசெய்த வீட்டில் 
வீட்டைவிட்டு ஓடிப்போக விரட்டப்பட்ட வீட்டில் 
வேதனைப்பட்ட முஸ்லீம் ஒருவர் விரும்பித்தந்த வீட்டில் 
முஸ்லீம் லீக்குத் தலைவராகிய சாயபுதன்னோடு 
முஸ்லீம் இந்துவும் இருவரும் ஒன்றாய் இருந்து வரலானார் . 
இஸ்லாமானவர் தெருவுக்குள்ளே இருந்துவந்தார் காந்தி 
இஸ்லாமானவர் வீட்டுக்குள்ளே இருந்துவந்தார் காந்தி 
இந்துவின் பேரால் கொடுமை செய்ய இடமும் கொடுக்காமல் 
இஸ்லாமானவர் தெருவுக்குள்ளே இருந்துவந்தார் காந்தி 
இனத்தார் என்னைக் கொன்றதன் பின்னே இஸ்லாமைக்கொல்லும் 
என்றே சொல்லி காந்திமகாத்மா இங்கிருக்க லானார் 


256 


2780 


மப்பு போட்ட மானம் குமுறி மடமடமடவெனவே 
மண்டை வெடிக்க இடியும் இடிச்சது மழையும் கிடையாது 
தப்புந்தவறும் செஞ்சே பழகிய சண்டைக்காரக்கூட்டம் 
தர்மரூபனை தாக்கிடவந்தது சண்டைக்காரக்கூட்டம் 
காந்தியிருந்த வீட்டுக்குமேலே கல்லை யெறிஞ்சிட்டார் 
கண்ணாடிக் கதவெல்லாம் உடைச்சு கலகம் செய்திட்டார் . 
இங்கே நீயும் ஏன் வந்தாய் என இறைந்து கூச்சலிட்டார் 
இஸ்லாமானவர் கையாளெனவே ஏந்தலை வைதார்கள் 
நொந்த புள்ளைக்கு தாயைப்போலவே நோக்கமுள்ள காந்தி 
நோப்பாளத்தைக் கண்டார் மனசு நொந்து போகலானார். 
என்னையடிச்சுக் கொன்று போடுங்கள் எதிரியென்றே கண்டால் 
என்ன வேண்டாலும் செய்யும் எனவே எதிரில் வந்து நின்றார் . 
கோபக்காரக்கூட்டம் செங்கல் கொண்டே எறிந்தார்கள் 
குணமலையாகிய காந்தியை செங்கல்கொண்டே எறிந்தார்கள் 
மதினா வழியில் நபி நாயகத்தை மக்கள் எறிந்தது போல் 
மலரைத் தூவும் திருமுகமேலே கல்லாலெறிஞ்சிட்டார் 
கடிமலர் தூவும் கருணைமுகத்தில் கல்லால் எறிஞ்சிட்டார் 
காந்திமகானின் திருமுகமதிலே கல்லால் எறிஞ்சிட்டார் 
கல்லும் பதறி துள்ளி ஓடியே காந்தியைக் கொல்லாமல் 
கண்ணாடிக் கதவின் மேல் மோதி கதறிவிழுந்த துவாம் 
கருணாமூர்த்தி காந்தியும் தன்னிரு கண்ணால் இதுதனையே 
கண்டார் கண்டார் கல்லுச்சிலை போல் நின்றார் நின்றாராம் 
மதமும் கொண்ட யானைகிளம்பி மாவுத்தனைக்கொன்ற 
மதவெறியிதனால் மானிடர் மாடாய் மாறுவதுங்கண்டார் 
நாட்டிலே வாழும் மக்கள் எல்லாம் நல்லமுறை கெட்டே 
நாயும் பூனை போல வாழ நானும் சகிப்பேனோ 
பெத்தவளாகிய பாரதமாதா சித்தம்நோகாதோ 
பெருமையைக்காணப் பிறந்த எந்தன் சித்தம் நோகாதோ 
கல்கத்தாவில் என் கண் முன்னே காணும்கொடுமையெல்லாம் 
காணச்சகியேன் உண்ணாவிரதம் கடைப்பிடிப்பேன் என்றே 
உண்ணாவிரதம் பிடிச்சே நானும் கண்ணைமூடினாலும் 
உலகத்துயரம் காணாமல் நான் உயிர்விடுவேன் என்றே 
அண்ணல் காந்தி புண்ணியமூர்த்தி ஆளப்பிறந்தமகான் 
அகிம்சை வழியில் சுயராஜ்யத்தை ஆக்கித்தந்த மகான் 
எண்ணங்குமுறி கண்ணுங் கலங்கி உண்ணாவிரதந்தான் 
இருக்கத்துவங்க பொறுக்குமோ தேசம் இருவரும் கூடினராம் 
இந்தியர் முஸ்லிம் இருவரும்கூடி இழைந்து பலபேசி 
இனியொருநாளும் வங்கந்தனிலே இல்லை சண்டையென்றே 
' தங்களுக்குள்ளே ஒத்துமைக்கமிட்டி தானுமமைத்தாராம் 
ஷகீத் சாய்பு முக்கர்ஜீயும் தானுமமைத்தாராம் 


257 


தூயவராகிய காந்திமகானும் துவங்கிய நாலானாள் 
நேயங்கண்டு உண்ணாவிரதம் நிறுத்திவிட்டோமென்றார் 
' உண்ணாவிரதந் தன்னை நிறுத்தி உடம்பு தேறு முன்னே 
ஓடிவந்தாராம் டில்லிப்பட்டணம் ஓங்கி எரியக்கண்டே 


2790 


டில்லியில் கலகம் 
ஆனைகுந்தி பட்டிணமென்பார் அஸ்தின புரியென்பார் 
ஆண்டுபழகுமூர் என்றும் சொல்வார் அழகாபுரியென்பார் 
அந்த நாள் முதல் இந்தியாவுக்கு அதுவே தலைநகராம் 
அந்தஊர்தான் இன்றும் நமது அழகிய தலைநகராம் 
அக்பர்பாதுஷா ஆண்டஊர் அது அஸ்தினபுரிநகரம் 
அவுரங்கசீப்பு தாண்டவம் போட்டதும் அஸ்தினபுரிநகரம் 
இந்து முஸ்லிமும் ஒன்றாயிருந்தது அஸ்தினபுரிநகரம் 
இரண்டு பிரிச்சி வெள்ளை யராண்டதும் அஸ்தினபுரிநகரம் 
சத்தியவாக்கு அரிச்சந்திரனும் தர்மபுத்திரன்தானும் 
சாமிகோவிலை தகத்து எறிஞ்ச கஜினிமுகம்மதுவும் 
ஆண்டு இருந்த ஊராபையா டில்லிப்பட்டணமும் 
ஆயிரம் ஆயிரம் ராஜாங்கத்தை ஆண்டது அவ்வூரு 
எத்தனை அரசோ பார்த்தது அய்யா இந்த டில்லிநகரம் 
அத்தனைக்கும்மேல் அழியாதிருப்பது அந்த டில்லிநகரம் 
ஆனை சேனையும் குதிரையும் கொடியும் ஆயிரலக்ஷமுமாய் 
அழிந்துபோயும் பின் அழியாதிருப்பது அந்த டில்லிநகரம் 
மணிமுடியெல்லாம் டில்லிப்பட்டிண மண்ணில் பார்த்திடலாம் 
மன்னவர்வாழ்வை டில்லிப்பட்டிண மண்ணே கதை சொல்லும் 
கோபுரமாயிரம் கண்டதுமுண்டு டில்லிபட்டிணமே 
கோரிகளாயிரம் கண்டதுமுண்டு டில்லிபட்டிணமே 
நாலுவேதமும் முழங்கின துண்டு டில்லிபட்டிணத்தில் 
நமாசு ஓதி வணங்கிய துண்டு டில்லிபட்டிணத்தில் 
கிரந்தாசாகிப் முழங்கிய துண்டு டில் லிபட்டிணத்தில் 
கிருஸ்தவவேதம் கேட்டதும் உண்டு டில்லிபட்டிணத்தில் 
பாலியும் இந்தி நாகரி தமிழும் பாரதவடமொழியும் 
ஆலிம் அரபு ஆங்கிலமொழியும் அரசு செலுத்து மூராம் 
துரியோதனனும் ஆண்டது உண்டு துச்சாசனனும் ஆண்டது உண்டு 
விதுரமகானும் இருந்தது உண்டு வேதமுதல்வனும் வந்ததுஉண்டு 
அந்த ஊரிலே இந்து முஸ்லீமும் அடிச்சுக்கொண்டார்கள் 
அண்ணன் தம்பியுமாக இருந்தவர் அடிச்சுக்கொண்டார்கள் 
வந்த இடத்தில் பழிக்குப்பழியே வாங்கநினைத்திட்டார் 
வாழும் முஸ்லிம் மக்கள் பலரை வதைக்க நினைத்திட்டார் 
வந்தமக்களின் கொடுமையைக்கேட்டு இருந்த மக்கள் தாமும் 
வாழும் முஸ்லிம் மக்களையே பழிவாங்க நினைத்திட்டார் 
பாகிஸ்தானை தாயென நம்பும் பாபிகள் சிலமுஸ்லிம் 
பாலாஈட்டி கத்தி துப்பாக்கி பதுக்கி வைத்துக்கொண்டார் 

17 


258 


எங்குபார்த்தாலும் இந்து முஸ்லிம்கள் கலகம் கலகமய்யா 
எரியுது கோயில் எரியுது பள்ளி எங்கும் எரியுதையா 
நாளும் பொழுதும் கலகம் கலகம் நகரெங்கும் கலகம் 
நமாசு இடத்தில் கோயில் குளத்தில் நடக்குதையா கலகம் 
ஆளும் பணமும் பொருளும் பொன்னும் ஆயிரமாயிரமாய் 
அடித்துக்கொண்டே அழிந்ததையா அஸ்தின புரிநகரில் 
காந்தி மகானும் டில்லிப்பட்டணம் கடுகி ஓடிவந்தார் 
சாந்தியுடன் தான் வாழும் என்று ஜனத்தைப் பார்த்துச் சொன்னார் 
எந்தப்பக்கமும் இந்து முஸ்லீமில் இணங்கிவராமல்தான் 
இருவர் தானும் காந்தியின் கண்முன் இடும்பு பேசலானார் 
ஹைதிராபாத்தில் இந்து முஸ்லீம்கள் அடித்துக் கொண்டார்கள் 
அஹமதாபாத்தில் இந்து முஸ்லீம்கள் அடித்துக்கொண்டார்கள் 2800 
காஷ்மீரத்தில் கள்ளக்கூட்டம் காட்டு மாடு போல 
கலகம் கொள்ளை செய்யப்புகுந்து கலக்கிப்போடலானார் . 
கொள்ளைக்காரன் கூட்டத்துக்கு குண்டுமருந்தெல்லாம் 
கொடுத்தது பாகிஸ்தானம் ஆளும் கூட்டியனுப்பியதாம் 
இந்தச் சேதியை இந்தியர் கேட்டு சிந்தை நொந்தார்கள் 
இஸ்லாம் மக்களில் நல்லவர்கூட எதிரிகள் என்றார்கள் 
எந்தப்பக்கம் திரிம்பிட்டாலும் இருதயம்குமுறிடவே 
இந்து முஸ்லீம்கள் அடித்துக்கொண்டார் இதனைக்கண்டதுமே 
பிர்லா மாளிகை தன்னில் நடக்கும் பிரார்த்தனைக்கூட்டத்தில் 
பெரியவராகிய காந்திமகானும் பித்தரைப்போல்நின்றே 
சித்தம் நொந்து தேசமக்களை தீயவராகாமல் 
சிந்தை களித்து வாழும் ஒன்றாய் சேர்ந்து வாழுமென்றார் 
குரான் ஓதக்கூடாதென்று கூச்சல் போட்டார்கள் 
கோபங்கொண்டு காயிதமெழுதி குழப்பம் செய்தார்கள் 
எம்மதமாயினும் சம்மதமப்பா ஈசன் ஒருவன்தான் 
ஏசுவும் நபியும் எஜுரும் சாமமும் ஏற்றும்பொருள் ஒன்றே 
தனியொருமனிதன் கொடுமை செய்தால் சாதியைவையாதீர், 
தவறியபிள்ளை கொடுமைக்காக தாயைக்கொல்லாதீர் . 
ஒற்றுமையில்லா நாட்டில் நானும் உயிருவாழலாமோ 
ஒற்றுமையில்லா நாட்டில் சுதந்திர முப்புக்கும் ஆமோ 
செல்லாக்காசாய் நானுமிருந்து சீவனம் செய்யாமல் 
செம்பொடு செம்பாய் மண்ணோடு மண்ணாய் சீக்கிரம் போயிடலாம் , 
இந்து முஸல்மான் ஒற்றுமை வந்து என் கண்ணால் காண 
இயலாவிட்டால் உயிருடனிருந்து என்ன பயன் என்றே 


259 


2810 


டில்லி உண்ணாவிரதம் . 
பதினஞ்சாம் முறை உண்ணாவிரதம் பாபூ எடுத்திட்டார் 
பாரததேசமக்கள் யாவரும் துடியாத்துடிச்சிட்டார் 
நாற்பத்தெட்டாம் வருசம் சனவரி பதிமூணாந்தேதி 
நாட்டுக்கெல்லாம் நல்ல நாளிலே நாடிய வேளையிலே 
உத்தராயணம் சத்தியஜோதி உயருந்திருநாளில் 
ஊருக்கெல்லாம் தெய்வம் காந்தி உபவாசம் என்றார் 
செந்தமிழ் நாட்டார் இதனைக் கேட்டு சிந்தை துடிச்சிட்டோம் 
செல்வமே எங்கள் காந்தி மகானே ஜெயம்பெறுவீரென்றோம் 
பொங்கல் புதுநாளையா அன்று புண்ணியன் உபவாசம் 
பொறக்குது அய்யா தமிழ்ப்புதுவருசம் புண்ணியர் உபவாசம் 
பாலு பொங்கவே என்றால் நெஞ்சம் பதறிப் பொங்குதையா 
கரும்புதிங்கவே கையிலெ எடுத்தால் கண்ணீர் பொங்குதையா 
தமிழர் நாட்டில் இந்து முஸ்லீம்கள் சண்டைகிடையாது 
தகப்பனாகிய காந்திமகானுக்கு தப்பிதம் செய்தறியோம் 
வடக்கத்திநாட்டார் அடிச்சுக்கொண்டே வருமம்காட்டியதால் 
மகாத்துமாவைப் பட்டினிபோட்டு வாட்டுகிறார் என்றே 
அய்யா தமிழன் யாவருங்கூடி அலறிச்சொன்னார்கள் 
ஆண்டவன் அருளால் வருசம் நன்றாயாகணும் என்றார்கள் 
உண்ணாவிரதம் புடிச்சதும் டில்லி ஊரெல்லாம்கூடி 
உடலும்பதறி உள்ளம் சிதறி ஓடியாடலானார் 
இந்தியர் முஸ்லீம் சீக்கியர் பார்ஸீ இந்துமகாசபையும் 
சிந்திய ரத்தந்துடைத்திடுவோமென சேவை செய்யவந்தார் 
சமாதானத்தைக் காக்கதாங்கள் தத்தம் தானென்றார் 
சகோதரர் போல் வாழச்செய்வோம் சத்தியம் இதுவென்றார் 
காந்திமகானும் திட்டம் ஏழு கருதிக்கேட்டாராம் 
கையொப்பம் போட்டுத்தாரும் என்றே கருதிக் கேட்டாராம் 
திட்டம் ஏழும் படித்தால் நெஞ்சம் திடுக்கிடும் சீமையெல்லாம் 
தெய்வம்போலே காந்திமகானின் சிந்தனை தெரிஞ்சிடுமாம் 
தானும் பிறந்த நாட்டிலே வந்தவர் தர்மம் தவறாமல் 
தயவே உருவாய் வாழுவீரென்று தானே திட்டமிட்டார் 
முஸ்லீம் மக்கள் தம்மை மற்றோர் முன்னின்று காக்கோணும் 
முன்னைசெய்தது என்னவாயினும் முதலில் மறக்கோணும் 
பழிக்குப்பழியே வாங்கும் செய்கையை பாரத வீரரெல்லாம் 
பாபம் என்றே கருதிவாழுவீர் பரமதயா நிதியாய் 


2820 


260 


என்றே சொல்லி திட்டம் ஏழுவகுத்துக்குடுத்தாராம் 
ஏழைபங்காளன் இந்திய நாட்டை வாழவைத்த வீரன் 
இத்தனைக்குள்ளே நாளைஞ்சாச்சு என்னை யன் தனக்கே . 
இதய ஓட்டமும் பேச்சும்மூச்சும் இடக்குச் செய்திடவே 
சுத்தியிருந்த வைத்தியரெல்லாம் பித்துப் பிடிச்சவராய் 
சுவாமி தெய்வத்தை வேண்டுவதானார் சுவாசத்தைக்காக்க 
அந்த வேளையில் அபுல்கலாமு ஆசாதும்பாபூ 
ஆகிய ராஜேன்பாபுவும் கூடி அய்யனிடம் வந்தே 
சமாதான ஒப்பந்தம் ஒன்றைத்தந்தே வணங்கிடவே 
சாந்தமகாத்மா உண்ணாவிரதம்தன்னை நிறுத்தினராம் 
ஆசா தின்கை யதனால் தந்த ஆரஞ்சுப்பழத்தை 
அய்யன் காந்தி அருந்தியே கொண்ட நோம்பு துறந்தாராம் 
தேசம் முழுவதும் கோயில்குளத்தில் தீபதூபம்போட்டு 
தேசத்தந்தையைக் காத்தாயென்றே தெய்வத்தைப் பணிந்தார்கள் 


2830 


குண்டுவீச்சு 
காந்தி மகானும் நோம்பு துறந்த களையும் தெளியாமல் 
காரியமொன்றே கருத்தாய்க்கொண்டு காலந்தள்ளலானார் 
எழுந்து நடக்க திடமில்லாமல் ஏழெட்டுப்பேராய் 
ஈஸசேரில் தன்னை வைத்து எடுத்துப்போகச் சொல்லி 
பிர்லாமாளிகை தன்னில் நடக்கும் பிரார்த்தனைக் கூட்டத்தில் 
பேசுந் தெய்வம் ஆகியகாந்தியெம் பெருமான் பேசுகிறார் 
கூட்டந்தனிலே நெஞ்சிலிருந்த குறை தீர்ந்தது என்றார் 
குடும்பத்திலுள்ள சண்டை தீர்ந்தது குழந்தைகளா என்றார் 
இந்து முஸ்லிம்கள் ஒத்துமையாக இருந்து வாழ்வதானால் 
இன்னும் அய்ம்பது வருச மிருப்பேன் எம்பிக்குதிச்சிடுவேன் 
நூற்றிருபத்தைந் தாண்டுகள் வாழ நோக்கங்கொண்டேன் நான் 
நுங்கள் கையிலே இருக்குது இந்த நோக்கம்தானென்றார் 
இந்தப்படியே சொல்லியிருக்கும் எங்கள் மகாத்மாமேல் 
எறிஞ்சானையா குண்டை யொருத்தன் எங்கெ யிருந்தோ தான் 
குறியும் தப்பி குண்டு வெடிச்சது கூட்டத்தின் மேலே 
கூகூவென்றே சத்தம்போட்டது கூட்டச்சனமெல்லாம் 
குண்டை எறிஞ்ச பாவியைப் பிடிச்சுக்கொண்டது போலீசு 
கோமளரூபனை கொல்லவந்தவன் குலைநடுங்கி நின்னான் 
இந்திய தேசத்தைக் காக்க வந்தவன் என்னையன் காந்தி 
ஏசுகிறிஸ்துபோல் ஒரு மொழி சொன்னான் இதயங்கனிவோடு 


2840 


261 


இரக்கம் உருவாய் எடுத்துவந்தவர் என்ன சொன்னாரையா 
கருணை உருவாய் வந்த மகாத்மா கருதிச் சொன்னதென்ன 
குண்டை எறிந்தவன் தன்னை ஒன்றும் கொடுமை செய்யாதீர் 
கோபதாபத்தால் ஆத்திரப்பட்டு பழியும் வாங்காதீர் 
தண்டனை செய்வதில் கடுமை வேண்டாம் தயவு காட்டுமென்றே 
தந்தை காந்தி நேருவினிடமே தயவாய்க் கேட்டாராம் 
குற்றவாளியை மன்னிக்குங் குணம் கொண்ட மகாத்மாவும் 
கொல்லவந்த ஓர் பாம்பையும் கொல்லக் கூடாதென்றிடுவார் 
தன்னைக்கொல்லவந்த பசுவையும் தானே கொன்றிடலாம் , என்ற 
தத்துவந்தன்னை தகர்த்திட வந்தவர் சாந்தமகாத்மாஜீ 
தந்தையைத்தாயை மைந்தர்வைதால் தாயார் என் செய்வாள் 
தன் தலைவிதியை நொந்து கண்ணீரை தரையில் சிந்திடுவாள் 
மைந்தர் குற்றம் தன்னைச் சொல்ல வாய்திறக்கமாட்டாள் 
வந்தவர் ஏதும்கேட்டால் தன்னுட வருத்தம் சொல்லமாட்டாள் 
அந்தமாதிரி காந்திமகானும் அன்பே உருவாகி 
ஆண்டவனிடமே வேண்டிக்கொண்டார் அஹிம்சை வாழ்கவென்றே 2850 


. 


உபதேசம் 
வகுப்புவாதத்தை தீர்ப்பது ஒன்றே மனதில் கொண்டவராய் 
வாழ்வு சிறக்கும் மார்க்கம் ஒன்றே மனதில் கொண்டவராய் 
தகப்பனாகிய காந்திமகானும் சாந்தம் சத்தியத்தை 
தானே வழக்கம் கொள்ளும் என்று தயவாய்ச் சொல்லிவந்தார் 
சோதரவாழ்வைச் செய்துகாட்டிய தூயவன் போசென்றார் 
சுத்தமானதோர் இந்தியர் போஸைத் தொழுகவேண்டுமென்றார் 
சுபாஷ் சந்திரபோஸை நினைத்து துக்கப்பட்டாராம் 
சுத்தவீரனைப் போற்றி மகிழ்ந்து துக்கப்பட்டாராம் 
மதவெறி தன்னால் கொடுமைப்பட்ட மாதர்கள் தமையும் 
மாநிலத்தோர்கள் தயவுகாட்டியே வாழவைக்க வேணும் 
வெறியன்வெறியால் வீடுகடத்திய வீரமாதர் தம்மை 
வேண்டாமென்றே விரட்டியடித்தால் விளக்கவிந்து போகும் 
காக்கத்திடமின்றி போக்கிலேவிட்ட கன்னிப்பெண்தமையே 
காலில்விழுந்து வணங்கி இனத்துடன் சேர்க்கவேண்டு மென்றார் 
தமிழும் தெலுங்கும் கன்னடமும்தான் தனியரசானாலும் 
தாயார்போலே இந்திய நாட்டை தானும் பார்க்கவேணும் 
தன்னரசாக ஆள நினைத்தால் சண்டை மூண்டுபோகும் 
சமாதானமே இந்தியதேசத்தில் தானழிந்துபோகும் 


262 


2860 


பேச்சுவாரியாய் பிரிவினை செய்து பெருமை கொண்டாலும் 
பெரிய தேசமாம் இந்திய நாட்டில் பிரிந்து வாழக்கூடாது 
என்றே காந்தி எடுத்து உரைத்து எல்லை பிரிப்பதிலும் 
இருவரும் ஒருமனதாகிடவேண்டும் இன்னொருவர் தமையே 
கூப்பிட்டுவந்து எல்லை பிரித்துக் குடுமிபிடிக்காதீர் 
கூட்டுச் சேர்ந்து பாகம் பிரித்துக்கொண்டு வாழுமென்றார் 
அன்பிலடைந்த இன்பக்கனியை அனலில் போடாதீர் 
அன்பில் விளைந்த சுயராஜ்யத்தை அழித்துப் போடாதீர் 
துன்பச்செயலும் மதவெறிநோயும் துயரம் தந்துவிடும் 
சோதரச்சண்டை போட்டாலுங்கள் சொத்து கொள்ளைபோகும் 
காந்தியிருக்கும் இடத்திலே மட்டும் சாந்தம் இருக்குதென்றால் 
கல்லோ செம்போ சிலையோ நானும் காலமெல்லாம்வாழ 
சேவாகிராமம் செல்ல நினைக்கிறேன் சிந்தைக்களிப்போடு 
சீக்கிரம் விடையே தாரும் நீங்களும் சிந்தைக்களிப்போடு 
பாரதநாட்டில் மதவெறி நீங்கி பகைமைதீரவேணும் 
பாகிஸ்தானில் ஒத்துமை விளைந்து பார்க்கப்போகவேணும் 
வேலை நிறுத்தம் செய்திட இப்போ வேற்றளாட்சியில்லை 
வீட்டுக்குள்ளே நாட்டுப்பெண்கள் வேலைநிறுத்தமுண்டோ 
சுதந்திரநாட்டில் தொழிலும் பெருகி சுகமும் கிடைக்கோணும் 
சோறும் துணியும் வீடும் கிடைத்து சுகவாழ்வாகோணும் 
தொழிலாளிகளே நாடு சிறக்க தொண்டு செய்யும்பேர்கள் 
சொந்த நாட்டையே காரும் உங்கள் சோம்பலை ஓட்டுமென்றார் 
பழிக்குப்பழியே வாங்குவதென்றால் பாபம்தான் மிஞ்சும் 
பழியில்வளர்ந்த தேசம் எதுவும் படத்தில் நிற்காது 
அழிக்கும் பழியே நெஞ்சில் அனலாய் அன்பை யெரித்துவிடும் 
அன்பு எரிந்தால் உலகில்தானே ஆனந்தம் ஏது 
பிள்ளைப்பாசம் பெண்கள் பாசம் பெண்டாட்டிப்பாசம் 
பேரருளாளன் பாசம் எதுவும் பெருகிய அன்பால்தான் 
அன்பையிழந்த முகத்தில் ஈசன் அருளும் கிடையாது 
அன்பையிழந்த நாட்டில் எங்கும் ஆனந்தம் கிடையாது 
அன்பே தெய்வம் அன்பே செல்வம் அன்பே பேரின்பம் 
அன்பே பெருமை அன்பே அருமை அதனில் வாழுமென்றார் 

பிரார்த்தனைக்காட்சி 
இந்தப்படியே பிரார்த்தனை மேடையில் இதமொழி கூ றிடுவார் 
ஈசனைப்போலே எதிரில் வருவார் எங்கள் மகாத்மாஜீ 


2870 


263 


2880 


எழுபத்தொன்பது வயதுகடந்த காந்திமகாத்மாவும் 
என்றும் பிரார்த்தனை செய்திடவருவார் எங்கள் மத்தியிலே 
ஆயிரமாயிரம் லட்சலட்சமாய் அமர்ந்திருக்கும் கூட்டம் 
அருளே உருவாய் வருவார் காந்தி யாடி அசைந்தபடி 
தும்பைப் பூபோல் வெள்ளைக்கதரில் தூய முண்டுபோர்த்தி 
துறவியைப்போலே நாலுமுழத்தில் தொங்கு கச்சம் கட்டி 
கையை எடுத்து வணங்கி வந்திடும் காட்சியைக் கண்டிட்டால் 
கருணை பெருகும் கண்ணீர் உருகும் கருமவினை போகும் 
மோகனப்புன்னகை தவழும்திருமுக மண்டலமீதினிலே 
யோக சாதனை தெரியும் காந்தியின் உத்தம நெற்றியிலே 
தெய்வக்களையே திகழும் திருமுக மண்டலமீதினிலே 
செம்பொன் மாத்து தோத்துப்போகும் திருவருள் மேனியிலே 
விக்கிரமாதித்தன் சிம்மாசனம்போல் விளங்கும்மேடையிலே 
வேதம்கீதம் உபநிஷதம்போல் வீரன் ஏறிநிற்பார் 
பதினெட்டுப்படி தாண்டிக்குதித்து பரணியின் மேலேறி 
பாரெங்கும்புகழ் காந்திமகாத்மா பார்ப்பார் எங்களையே 
மாலைக்கதிரவன் ஒளியில் நிற்பார் மகாத்துமாகாந்தி 
மாற்றறியாத செழும்பசும்பொன்னோ மாணிக்கச்சிலையோ 
கடலைப்போலே கூச்சல்போடும் காத்திருக்கும் கூட்டம் 
கருணாமூர்த்தி ஒருமுறைபார்ப்பார் கப்புசிப்புன்னாகும் 
எல்லோருக்கும் தெரிசனம் தரவே என்னையன் காந்தி 
ஏந்தல் திருமுகம் தன்னைத்திருப்பி எங்கும் நோக்கிடுவார் 
பார்த்தபார்வையில் மாந்தர்செய்த பாவம் பறந்தோடும் 
பார்த்தபார்வையில் சிந்தையில் உள்ள பகையும் பறந்தோடும் 
உள்ளமெங்குமே அன்பு நிறைந்து உற்சாகங்கூடும் 
உண்மைப்பொருளை நாடும் இதயம் உவகையோடுதேடும் 
கல்லாலின் கீழமரும் ஆதிக் கடவுள் இவர்தானோ 
கடைத்தேறும் வழிகாட்டும் கீதைக் கண்ணன் இவர்தானோ 
சொல்லாலும் மனதாலும் வணங்கும் சுகப்பிரும்மம் இவரோ 
சுத்தஜோதியாய் திகழும் வேதச் சுருதிப் பொருளிதுவோ. 
அருளே உருவோ பொருளே உருவோ 

அன்பே உருவோ அமுதே உருவோ 
மருளே ஒழியும் மனமே தெளியும் 

மருந்தே சிந்தை விருந்தே எங்கள் 
மனமே கோயில் கொண்டமகாத்மா 

மன்னா என்றும் மறையாமணியே 


2690 


264 


குருவே குருவே குகனேதெய்வக் 

கொழுந்தே குமரா குருதேசிகனே 
திருவே எங்கள் செல்வமேஞான 

சீலா இந்தியர் செய்தவப்பயனே 


காந்தி மகாத்மா சாந்த மகாத்மா 

கருணைபொழியும் ஏந்தல் மகாத்மா 
சோர்ந்தவருள்ளம் வாழும் மகாத்மா 

துணையே உருவாய் வந்த மகாத்மா 
அன்னை தந்தை அய்யன் மதலை 

முன்னைத்தவமே மோகன முனிவா 
உன்னைப்பணிவோம் உன்னைப்பணிவோம் 

உள்ளப்பகையே கொள்ளோம் கொள்ளோம் 
சத்தியவாழ்வே வாழ்வோம் வாழ்வோம் 

சத்தியமொன்றே சொல்வோம் சொல்வோம் 
கத்தியெடுக்கோம் குத்திடமாட்டோம் 

கருணை வளர்ப்போம் மரணம் அஞ்சோம் 
சரணம் சரணம் குருவே சரணம் 

சாந்தமகாத்மா திருவடி சரணம் 
சரணம் சரணம் இந்தியர் வாழ்வைத் 

தந்த எந்தையே சரணம் சரணம் 


2900 


என்று பணிந்து வையகமெல்லாம் இருந்து வரும் நாளில் 
இங்கிலீஷாண்டு நாப்பத்தெட்டு ஜனவரி முப்பதிலே 
சுதந்திரம்வந்த ஆறாமாசம் சோதி மறைந்ததையா 
தூயவராகிய காந்தி மகாத்மா ஆவி பிரிந்ததையா 
ஆடி வெள்ளிக் கிழமையதனில் நாடு சிறந்ததையா 
ஆறாமாசம் தை வெள்ளியிலே அய்யனைப் பறிகொடுத்தோம் 
பிர்லா மாளிகை மைதானத்தில் பிரார்த்தனை கூட்டத்தில் 
பெரியமகாத்மா பேசவந்திடும் பிரியமான நேரம் 
ஆபாகாந்தி தோளைத்தழுவி அய்யன் வரும்போது 
அருகிலிருந்தொரு பாவி கிளம்பி அவரு பக்கம் வந்தான் 
புத்திலிருந்து பாம்புகிளம்பி கொத்திய பாவனை போல் 
சத்தியரூபனை கொல்லக்காலன் சமயம் பாத்து வந்தான் 
பாபூஜீயே சரணம் என்று பாதத்தில் விழுந்தான் 
பதுக்கியிருந்த துப்பாக்கியை கைப்பற்றிக்கொண்டெழுந்தான் 
வந்தனம் செய்த காந்தி மகாத்மா மார்மேலே சுட்டான் 
வாழவைத்தவர் காந்தி மகாத்மா வயிற்றினிலே சுட்டான் 
குண்டு துளைத்தது காந்திமகாத்மா குலையும் துடிச்சிடவே 
குண்டு துளைத்தது தேசம் முழுவதும் குலையும் துடிச்சிதுவே 


265 


2916 


குண்டு துளைத்தது மானிடவர்க்க குலையும் துடிச்சிடவே 
குண்டு துளைத்தது சத்தியம் அகிம்சை கொல்லாமை தனிலே 
ராமா ராமா ராமா என்றே என்னையன் விழுந்தார் 
இறக்கை வெட்டின சடாயுபோலே என்னையன் வீழ்ந்தார் 
இரண்டு கையையும் தலைமேல் தூக்கி ராம ராமவென்றே 
ஈசனுடம்பில் கலந்தாரையா எங்கள் மகாத்மா ஜீ 
ரகுபதிராகவ ராஜாராம் பதீதபாவன சீதாராம் 
ரகுபதிராகவ ராஜாராம் பதீதபாவன சீதாராம் 
ஈச்வர அல்லா தேரேநாம் ஸப்கோ ஸந்மதி தேபகவான் 
ராமா ராமா ராமாவென்றே காந்தி விழுந்தாராம் 
ரகுபதிராகவன் திருமேனியிலே இரண்டறக் கலந்தாராம் 
தாரகநாமம் தன்னையுரைத்து சாந்தன் விழுந்தாராம் 
தாரகநாமப் பொருளொடு ஒன்றாய் சாயுஜ்யம் பெற்றார் 
காந்திமகானும் கலந்தார் பூமியில் காற்றோடு காற்றானார் 
கருணை வள்ளலும் கலந்தார் ஜோதிக் கதிரொடு கதிரானார் 
சாந்தமகாத்மா பூதவுடம்பை தானும் விட்டு விட்டே 
சத்திய மென்னும் பொருளொடு ஒன்றாய் நித்தியமாய்விட்டார் 
பாரதநாட்டிற்கு தந்தையவன் 

பாவத்தை வென்றிடும் சிந்தையவன் 
மாரத வீரரை வாசகத்தால் 

மானிலத்தில் தோன்றச் செய்ததவன் 
சூரர்கள் கோடி படைத்துவிட்டான் 

சுத்தசுயாட்சியை வாங்கித் தந்தான் 
ஆரமுதாகிய சத்தியமும் அன்பும் 

அகிம்சா தத்துவமும் 
கொள்கை நமக்குக் கொடுத்து உள்ளான் 

கொண்டு செலுத்தி நடத்தி வந்தால் 
கோடானு கோடி தலைமுறைக்கே 

வாடாமல் இந்தியர் வாழ்ந்திடலாம் 
வழியை அமைத்துக் கொடுத்த மகான் 

வந்தகடமை முடிந்ததென்றே 
அழியும்உடம்பை அழித்துவிட்டே 

ஆதிப்பரம் பொருள் ஆகிவிட்டார் 
ஏசுவைக் காட்டிக்கொடுத்தவனும் 

ஏப்ரஹாம் லிங்கனை கொன்றவனும் 
ஏந்திழை ஜோன் என்னும் ஞானியையும் 

எங்களின் காந்திமகான்தனையும் 
கூடப்பிறந்த குலத்தவரே 

கொன்று குமித்தவராகுமைய்யா 
கூடப்பிறந்த வியாதியதே 

கொன்றிடுமென்பது பொய்யாமோ 


2920 


266 


ஆழக்கடலைப் படைத்த முதல் 

அனலைத் தானும் படைக்குதைய்யா 
நீலக் கடலைப்படைத்த முதல் 

நெருப்பு தன்னை படைக்குதைய்யா 


வாசமலரை படைத்த முதல் 

வண்டு குளவியை படைக்குதைய்யா 
நேசரைத் தானும் படைத்த முதல் 

நிஷ்டூரம் தன்னை படைக்குதைய்யா 


ஜோதி கதிரவன் தான் படைத்து 

சூனியம் ஆன இருள் படைத்து 
ஆதிப்பிறப்பைப் படைத்தவளே 

அந்தியகாலமும் தான் படைத்தாள் 


ஈசன் திருவிளையாடலிலே 

என்னென்ன அற்புதம் உண்டென்று நாம் 
யோசனை செய்ய முடியாது 

உட்பட்டுத்தானே ஆகவேண்டும் 


காலம்படைத்த கடவுளையும்காந்தியைத் தந்த கடவுளையும் 
சீலந்தவறாது கைதொழுவோம் சேவையை என்னாளும் நாம்மறவோம் 
சத்தியமன்பு வழிச்செல்வோம் சாந்த அகிம்சையைக்கைக்கொள்ளுவோம் 
நித்தியமானதோர் காந்திம கான் நெறிபிடித்து நடந்திடுவோம் . . 
நல்லவரென்றுபெயரெடுப்போம் நாட்டுக்கு நல்லதைச் செய்திடுவோம் 
கொல்லவரும்புலிதன்னையுமே கொல்லாவிரதம் கைக்கொள்ளுவோம் 
வாழிய வாழிய காந்திமகான் வள்ளல் வகுத்த நெறிவாழி 
ஊழிஉலகையழித்தாலும் உண்மை எந்நாளும் வாழியவே . 

2929 


வந்தேமாதரம் 


